MADRAS 
GO ZRNMENT ORIENTAL SERIES 


(Fblished under the authority of the 

Government of 2003 ) 


GENERAL EDITOR : 


T. CHANDRASEKHARAN , M.A. , 
Curator, Government Oriental Manuscripts Libro 


No. CXXVI 


100 


GOVERNMENT OF MADRAS 

1959 


சாமுத்திரிகா லட்சணம் 


ND 


PRINTUD RV THE CONTROLLER OT STATIONE 
PRINTING , MADRAS, ON BEHALF OF 
GOVERNMENT OF MADRAS 

1959 


PRION , 


6-90 nave Pulse 


सत्यमेव 
जयते 


WENT 


GOVERN 


OF 
MAD 


MADRAS 
GOVERNMENT ORIENTAL SERIES 


( Published under the authority of the 

Government of Madras) 


GENERAL EDITOR : 
T. CHANDRASEKHARAN , M.A. , L.T., 
Curator, Government Oriental Manuscripts Library , Madras. 


NO. CXXVI 


சாமுத்திரிகா லட்சணம் 


PRINTED BY THE CONTROLLER OF STATIONERY AND 
PRINTING , MADRAS , ON BEHALF OF THE 
GOVERNMENT OF MADRAS 

1 959 


SĀMUDRIKA LAKSANAM 


EDITED 


BY 


T. N. SUBRAMANIAM 


GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS LIBRARY 

MADRAS 

1959 


Samu .--A1 


Table of Contents 


केस 
Page 


General Editor s Introduction .. 


. 


i 


. 


i 


.. 


. 


.. 


Editor s Preface ( English ) 

Do. ( Tamil) 


.. 


XXV 


: 


( ENGLISH ) 
Physiognomy of Man 
Physiognomy of Woman 


? " 


1 


1 


: 


.. 
.. 


17 


( TAMIL ) 
Samudrikā - Lakshanam ( in verse) 

Purusha - Lakshanam 

Stri -Lakshanam 
Sāmudrikā - Lakshanam ( in prose) 

Purusha - Lakshanam 
Strī - Lakshanam 
Nandi - Nül ( Sara - Nūl) 


: 


31 


. 


48 
63 


.. 


85 


APPENDIX 
( I) Käsi - kaņdam 

37th chapter - Makaļir - ilakkaņam 
( II) Brhat - Samhita 

68th chapter - Purusha - Lakshanam 
70th 

-Stri - Lakshanam 


109 


.. 


123 


INDEX OF VERSES 


.. 


127 


பொருள் அடக்கம் 


பக்கம் : 

i 


XXV 


நிர்வாக ஆசிரியர் முகவுரை 
பதிப்பாசிரியர் முன்னுரை ( ஆங்கிலம் ) 
ஷை 

( தமிழ் ) 
சாமுத்திரிகா லட்சணம் ( ஆங்கிலம் ) 
(i ) புருஷ லட்சணம் 
(ii ) ஸ்திரீ லட்சணம் 


1 


27 


1 
17 


நூல் 
சாமுத்திரிகா லட்சணம் ( செய்யுள் ) 
புருஷ லட்சணம் 
ஸ்திரீ லட்சணம் 
வடி ( உரைநடை ) 
புருஷ லட்சணம் 
ஸ்திரீ லட்சணம் 
நந்தி நூல் (சாநூல் ) 


. 


. 


31 


. 


:: 


48 


. 


63 


.. 


.. 


.. 


.. 


.. 


பிற்சேர்க்கை 

I காசி கண்டம் 


85 


109 


37- ஆம் அத்தியாயம் - மகளிர் இலக்கணம் .. 
II பிரஹத் ஸம்ஹிதை 
68 - ஆம் அத்தியாயம் - புருஷ லட்சணம் 
70- ஆம் அத்தியாயம் - ஸ்திரீ லட்சணம் 
செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 


18 


INTRODUCTION . 
The Government of Madras took up for consideration the question 
of publication of the various manuscripts in different languages on sub 
jects like Philosophy, Medicine, Science, etc. , early in May 1948. Im . 
portant Manuscripts Libraries in the Madras Presidency were requested 
to send a list of unpublished manuscripts with them for favour of being 
considered by the Government for publication . The Honorary Sec 
retary of the Tanjore Maharaja Serfoji s Saraswathi Mahal Library , Tan 
jore , alone complied with this request. This list as well as a similar list . 
of unpublished manuscripts in the Government Oriental Manuscripts 
Library , Madras, were carefully examined and a tentative selec 
tion of manuscripts suitable for publication was made . The Government 
in their Memorandum No. 34913 /48-10, Education , dated 4th April 
1949 , constituted an Expert Committee with the Curator of the Govern 
ment Oriental Manuscripts Library, Madras, as the Secretary , for the 
final selection of manuscripts suitable for printing and for estimating 
the cost of publication . 
The following were the members of the Committee : 

1 Sri T. M. Narayanaswami Pillai, M.A. , B.L. 
2 ,, R. P. Sethu Pillai, B.A. , B.L. 
3 , C. M. Ramachandran Chettiar, B.A. , B.L. 
4 R. Kishnamoorthy (Kalki). 
5 Dr. N. Venkataramanayya, M.A. , PH.D. 
6 Sri M. Ramanuja Rao Naidu, M.A. 
7 V. Prabhakara Sastri. 
8 N. Venkata Rao , M.A. 
9 

H. Sesha Ayyangar , 
10 ,, Masti Venkatesa Ayyangar. 
11 , M. Mariappa Bhat, M.A. , L.T. 
12 Dr. Achyuta Menon, B.A. , PH.D. 
13 C. Kunhan Raja, M.A. , D. Phil. 
14. , ; A. Sankaran , M.A. , PH.D. , L.T. 
15 Sri Polakam Rama Sastri. 
16 S. K. Ramanatha Sastri. 
17 Dr. M. Abdul Huq, M.A., D. Phil. ( Oxon . ) . 
18 Sri Afzul- ul -Ulama Hakim Khader Ahamed . 
19 P. D. Joshi, 
20 „ S. Gopalan , B.A. , B.L. 

21 T. Chandrasekharan , M.A., L.T. , Curator . 
With the exception of Sri Masti Venkatesa Ayyaugar, and Dr. 
C. Kunhan Rajah , the above members contigued to be members of the 


3 ) 


ä 


INTRODVOTION 


Expert Committee for 1950-51 also to which the following gentlemen 
were added in Government Memos . Nosa 7297 - E /50-3 , Education , dated 
19th May 1950 , and 15876 - E /50-4, Education , dated 7th September 
1950 : 

1 Dr. A. Chidambaranatha Chettiar, M.A. , PH.D. 
2 Sri S. Govindarajulu , B.A. , B.L. , LL.B. , Bar -at- Law . 
3 Capt. G. Srinivasamoorthy, B.A. , B.L. , M.B. & O.M. 
4 Dr. Muhammad Hussain Nainar, M.A. , PH.D. 
5 Sri T. V. Subba Rao , B.A. , B.L. 

6 Principal, College of Indigenous Medicine, Madras. 
In Government Memorandum No. 18947 - E/ 52-2 , Education , dated 
7th August 1952 , a few changes were made in the personnel of the Expert 
Committee . 
The names of the following members were deleted : 

I Sri V. Prabhakara Sastri. 
2 Dr. C. Achyuta Menon . 

3 , M. Abdul Huq. 
The following gentlemen were included as members of the Expert 
Committee : 

1 Sri M. Somasekhara Sarma . 
2 Dr. V. Raghavan , M.A. , PH.D. 
3 , R. Nagaraja Sarma, M.A. , PH.D. 
4 

S. Krishnan Nayar, M.A. , PH.D. 

5 Prof. S. A. W. Bukhari, M.A. , L.T. 
In G.O. Ms. No. 1819 , Education , dated 8th November 1955 , the 
Government reconstituted the Expert Committee with the following 
members - 


: 


SANSKRIT . 


. 


1 Dr. A. Sankaran , M.A. , PH.D., LT. 
2 Sri P. S. Rama Sastri. 
3 Dr. V. Raghavan , M.A. , PH.D. 
4 „ R. Nagaraja Sarma, M.A. , PH.D., L.T. 
5 Sri K. Balasubramania Iyer, B.A., B.L. , M.L.O. 


TAMIL . 


6 Sri T. M. Narayanaswami Pillai, M.A. , B.L. , M.L.O. 
7 

R. P. Sethu Pillai, B.A. , B.L. 
8 C. M. Ramachandran Chettiar, B.A. , B.L. 
9 T. P. Meenakshi Sundaram Pillai, M.A. , M.O.L. 
10 Dr. A. Chidambaranatha Chettiar, M.A. , PH.D. 
11 Sri N. T. Viswanathan , B.A. , B.L. 


INTRODUOTION 


KANNADA . 
12 Captain G. Srinivasamurthi, B.A. , B.L., M.B. & .o.m . 
13 Sri M. Mariappa Bhat , M.A. , L.T. 
14 H. Sesha Iyengar. 

MALAYALAM . 


15 Dr. S. Krishnan Nayar, M.A. , PH.D. 

MARATHI. 


16 Sri P. D. Joshi . 


ISLAMIC LANGUAGES . 


17 Professor S. A. W. Bukhari, M.A. , L.T. 
18 Dr. M. Abdul Huq . , M.A. , D. Phil ( Oxon ) . 
19 Sri S. M. Fazlullah , M.A. , L.T. 


OTHERS . 
20 Sri S. K. Ramanatha Sastri, Sanskrit & Malayalam , 
21 T. V. Subba Rao , M.A. , B.L. , Music in all languages. 
22 The Principal, College of Indigenous Medicine, Madras - 10 . 

Medicine in all languages . 
23 Sri S. Gopalan, B.A., B.L. , Sanskrit, Tamil and Telugu . 
24 T. Chandrasekharan , M.A. , . L.T., In all languages 

( Secretary of all the Committees). 
The members of the Committee met at Madras and at Tanjore to 
examine the manuscripts and make a selection . The recommen 
dations of the Committee were accepted by the Government and they 
decided to call these publications as the " MADRAS GOVERNMENT 
ORIENTAL SERIES ” and appointed the Curator, Government Oriental 
Manuscripts Library , Madras , as the General Editor of the publications 
under this series. 

The following manuscripts were taken up for publication till now : 


" A " FROM THE GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS 

LIBRARY , MADRAS . 


TAMIL . 


. 


1 Kappal Šāttiram . 
2 Anubhava Vaiddiya Murai. Vols . I and II . 
3 Attānakõlāhalam . 
4 Upadēśa Kāṇdam . 
5 Coļan Pūrva Pattayam . 
6 Sivajñāna Dipam . 
7 Datcanāyanār Vaiddiya Attavanai. 


iy 


INTRODUOTION 


8 Vaiddiya - k -Kalañciyam . 
9 Anubhava Vaiddiya Muraię Vol. III. 
10 Saptarişinādi, Vol. I , Mēşa Lagna . 
11 Karnatakarajākkal Savistāra Carittiram , 
12 Bharata Siddhāntam . 
13 Pillai -p -piņivākatam , Vol. I. 
14 Anubhava Vaiddiyamurai, Vol. IV . 
15 Máttuvākatam . 
16 Saptarisinādi, Vol. II - Viruşabha Lagna . 
17 South Indian Temple Inscriptions, Vol. I 
18 Saptarişināņi, Vol. III, Mithuna Lagna. 
19 South Indian Temple Inscriptions, Vol. II . 
20 Pillai - p -piņi Vākatam ( on infantile disease ), Vol. II , 
21 Saptarişinādi, Vol. IV , Kaçaka Lagna . 
22 Pērür - k - Kövai, 
23 Siddhāntavilakkam . 
24 Sāraudrikālakṣaṇam . 
25 Anandaranga - k -Kõvai. 
26 South Indian Temple Inscriptions , Vol. III, Part I. 
27 Saptarişinādi, Vol. V ( Simba Lagnal. 
28 Maghasnānapurāņa Ammānai. 
29 Kolácala Stala Purāņam . 
30 Dina Kavitai. 
31 South Indian Temple Inscriptions, Vol . III , Part II . 

SANSKRIT . 
1 Vişanārāyaṇīyam ( Tantrasārasangraha ). 
2 Bhargava Nădikā . 
3 Hariharacaturargam . 
4 Brahmasūtravștti - Mitakşară . 
5 Nyāyasiddhānta Tattvāmſtami. 
6 Arogyacintāmaņi. 
7 Tatavsāra with Ratnasariņi, 
8 Sūtrarthāmſta Lahari. 
9 ( a ) Ratnadſpikā 

( 6 ) Ratnaðāstra . 
10 Devakeraļam -Candrakalā Nādi, Vol. I. 
11 Pātañjala Yogasūtra Bhāşya Vivarana by Sri Sankark . 

cărya. 
12 Nyāyaratnam with the commentary. Dyutimālika. 
13 Cikitsa 

tilakam . 
14 Nfttaratnā vali. 
15 Daivajñābharana, 


INTRODUOTION 


16 Abhoga - Kalpataru - Vyākhyā. 
17 Aumāpatam . 
18 Mahābhāskariyam . 
19 Devakeralam -- Candrakalā Nādi, Vol. II . 
20 Nayadyumaņi. 
21 Bhāvabodha - Tattvaprakāšikā - Vyākhyā. 


TELUGU . 


1 Auradayogamulu . 
2 Vaidyanighantuvu , 
3 Dhanurvidyāvilāsamu. 
4 Yogadarśanavişayamu. 
5 Khadgalakṣaṇaasirõmaņi. 
6 Saivācārasangrahamu . 
7 Anubhavavaidyamu. 
8 Abhinayadarpanamu. 
9 Brahmavidyāsudhārņavamu. 
10 Rāgatāļacintāmaņi. 
11 Vaidyacintāmaņi. 
12 Kumārarāmunikathā . 
13 Kātamarājukathā . 
14 Sārīramu. 
15 Bharatasārasangraha . 
16 Bobbiliyuddhakathā. 
17 Haidarcaritramu. 
18 Aryabhatiya Siddhāntam . 


MALAYALAM . 


1 Garbha Ciktisā . 
2 ( a ) Vāstulaksanam . 

( b ) Śilpavişayam . 
3 Mähāsāram . 
4 Kanakkusāram . 
5 Kriyakramam 
6 Kanakkusāram (Bālaprabodham ). 
7 Ašvacikitsa , 
8 Phalasārasamuccaya . 
9 Kiļivandusamvādam . 
10 Advaita Vēdāntam . 
11 Bārhaspatyasūtra with Malayālam commentary. 
12 Karanapaddhati. 
13 Vidyāmādhaviyanı, 
14 Sarvasādhārana Cikitsa . 


vi 


INTRODUCTION 


15 Vişacikitşā and Vişappāçtusāram , 
16 Jhānapiyūşam . 
17 Vetālapañcavimsati. 
18 Yudhişthiravijayam . 
19 Kathakalimañjari. 
20 Vaidyagrantham . 


KANNADA . 
1 Lõkõpakāram . 
2 Rattamatam . 
3 Ašvaśāstram . 
4 Vividhavaidyavişayagaļu . 
5 Sangitaratnākara . 
.6 Süpaśāstra . 
7 Vaidyasārasangraham , Vol . I. 
8 Sadgururahasyam . 
9 Vaidyasārasangraham , Vol. II. 
10 Manmathavijayam . 
11 Abhidhānaratnamālā 
12 Vyavahāragaạitam 
13 Jivasambödanam . 
14 Kamandakanitisāra . 


ISLAMIC LANGUAGES. 

PERSIAN . 
1 Jami-Al- Ashya. 
2 Tibb - E . Faridi. 
3 Tahqiq - Al -Buhran . 
4 Safinat - Al- Najat. 
5 Baharistan - i - Sukhan . 
6 Nuskha - E - Shajahani. 
7 Tufa - E . Khani. 
8 Ruqa at-e . Walājābi. 


ARABIC . 
1 Shawakil - Ul- Hur . 


“ B ” FROM THE TANJORE MAHARAJA SERFOJI S 
SARASWATHI MAHAL LIBRARY, TANJORE . 


TAMIL . 
1 Sarabhēndra Vaiddiya Muſai ( Diabetes ). 
2 do . 

( Eyes ). 
3 do . 

(Anaemia ). 
do . 

(Svāsakāšam ) 


INTRODUOTION 


vü . 


6 Agastiyar 2000 . 
6 Konkaņaršarkku Vaippu . 
7 Tiruccirrambalakkõvaiyar with Padavurai. 
8 Tālasamudram . 
9 Bharatanātyam . 
10 ( a ) Pāņdikëļi Vilāsa Nātakam . 

(b ) Purūrava Cakravartti Natakam . 

(c ) Madana Sundara Vilăsa Nātakam . 
11 Percy Macqueen s Collection of Folklore in the Madra ! 

University Library. 
12 Rāmaiyan Ammānai. 


TELUGU . 


1 Kamandakanītisāramu . 
2 Tāladaśāprāņapradipika 
3 Raghunătha Nāyakābhyudayamu. 
4 Rājagõpāla Vilasamu 
5 Rāmāyaṇamu by Katta Varadarāju 


MAHRATHI 
1 Nătyašāstra Sangraha . 
2 ( a ) Book of knowledge . 

( b ) Folk songs. 
( c) Dora Dārun Vēni Paddhati. 
( d ) Ašvāsa Cațula Dumāņi, 
3 ( a ) Pratåpasimhendra Vijaya Prabandha , 

( b ) Sarabhēndra Tirthāvali. 

( c ) Lāvani. 
4 Devendra Kuravañji. 
5 Bhakta Vilăsa . 
6 Sloka Baddha Rāmāyaṇa. 


SANSKRIT 


1 Aspašāstra with Tricolour illustrations. 
2 Răjamrgâńka . 
3 Anandakandam . 
4 Ayurvedamahodadhi. 
5 Gita Govinda Abhinaya . 
6 ( a) Colacampu . 

( b ) Sábendra Vilasa , 
7 Dhrmākūtam -Sundra Kāņda , 
8 Jatakasāra . 


INTRODUCTION 


9 Vişnutattvanirņaya Vyākhyā. 

10 Sangita Darpaņa. 
The Government in their G.O. Ms. No. 1820 ,- Education , dated 4th 
August, 1952 , sanctioned a grant of Rs . 9,000 to the Dr. V. Swaminatha 
Aiyar s Tamil Library, Adyar, towards the publication of the following 
manuscripts as part of the " Madras Government Oriental Series" : 

- 
1 Tiruvācaka Vyākhyānam . 

2 Mahābharata Cūdāmaņi. 
It is hoped that the publication of most of the important manuscripts 
will be completed within the next few years. 

Some of the manuscripts taken up for publication are represented 
by single copies in the library and consequently the mistakes that are 
found in them could not be corrected by comparing them with other 
copies. The editors have, however , tried their best to suggest correct 
readings. The wrong readings are given in round brackets. When 
different readings are found , they have been given in the foot -notes 
except in the case of a few books in which the correct readings have 
been given in the foot-note or incorporated in the text itself. 


The Government of Madras have to be thanked for financing the 
entire scheme of publication although there is a drive for economy in 
all the departments. My thanks are due to the members of the Expert 
Committee who spared no pains in selecting the manuscripts for 
publication . I have also to thank the various editors , who are experte 
in their own field , for readily consenting to edit the manuscripts and see 
them through the press. 

The various presses that have co -operated in 
printing the manuscripts in the best manner possible also deserve my 
thanks for the patience exhibited by them in carrying out the corrections 
made in the proofs. 

The present edition Samudrikālakṣaṇam is based on the following 
manuscripts, preserved in the Government Oriental Manuscripts 
Library , Madras : 

1. A palm leaf manuscript bearing D. No. 2026 162x11 inches 
in size, containing 14 pages, having 7 lines on a page . 

2. A palm leaf manuscript bearing D. No. 2027 161 X1 inches 
in size, and containing 94 pages, having 5 lines on a page . 

3. A palm leaf manuscript bearing R. No. 238 ( J) 15 x inches 
in size , and containing 46 pages , having 4-5 lines on a page . This 
manuscript was purchased in the year 1914–15, from Sri M. Kesaya 
Pillai of Nungambakkam . 


INTRODUCTION 


4. A palm leaf manuscript"bearing R. No. 924 (a ) , 11 } x1 inches 
in size, containing 56 pages , having 5-7 lines on a page. 

This was 
purchased in 1927-28 from Sri P. S. Svaminatha Bhattar Avarkal, 
Shoranur, South Malabar. 

5. A palm leaf manuscript bearing R. No. 1799 , 81x11 inches 
in size , and containing 58 pages , having 13 lines on a page . This 
manuscript was presented in the year 1948-49 by Sri Midangam 
Subbaiyar , Chattapuram village, Kalpathi ( P.O. ) Palghat. 

6. A palm leaf manuscript bearing R. No. 1800 , 81x1f inches 
in size , and containing 88 pages , having 13 lines on a page. This was 
presented in 1948–49, by Sri Mşdangam Subbaiyar . 

7. A Palm leaf manuscript, bearing R. No. 2706 , 9X1 inches 
in size , containing 36 pages , having 5-6 lines on a page. This 
manuscript was presented in 1951-52 by Sri K. Shanmukam , 
Uralkuttara Street , Kumarakuppam , Valavanur post , South Arcot 
District. 

8. A palm leaf manuscript bearing R. No. 2707 , 9X1 inches 
in size , Containing 3 pages having 6 lines on a page. This was prescn 
ted in 1951-52 by Sri K. Shunmukam of Kumarakuppam , South Arcot 
District . 

9. A palm leaf manuscript bearing R. No. 3665 , 10x15 inches 
in size , containing 36 pages, having 7 lines on a page . 

This manus 
oript was presented in 1952-53 by Sri S. Mahalingam Pillai, Astrologer 
and Magician , Watrap . 

10. A palm leaf manuscript bearing R. No. 4386 , 14X1 , inches 
in size , containing 52 pages, having 8-9 lines on a page . This was 
presented in 1953–54 , by Sri ] O. M. Ramachandran Chettiyar, 
B.A. , B.L , Editor, Siddhāntam , Coimbatore. 

11. A paper manuscript bearing R. No. 4791, 12x10 inches in 
size , containing 27 pages, having 24. lines on a page . This was 
transcribed in 1953-54 from a manuscript of Ñániyār Mutt , 
Cuddalore, 

This is a treatise describing what would be the characteristics and 
fortunes of a person 

as ascertainable from certain distinguishing 
marks or signs found in body. 


Government Oriental 
Manuscripts Library , 

Madras -5 . 
13-10-1958. 

Samu .-- B 


T, CHANDRASEKHARAN , M.A. , LT , 

General Editor, 
Madras Government Oriental Series 


PREFACE . 


The desire to know the future, not only of themselves but also of those 
near and dear to them , is present in the minds of the human beings , 
both men and women , all over the world . This is not of recent origin ; 
it has been in existence from very early times. It may be said that 
even the primitive man had this desire . The various sciences of fortune 
telling such as astrology , palmistry, physiognomy and the like are the 
outcome of the above desire. 


These sciences were not created in a day . Each of them should 
have had a long history of evolution and development before attaining 
its present position . Personal observations and the experiences of others 
should have played a prominent part in the origin and evolution of these 
sciences. The time and place of birth of an individual ; the planetary 
positions at that time ; and their transition during the lifetime of the 
person ; , the features of physical formation , and the marks or lines 
on the body of the individual ; occupation of the person , the surroundings 
and happenings at a given time ; dreams, omens and other indications ; 
all these should have contributed to make up the art of prognosticating 
not only the course of events in the lifetime of the person , but also 
the immediate future . These would have necessitated the evolution 
of different systems of the science at various places until they were 
all collected , collated and put in an orderly form divided into different 
branches . Eight such branches collectively designated the 
Ashtárga - Mahānimittas were known to the ancients. 


as 


The evolution of these sciences appears actually to have taken 
place on the above lines. This becomes clear from what is given in the 
Bhagavati - Sūtra, a Jaina work , about the origin of the scriptures of the 
Ajivaka religion. There it is said that the six dišācharas " extracted 
the eightfold Mahānimitta in the Puyvas ( i.e., Pūrvas ), with the two or 
ubhaya ) Maggas making the total up to ten , after examining hundreds of 
opinions " , and that this was approved by Gösāla Markhaliputta after 
brief consideration . The names of the eight angas of the Mahānimitta 
are given by Abhayadēva, the commentator , as follows : 

1. Divyam , " of the Divine " . 
2. Autpātam , " of portents 
3. Antarikşam of the sky , 
4. Bhaumam , " of the earth " . 

Angam , " of the body " , 


5 


6. Srdram , " of sound " 

, 
7. Lakshanam , " of characteristics and 
8. Vyāñjanam , " of indications " 

. 
These eight Mahānimittas are listed in the Sthânănga Sūtra, another 4 
Jaina work , with the variation Suvine (dreams ) for Divyam ; here the 
commentator Abhayadēva makes it quite clear that they are systems of 
prognostication . Another Jaina work , the Uttāradhyayana Sūtra also 
gives a similar list . An inscription from Sravana Belgõļa in the Hasan 
district of the Mysore State, dated in 1398 A.D. mentions these eight as 
vyañjana, svara , nabha ( sky ), tanu (body), lakșana , chhinna (piece ), 
bhauma and śakuna ( bird ). (Epigraphia Carnatica , Vol. II , S.B. No. 254 ). 

It is true that there are some slight variations in the names of the 
eight components of the Mahānimittas. But we do not know what 
exactly was divulged by each of the above eight branches, except 
what we may hazard to conjecture, depending on the names , as to the 
nature of each . The Ajivaka religion has now completely vanished 
from our midst and along with them , their scriptures also have been 
lost to us. Very likely , these eight denoted only those recognized branches 
though under different names . 

There are many references in literature to the Ajivakas being adepts 
in the science of prognostication and their successfully practising them . 
The Buddhist sources mention that an Ājivaka mendicant correctly 
prophesied the future greatness of Asöka to his mother long before he 
became king , when he was not even the favourite prince of his father, 
king Bindusāra . The commentary on the Takka - yāga - p -parapi 
mentions that the Ajīvakas in the Pāndyan court at Madurai challenged 
the Saiva saint Tiru -Jñānasambandha to a religious dispute after 
consulting his stars and other omens and satisfying themselves that 
he would sustain defeat at their hands only to find that their calculations 
had proved incorrect and that they had been let down by their own 
sciences . This part of the commentary was evidently intended to ridicule 
the art of fortune telling practised by the Ajivakas. But many others 
including even their religious rivals appear to have become experts 
and practised these arts, sometimes learning them from the Ajivakase 


The Uttaradhyayana Sūtra states that the Jaina ascetics should not 
practise these arts ; but the Jaina saint Kālaka is said to have learnt 
the eighfold Mahānimittas from the Ajivakas. Another saint, Bhadra 
bahu, according to an inscription of circa 600 A.D. at Sravana Belgola, 
“ knowing the eightfold Mahānimitta , seeing past , present and future 
foretold in Ujjayins, & calamity of twelve years duration .” (Ep. Car . 


Voi, II , S.B. No. 1). The inscription, dated 1398 A.D. at the san 
place above referred to, ( Ibid ., No. 254) states that Arhadbali, anothe 
Jaina saint, by means of the eightfold omens knew , “ as if a witnes 
pleasure and pain , success and failure, and everything else in all th 
three times ( past, present and future ). ” It will thus be seen that despit 
the veto of their religious literature, many of the Jaina saints and ascetic 
studied and practised these sciences of prognostication . 

It cannot be said that all these eight branches are in uss now -a -days 
Only the astrology and the palmistry are largely practised at presen 
and the physiognomy to a lesser degree. The omens are seen to som 
extent and the dreams interpreted Occasionally. These latter are in 
vogue mostly in rural parts. The feverish haste and the hectic activities 
of the urban life probably do not have any time for the observance 
of these . 

But it appears that all the eight of them were in observance in olden 
days and there are many references to them in literature, both religious 
and secular. In the Rāmāyana of Vālmīki it is said that, when the 
alliance was concluded between Ränna and Sugriva , the left eye of 
Sitā , Vāli and Rāvaņa quivered at the same time thus indicating good to 
( the female ) Sítā, and bad to the males) Vāli and Rāvana ; and that the 
right shoulder of Rāma quivered just before he started for battle with 
Kara and Düshaņa , It is also said that when Dasaratha was returning 
to Ayodhya after the marriage of his sons at Mithilă he heard the birds 
twittering hideously and saw the animals moving clookwise on the 
way ; and that on enquiry he was assured by Vasishtha that , though 
he hideous voice of the birds forebode some evil, he need not have any 
ear as the clockwise movements of the animals were goocl and indicated 
juccess which was actually obtained at the conclusion of their encounter 
pith Parasurama . We also find therein dreams as foretelling the course 
f future events. The dream of Trijatā while she was keeping guard 
Ver Sita in the Asökarana and of Bharata while he 
is maternal grandfather s house at the time when arrangements 
père being made at Ayodhyā for the coronation of Rama are the best 
samples. Again when Dasaratha wanted to coronate his son Rama 
e said that he had seen a fire falling to the ground in front of him with 

great noise accompanied by thunder, that his natal star was aspected 
y evil planets and that these indicated some great calamity or the death 
f the ruling monarch . 

In the Silappadhikaram , it is said that when Kövalan was killed in 
le city of Madkurai, evil portents were witnessed in the shepherds 
iarters where Kannaki was temporarily staying : the milk in the pot 

Samu 


was ini 


xiv 


had not curdled ; the butter did not melt ; the lambs did not leap and 
gambol ; the oxen in the pen shed tears ; and the bells tied to the necks 
of the cows fell to the ground of their own accord. The shepherdesses 
became frightened on seeing these. (Canto XVII, Āychchiyar - Kuravai ). 

There are also stories indicating that the voice of a person will reveal 
the status and the features of that individual, The story of Kumbha 
kösaka in the commentary of the Buddhist work Dhammapada 
may be cited as an example. Kumbhakāšaka, a man of vast riches , buries 
his wealth underground , disguises himself in rags and earns his livelihood 
by doing menial service as a servant of servants . The king, happening 
to hear his voice, remarks it as " the voice of a richman , which is 
finally is proved correct after a series of adventures. 

The story of Mūladēva in the Jaina work Kathakośa is another . Mūla . 
dēva , an adept in all the arts , once wants to win the favour of a courtesan 
who is beyond his ordinary reach . He therefore disguises himself as a 
hideous dwarf and seating himself very near the house of the courtesan 
sings in the night. The melodious voice attracts the attention of the 
courtesan who decides from the voice that he should be a beautiful person 
and fetches him to her house through the agency of her maid . She is 
not deceived by the repulsive make- up of Mūladēva who finally wins 
her favour , 

These instances will give us an idea of the manner in which the different 
branches of the Ashtanga Mahānimittas were used in the art of prog 
nostication in the early period of our history . It may be said that many 
of these are still observed even now sporadically , though regular treatises 
pertaining to these branches have not come down to us. 

So far as physiognomy is concerned the earliest treatment of the 
subject available to us is that contained in the chapters on the Purusha 
lakshanam ( Characteristics of Man ) and the Strilakshanam ( Characteris . 
tics of Woman ) in the 

the Brihat Samhitā of Varāhamithira . 
These give the features of the superior class of persons like the royalty. 
and also indicate the deviations therefrom as being the inauspicious or 
bad ones . Later literatures on the subject have more or less expanded 
what is contained in the Brihat - Samhitā and have also given the import 
or significance indicated by such deviations or the inauspicious marks, 

These texts generally give the physiognomy of man in the first instance , 
many of the features being common for both man and woman , and give 
only the special features pertaining to woman later in the section relating 


* There is also another chapter describing the qualities of certain classes of 
persons according to the house occupied by the plantet in power at the birth of 
the person . 


XV 


to them . But subsequently special treatises also came to be written 
on women , which to a certain extent became popular, 


The science of physiognomy appears to have been studied by the 
followers of some other religious faiths also even though it did not form 
part of their religious scriptures as was in the case of the Ajivakas. One 
of the inscriptions found at Nāgārjunikonda records the setting up of 
the foot- prints of the Buddha having all the marks according to the 
Sāmudrikā -lakshana . It is learnt that the followers of one of the sub . 
sects of Buddhism specialised in the study of this science and that they 
were mainly responsible for the setting up of these foot - prints. Among 
the Saivites the followers of the Raśēśvara - darsana also appear to have 
studied this subject . It may even be said that the later literatures on 
the subject now available to us are mostly due to them . We shall revert 
to them later. 


f 


Apart from the special treatises on the subject , the physiognomy of 
both man and woman is touched upon in various other types of literature. 


In the Kavya literature of our country, in whichever language it is 
written , we find that in almost every one of them a physiological descrip 
tion of both the hero and the heroine of the Kävya is included . Generally 
they are taken as the ideals of their sex and their features are described 
accordingly . The earliest specimen of this treatment is to be found in 
the Rāmāyana of Vālmīki celebrated as the ūdikāvya ,, i.e. the first epic. 
The book itself opens with a description of the physical features of Rāma 
by the sage Nārada to a query by Vālmiki, the author of the poem . The 
subject is again reverted to in the Sundara -kānda , wherein Hanumān 
after seeing the sorrow -striken Sītā in the aśökavana and before revealing 
himself to her is made to describe and extol the physical beauty of Rāma 
in six verses (sarga 35 , vv . 16-21) . The first two verses contain the 
usual description of long arms, conch - like neck , auspicious or beautiful 
face, eyes with red streaks and the like. The next four verses are couched 
in cryptic expressions which can be understood only by a study of the 
sāmudrika - lakshaņa. These expressions and their explanations as tra 
ditionally given by exponents are as follows : 


Three ( viz , chest, wrist and fist) are firm in him ; three ( brows , arms 
and scrotum ) hang down ; three ( tip of hair, testicles and knees) even ; 
three ( navel, chest and belly ) high ; three ( palms, soles and corners of the 
eyes) red ; three (lines on the sole , hair on the head and the membrum 
virile) smooth ; three ( voice, sides or the gait according to some and the 

Samu .--01 


Xvi 


navel) majestic ; three folds ( in the neck , abdomen and probably also 
on the wrist ) ; three ( breast , nipple and the lines on the sole ) low or 
bowed down ; four ( veins not percepticle in the leg , piliferous pores with 
single hair , small prepuce and lower belly without fat) only hinted at, 
(according to some this would indicate the four stout ones , the neck, 
membrum virile , buttocks and the knees ) ; head with three features ( even , 
round and broad or three whorls according to somo ) ; four kalas ( lines 
underneath the thumb indicating that he knows the four vedas) ; four 
lines on the forehead ; body of four cubits (ninety -six finger- breadths 
in height indicating divinity) ; four (arms, thighs, knees and cheeks) 
equal; fourteen pairs ( brows , nostrils, eyes, ears, lips, nipples, elbows; 
wrists, knees, testicles , sides of the hip , arms, legs and the nates ) uniform 
and even ; four teeth ( strong beautiful and pointed ) ; four gaits ( resem . 
bling the gaits of the elephant, lion , tiger, and bull ) ; prominent ( or 
plump and great) lips, cheeks and nose ; five ( eyes , teeth , skin , soles and 
the hair on the head ) smooth and shining ; eight ( body , back , arms, legs ; 
fingers , or the nose according to some others, eyes, ears and the membrum 
virile) long ; ten ( face, mouth , eyes, tongue , lips, cheeks , breasts , nails , 
palms and soles ) red in colour like a lotus flower ; ten ( chest, front portion 
of the head , face, neck , shoulders, arms , navel, hands, back and voice ) 
big or large ; three ( splendour, fame and wealth ) pervasive ; two ( eyes 
and teeth ) white ; six ( arm - pits, abdomen , chest, nose , shoulders, fore 
head ) high or elevated ; nine ( hair on the head , nail, thumb, moustache, 
body -hair , skin and joints or membrum virile according to some in 
addition to the eyesight and intelligence) fine ; and pervasive or spread . 
ing through in three ( 1.e. doing the proper acts at the three times of the 
day or alternately in the dharma, artha and kāma). 


* This may profitably be compared with an analysis of Arab woman 
given by E..W Lane from an unknown author quoted by El - Ishakee : . 

four things in a woman should be black - the hair of the head , the 
eye -brows, the eyelashes, and the dark part of the eyes ; four white - the 
complexion of the skin , the white of the eyes , the teeth , and the legs ; 
four red -- the tongue , the lips, the middle of the cheeks and the gums ; 
four round - the head , the neck , the forearms and the ankles ; four long 
the back , the fingers , the arms, and legs ; four wide — the forehead , the 
eyes , the bosom , and the hips ; four fine ---the eyebrows, the nose , the lips, 
and the fingers ; four thick - the lower part of the back , the thighs, the 
calves of the legs and knees; four small - the ears, the breasts, the hands, 
and the feet .” ( Arabian Society in the Middle Ages . pp . 214216.) 

The French novel Carmen has the following : “ That a woman may be 
beautiful, say the Spaniards, she must unite thirty si , or if you must please 
she must merit description by the use of ten adjectives, each of them 
applicable to three parts of herperson . For example, she should have 
three things black : eyes, lashes, and eyebrows ; three things eleganti 
hands, lips and tresses -- etc. For the rest, see Brantome." 


xvii 


The physiognomical features of Şitā are described by Vālmiki in the 
Yuddha -kāņda ( 48th sarga ) as expressed by Sītā herself when she was 
brought in the Serial chariot Pushpaka from the place of her captivity to 
the battle - field by the Rākshasas to see the dead bodies of Rāma and 
Lakshmaņa lying unconcious as if dead having been struck down by 
Indrajit . There she lamented how that could have been true when she 
possessed the auspicious marks in her body and when the sages after 
seeing them had predicted that she would be coronated as queen along 
with her husband as king. She says that she has the mark of a lotus flower 
in ( the sole of ) her foot which indicates that a woman possesing that 
mark will be coronated with her husband, the king ; that the hair on 
her head is soft, even and long ; that her eyebrows do not meet in the 
middle ; that her hip is round ( broad ) without being hirsute ; that her 
teeth are close set ( and in rows ) ; that her eyes, cheeks, arms , legs , calves 
and thighs are even and uniform ; that her nails are big, round and 
uniform ; that her breasts are hard , big and close : (with no or 
slight interval) with the nipples hallow ; that her navel is deep with the 
sides thick and high ; that her chest is thick and broad ; that her 
complexion is of red colour ; and that her body hair is soft. In addi 
tion to the above twelve auspicious marks noticed by experts on her 
body she says that she has the marks of a wheat in the middle portions 
of her fingers ; that her fingers do not have crooked or intervening 
space ; that the soles of) her feet have the same complexion as of 
her body and that beautiful smile is her ornament. These are all the 
features of a woman of the superior class . 

But in the later kāvyas the description of the physical beauty of the 
heroes and heroines are regularly given . The description of the beauty 
of the Goddess Pārvati from the feet to the head given by Kāļidāsa in 
his Kumārasambhava may be mentioned as an example of this . 

A convention has come to be established in the mode of describing 
the physical charms of the heroes and heroines in the Kāvyas : in the 
case of man the description commences with the head and proceeds 
downwards to the feet , while in the case of woman it is in reverse order , 
beginning with the feet and proceeding upwards to the head . It may 
be noted here that the texts included in this publication also follow the 
above convention . 


The Purānas also contain occasionally such physiognomical parti . 
culars though in a restricted form . 

Another class of literature, treatises relating to the Art of love ( Kāma . 
Šāstra ) also deal with this subject. The classification of women into 
four divisions, Padmini, Chitriņī, Šarkhinī, and Hastinī depending on 


xviii 


their physiognomcal features in these treatises is well-known . This 
classification is not found in the Kámasūtras of Vātsyāyana, where he 
divides both men and women into three classes each atcording to the 
dimensions of their genital organs, without taking into consideration 
the other physiognomical features even though he cursorily refers to 
them when enumerating the girls who are to be rejected as brides. But 
this fourfold classification of women ascribed to Nandisa and Gõniputra, 
authorities earlier than Vātsyāyana, is found in all the later treatises 
on the subject and this appears to have become popular from the time 
of Kokkoka, who has given it in his Rati - rahasya . Other kinds of classi 
fication of women and the physiognomical features of each of them accord 
ing to different ancient authorities are also given in some of these 
later works . 
Very likely these 
were responsible for the 

popularity 
and the larger number of works on the physiognomy of woman than 
those of man and also for the prominence given to sex aspects in deli 
neating the character of persons in those works . In fact, the prose ver 
sion of the Stri -lakshana included in this volume states at the beginning 
that it has been expounded as a reply to the question , since it is said that 
a man should marry only a chaste woman , how is he to know before 
marriage whether the particular woman will be chaste or otherwise in 
her life ? 

The study and cultivation of this science is not restricted to our 
country alone, but is spread all over the world . It appears that this 
was very popular among the Ancient Greeks and later on spread to 
various European countries. The names of Aristotle and Plato figure 
among the early authors of this science in the West Lavatar and Charles 
Darwin have also written treatises to establish physiognomy as a science . 
Since then many scholars have contributed works of value. The book 
of Samuel Wells entitled The New Physiognomy in which he has included 
summaries of the observations and systems of his predecessors is consi. 
dered the most up -to - date and reliable . 

The science of physiognomy is founded on physiology. A study of 
the subject on modern scientific lines has revealed two important aspects. 
One is that external forms vary in accordance with the differences of in 
ternal character . For example , some faces have beautiful, well -balanced 
features but lack expression ; others may be less beautiful, with irregular 
but expressive features . 

features . This enlivening of the face is mainly 
due to what goes on in the mind which engraves its mark externally, 
thus substantiating the old adage Face is the mirror of mind . The 
movement of the various parts of the body are controlled by the brain 
or the mind which leaves its mark on the respective organs and even 


Xix 


- the sensitiveness and feeling of the skin are influenced by the same , 
Thus whole body is physiognomically expressive, the head , face , trunk , 
hands, feet, walk , voice, texture of hair and skin . In this connexion 
it may also be mentioned that only those parts of the body ordina 
rily visible, like the face, hands and feet , claimed greater attention , 


The other is that every part of the body corresponds with the whole 
and the whole to every part . It is this principle that in olden times 
enabled artists and sculptors to attain harmonious portions in their works. 
Each part of the body is formed in certain proportion to the other 
parts . The hand from the wrist to the tip of the middle finger should 
measure same as the face from the edge of the hair to the bottom 
of the chin . Again , the face may be divided into three equal parts the 
first from the edge of the hair on the forehead to the eyebrows, the second 
from the eyebrows to the nostrils and the third from the nostrils to 
the chin - point. Similarly, the height of a person should equal the width 
to the tip of the middle fingers on each hand when the arms are extended . 
There are many more such proportions described in the Silpa - Šāstras, 
minute variations of which indicate the characteristic features of such 
persons. There are also stories in our folk - lore testifying to the draughts 
manship of certain persons to correctly portray the features of even. 
unknown persons having only seen a portion or fragment of their person 
Sītā who had looked only at the feet of Rävaņa and not his face during 
the period of imprisonment in the Ašākavana, is said to have drawn a 
realistic picture of him long after at Ayodhyā at the request of her sister 
in - law , a daughter of Kaikēyi. In one story the hero is made to draw the 
picture of a beautiful woman having seen a single hair from her head 
washed away while bathing in a river and swept away along with the 
current, 

These will show that the study of physiogmony is closely related to tho 
ideal of beauty as it is generally held that only a person of the superior 
class is endowed with matchless beauty evoking the admiration of one and 
all . 


This wide world is peopled with different races and nations, each having 
its own peculiar traits and features. The standard of an attractive figure 
varies with each of them . Some of the African tribes have a marked 
preference to the steatopygia or the prominent and protruding nates in 
their women while some others to the hanging or pendulous breasts . The 
Chinese consider that the feet of a woman should be very small. From the 
Arabian Nights it is seen that the Arabs admired the eyebrows of their 
women joined in the middle .. It is also known that artificial methods 
were adopted by the various races and tribes to attain such standards. 


But the ideal of beauty appears to be fundamentally the same through 
out the world . This is best seen from the few fairly typical descriptions 
of a beautiful woman as she appears to the men of the various nations 
gathered and given by Havelock Elis in his Studies in the Psychology of 
Sex , Volume III , Sexual Selection in Mar , pp. 140-151 . That even the 
aborigines, the so - called uncivilised people, have the same ideal will be 
evident from what Mr. Verrier Elwin says of the opinions and comments 
of the Baiga to whom he showed the photographs of the people from a 
wide range like the Melanesian , the Tikopía , the Sema Naga, the Zande, 
etc. ( The Baiga , pp . 240-243 ). 


According to Start, who argues that the ideal of beauty is funda 
mentally the same throughout the world , the physical features of a 
beautiful and well - developed woman are as follows : 


Delicate bony structure . 
Rounded form and breasts . 
Broad pelvis. 
Long and abundant hair, 
Low and narrow boundary of pubic hair . 
Sparse hair in armpit, 
No hair on body 
Delicate skin , 
Rounded skull, 
Small face . 
Large orbits. 
High and slender eyebrows. 
Low and small lower jaw . 
Soft transition from cheek to neck , 
Rounded neck , 
Slender wrist . 
Small hand , with long index finger , 
Rounded shoulders . 
Straight, small clavicle . 
Small and long thorax . 
Slender waist . 
Hollow sacrum 
Prominent and domed nates . 
Sacral dimples. 
Rounded and thick thighe. 
Low and obtuse pubic arcb . 
Soft contour of the knee , 
Rounded calves . 


xxi 


Slender ankle . 
Small toes . 
Long second and short fifth toe . 

Broad middle incisor teeth . 
Havelock Ellis says (op. cit., p . 16-4 ) that this agrees at most points with 
his own and it will also be seen that this similarly agrees at most points 
with that described in our Samudrika - lakshanc texts. 

The fact that to a considerable extent beauty is the expression of 
health has been recognized for a long time . A well and harmoniously 
developed body, tense muscles, an elastic and finely toned skin , bright 
eyes, grace and animation of carriage -- all these things which are essential 
to beauty are the conditions of health . The followers of the Rasēśvara . 
darśana , already referred to appear to have laid stress on this aspect, as 
will be clear from the fundamentals of their faith which may be summa 
rised as follows : “ The salvation is the goal of every human being and 
this can be attained only with wisdom , which in turn can be obtained by 
intensive learning. A sound and healthy body is essential to pursue the 
learning. Mica and mercury are the two things which ensure such a 
sound and healthy body . " We have a large number of works written by 
them on Alchemy, Medicine, Magic arts, Physiognomy, Palmistry and 
similar subjects in addition to those on worship and Philosophy. They 
have also insisted that a person should have a good and healthy body for 
being initiated into the mysteries of their faith and have also prescribed 
the physiognomical features a novice should possess . In fact , the 
heads of some of the Saiya institutions are forbidden even to look at 
dwarfs, deformed or diseased persons, being inauspicious and requiring 
atonement, 

The principal teachers of this school of faith are generally known as 
Siddhas and their numbers vary . The Siddhas of the Tamil country are 
traditionally reckoned as eighteen in number, even though their individual 
names when added exceed that number. We have similar works on 
different subjects as mentioned above ascribed to various Siddhas. 


The prose version in Tamil of the Samudrika - lakshanam included in 
this volume states that it was expounded by God Subrahmanya , variously 
called as Siva - subrahmanya and as Kumārasvāmin , to his disciple , Sage 
Agastya , on the latter s request. We have also many works in Tamil 
verse, in the popular and easy diction of the peculiar type found in the 
works of the other Siddhas , relating to medicine , astrology and the like 
ascribed to Sage Agastya. And his name is also found occupying 
a top position in the list of the eighteen Siddhas of the Tamil country . 
The Periyapurānam states that Tirumalar, one of the Saiva saints 


xxi 


who was also a Siddha, came to the South from the northern regions for 
the sole purpose of meeting Agastya . Under the circuptstances, it is 
very likely that the texts of the Samudrika - lakshana included in this 
volume belong to the literatures of the Siddha school. 


The present volume contains the texts in Tamil, both in verse and 
in prose , of the Purusha - lakshana and the Strī - lakshana, as also the text 
in verse of Nandinūl otherwise known as Saranül. The latter contains 
some formulas for the measurement of the body and its component 
parts with strings together with the characteristics indicated by the 
results of such measurements . It also gives , in addition to a few parti 
culars relating to Physiognomy, some informations usually found in the 
books on the science of palmistry . It may be mentioned in this connection 
that palmistry originally formed part of physiognomy and as such some 
portions of palmistry are usually found in the works on Physiognomy, 
Later on, this branch developed into a separate section ; but still we 
find some aspects of the physiognomy of hand included in the works on 
Palmistry. Two appendices are also included . One contains the 37th 
chapter entitled Makalir - ilakkanam ( characteristics of women ) in the 
Kāśi -Kāndam in Tamil by Ativirarāma Pandya, sometimes used as an 
independent work , together with its paraphrase ; and the other contains 
the Tamil translation of the chapters on the Purusha - lakshana and the 
Stri -lakshana in the Brihat - Samhită of Varāhamihira . 


The manuscript materials from the library used in the edition of th 
texts included in this volume are as follows : 


Purusha - lakshanam 

Verse : R. 4386 , R. 2707, D. 2026 , R. 1800 . 
Prose : D. 2027 , R. 3665 , R. 1800 . 


Stri-lakshanam 

Verse : R. 1799 , D. 2027 . 
Prose : R. 238 , R. 4791 , R. 3565 , R. 1799 . 


Nandi-nül 

R. 924 , R. 1800. 


Makalir -ilakkaņam (Appendix I ) --- 

R. 2706 . 


In addition , one palm - leaf manuscript containing the prose versions 
of the lakshanas for both man and woman, and another containing the 
Nandi -nūl, privately obtained through Sri E. S. Narasimhachariyar, 
Sanskrit Pandit, Madras Progressive Union High School, Madras, were 
also utilised . But all of them were defective in one way or the other . 


xxiii 


In the poetic version of thg lakshanas the major portion is in the 
metre āśiriya -viruttam with six tīr in each foot. But there are also 
some others in different metres. Many of the latter do not fit in the 
context and thus appear to be out of position . Some of the verses 
included here appear also in the Nandi -nül either in the same form or 
with slight variations. The opening portion in the latter, i.e. , Nandi -nül 
which are in verses of āśiriya -viruttam metre with eight sir in each foot is 
of the antādi type which also recurs in some of the verses in the middle . 
But this antādi form is not observed in many of the verses . Very likely 
such of them are either misplaced from their original order or included 
here from some other work . There are also some two or three verses not 
relating to the subject proper but more appropriate to the works on the 
Kāmasāstra and these have been left out . Some of the verses are very 
corrupt and it is not possible to restore them . These have been indicated 
in the footnotes to the respective verses . Sri K. V. Jagannathan, M.A. , 
Editor , Kalaimagal, Mylapore, Madras helped me in fixing the metrical 


form . 


As regards the prose version, individual manuscripts contained large 
omissions mainly due to slip of the scribes on account of the stereotyped 
expressions used , and as such it had to be restored from the different 
manuscripts. Still there are certain lacunae. 


I should thank both Sri E. S. Narasimhacharya and Sri K. V. Jagan 
nathan for their help . I have also to thank Sri T. Chandrasekharan , 
M.A. , L.T. , Curator, Government Oriental Manuscripts Library, Madras , 
for having entrusted the work of editing this volume to me , for affording 
me all facilities in the course of the work , and for his forbearance of the 
delay in the completion caused by the sudden breakdown of my health 
in the middle , 


T. N. SUBRAMANIAM . 


முன்னுரைர் . 


உலகத்தில் மனிதனாகப் பிறந்த ஒவ்வொருவனும் தன்னுடைய 
எதிர்காலம் எவ்விதம் - அமையும் என்பதை அறிய மிகவும் ஆவல் 
உள்ளவனாக - இருக்கிறான் . அதனோடு தனக்கு மிகவும் வேண்டிய 
வர்களான மனைவி மக்கள் , உற்றார் உறவினர் ஆகியோருடைய எதிர் 
காலத்தைப்பற்றியும் தெரிந்துகொள்ள விரும்புகிறான் . அந்த ஆசை 
இன்று நேற்று ஏற்பட்டதல்ல ; மிகப்பழங்காலத்திலிருந்தே - என் , மனிதன் 
தோன்றிய நாளிலிருந்தே - இருந்திருப்பதாகத் தெரிகிறது . 


மனிதனுடைய இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காகவே எதிர் 
காலத்தை முன்னதாக அறிந்து கூறுவதற்கான வழிமுறைகள் 
பலவற்றை நம் முன்னோர்கள் வகுத்தனர் . ஜோதிஷம் , ரேகை சாஸ்திரம் , 
சாமுத்திரிகா லட்சணம் , சகுன சாஸ்திரம் , கனா சாஸ்திரம் 
போன்றவை இவ்வகையைச் சார்ந்தவை .. 


என்பன 


இந்தச் சாஸ்திரங்கள் எல்லாம் திடீரென்று ஒரேநாளில் ஏற்பட்டவை 
யல்ல . ஒவ்வொன்றும் இப்போதுள்ள நிலையை அடைவதற்கு 
நீண்டகாலம் பிடித்திருக்கும் . 

சொந்த அநுபவங்களையும் , நேரில் 
கண்டவைகளையும் , பிறருடைய கூற்றுக்களையும் ஆதாரங்களாகக் கொண்டே 
அவை ஏற்பட்டிருத்தல் வேண்டும் . இவ்விதம் தோன்றியவை பூர்ண 
வளர்ச்சிபெற்ற வரலாறே மிக்க ரசமாக இருக்கும் . ஒருவனுடைய 
எதிர்காலத்தை நிர்ணயித்துக் கூறுவதற்கு அவன் பிறந்த காலமும் 
இடமும் , அப்போது வானத்துக் கிரகங்களின் நிலை , பின்னால் அவ்வப் 
போது அவைகளுக்கு ஏற்படும் மாறுதல் , அவன் உடல் அமைப்பு , 
அதிலே காணும் குறிகளும் லட்சணங்களும் , அவற்றுள் பின்னால் 
உண்டாகும் மாற்றங்களும் , ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவன் செய்யும் 
தொழில் , சூழ்நிலை , அவனைச்சுற்றி ஏற்படும் 

நிகழ்ச்சிகள் , கனவு , 
சகுனம் , - இன்னும் இவைபோன்ற சம்பவங்கள் முதலிய பலவற்றையும் 
கவனித்துக் கருத்தில் 

கொண்டே அவர்கள் அந்த முறைகளை 
வகுத்து , அவ்வப்போது நிகழ்பவை , நீண்ட காலத்துக்குப்பின் நிகழக் 
கூடியனவ ஆகிய பலன்களை அறிந்து சொல்லியிருத்தல் வேண்டும் . 
இவ்விதம் கணித்துக்கூறுவதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பல 
வேறு முறைகள் ஏற்பட்டு நூற்றுக்கும் மேலாக இருந்திருக்கும் . காலக் 
கிரமத்தில் அவற்றைத் திரட்டித் தொகுத்து , ஒப்பிட்டு , ஒழுங்குசெய்து 
பல கிளைகளாகப் பிரித்திருக்கவேண்டும் . 


உண்மையில் அதேபோலத்தான் அவற்றின் வளர்ச்சி ஏற்பட்டதெனத் 
தெரிகிறது . பகவதீ ஸூத்திரம் என்னும் ஜைன நூலில் ஆஜீவக மதத்தைச் 
சேர்ந்தவர்களுடைய கிரந்தங்கள் உண்டான விதத்தைக் கூறியிருப்பதி 
லிருந்து இது தெரியவருகிறது . ஆஜீவக சமயத்தின் முக்கிய புருஷரான 
மக்கலி கோசாலர் ( தமிழ் நூற்களிலே மற்கலி - என்று வழங்கப் 


* xvi 


சிறிது 


படுபவர் ) முன்னிலையில் ஒருசமயம் ஆறு திசாசரர்கள் ஒன்றுகூடி 
நூறுக்கும் மேற்பட்ட புவ்வம் ( அதாவது பூர்வம் ) என்னும் தொன் 
னூல்களை ஆராய்ந்து அஷ்டாங்கமஹாநிமித்தங்களையும் , உபய மார்க்கங் 
களையும் தொகுத்துப் பத்து உறுப்புக்களாகச் செய்தனராம் . மற்கலியும் 
அவற்றைச் 

ஊன்றிக்கவனித்துவிட்டு அவற்றுக்கு ஒப்பம் 
அளித்தாராம் . 

அவர்களுடைய மதக்கிரந்தங்களாயினவாம் . 
எனினும் , அந்த நூல்களோ , அவற்றுக்கு ஆதாரமாக 

விளங்கிய 
பூர்வங்களோ இப்போது நமக்குக் கிடைக்கவில்லை ; 

யாவும் மறைந்து 
தொழிந்தன . இந்த விவரமே ஆஜீவகர்களுடைய மதத்தை மறுத் 
துரைக்கும் ஜைன நூல்களிலிருந்து தான் நமக்குத் தெரிகிறது . 


அவை , 


அந்த எட்டும் எவ்வெவ்வற்றைக் 
எவ்வெவ்வற்றைக் குறிக்கும் என்பதும் 

குறிக்கும் என்பதும் வெவ்வேறு 
விதமாகக் காணப்படுகிறது . பகவதீ ஸூத்திரத்துக்கு உரை எழுதிய அபய 
தேவர் என்பார் மஹா நிமித்தத்தின் எட்டு அங்கங்களையும் 

பின் 
வருமாறு கூறுகிறார் 

1 திவ்யம் - தெய்வம்பற்றியது . 
2 ஒளத்பாதம் - உற்பாதங்கள்பற்றியது . 
3 ஆந்தரிக்ஷம் ஆகாயம்பற்றியது . 
4 பெளமம் பூமிபற்றியது . 
5 ஆங்கம் - உடல் அல்லது உறுப்புகள்பற்றியது . 
6 ஸ்வாரம் -- குரல் பற்றியது . 
7 லாக்ஷணம் இயல்புபற்றியது . 
8 வ்யாஞ்சனம் துணைப்பொருள்பற்றியது . 


ஸ்தா நாங்க ஸ்த்திரம் என்னும் மற்றொரு ஜைன நூலிலும் அந்த 
எட்டு அங்கங்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . எனினும் , அவ் 
விடத்திலே திவ்யம் என்பதற்குப் பதிலாக ‘ ஸுவிணே ( அதாவது 
ஸ்வப்நம் அல்லது கனவுபற்றியது ) என்ற பெயர் காணப்படுகிறது . அந்த 
நூலுக்கும் அபய தேவர் உரை எழுதியிருக்கிறார் . அங்கே அந்த எட்டும் 
‘ வருங்காலப் பலனை எடுத்துரைக்கும் முறைகளாகும் என்பதைத் தெளி 
வாகக் கூறுகிறார் . உத்தராத்யயந ஸூத்திரம் - என்னும் ஜைன 
நூலிலும் இந்த எட்டு வகைகள் அதேபோலக் கொடுக்கப்பட்டுள்ளன. 
மைசூர் ராஜ்ஜியத்தில் உள்ள சிரவணபெள்கொளத்தில் , கி . பி . 1398 - ஆம் 
ஆண்டு பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டில் அந்த எட்டும் வ்யஞ்சநம் , 
ஸ்வரம் , நபஸ் ( ஆகாயம் ) , தநு ( உடல் ) , லக்ஷணம் , சின்னம் , பௌமம் , 
சகுனம் என்று வேறுவிதமாகக் குறிக்கப்பட்டிருக்கின்றன . ( எபிகிராபியா 
கர்நாடிகா , இரண்டாம் தொகுதி , சிரவணபெள்கொளம் , 254 - ஆம் நெ , 
கல்வெட்டு . ) 

இவ்விதம் மஹா நிமித்தத்தின் எட்டு அங்கங்கள் 
என்று கூறுவதிலே வேற்றுமை காணப்படுகிறது. அன்றி , அவற்றின் 


எவை எவை 


xxyii 


பெயர்களைக்கொண்டு ஒவ்வொன்றும் எதைப்பற்றித் தெரிவிக்கிற 
தென்பதை ஊகித்துக்கொள்ளலாமே தவிர , அதை நிச்சயமாகச் சொல்ல 
முடியாது . நம்மிடையிலிருந்து ஆஜீவகமதம் முற்றிலும் மறைந்து 
போனதோடு அந்த மதக்கிரந்தங்களும் அழிந்துவிட்டன . எனினும் , 
வெவ்வேறு பெயர்களில் கொடுக்கப்பட்டிருப்பினும் அவை எட்டும் வருங் 
காலப்பலன் உரைக்கும் சாஸ்திர நூல்களே என்பது விளங்கும் . 


சமணர் 


ப 


நடந்தது , நடப்பது , நடக்கப்போவது என்னும் முக்காலப்பலன்களையும் 
அறிந்து உரைப்பதிலே ஆஜீவகர்கள் 

நிகரற்று விளங்கினார்கள் 
என்பதைத் தெரிவிக்கும் குறிப்புகள் நம் நாட்டு இலக்கியங்களிலே பல 
இடங்களில் காணப்படுகின்றன . மௌரிய சக்கரவர்த்தியான அசோகன் 
அரசனாவதற்கு முன்னதாகவே அவன் பிற்காலத்தில் பெரும்புகழோடு 
விளங்கப்போகிறான் என்று அவனுடைய தாயாருக்கு ஆஜீவகத்துறவி 
ஒருவர் கூறினாராம் . அந்நாளிலே அசோகன் தன் தந்தையின் பிரிய 
புத்திரனாகக்கூட இருக்கவில்லையாம் . இந்த விவரங்கள் புத்தமதக்கிரந்தங் 
களிலிருந்து தெரியவருகின்றன . இதேபோன்ற மற்றொரு விவரம் தக்க 
யாகப் பரணியின் உரையிலிருந்து தெரியவருகிறது . திருஞானசம்பந்தப் 
பெருமான் மதுரையிலே பாண்டியன் - அவைக்களத்திலே 
களுடன் சமயவாதம் நடத்துவதற்கு முன்னதாக ஆஜீவகர்கள் , “ பிள்ளை 
யார் நக்ஷத்திரத்தின் நிலைமையைப் பார்த்துத் தோற்பரென வந்த 
வர்கள் , 

என்று அவ்வுரையாசிரியர் கூறுகிறார் . ஆனால் அவர்கள் 
ஜோஸ்யம் பலிக்கவில்லை ; அது அவர்களைக் கைவிட்டது . அவர்கள் தோற் 
றுப்போகச் சம்பந்தர் வெற்றிகொண்டார் என்பதைக் கூறி ஆஜீவகர்கள் 
நிமித்தராக விளங்குவதைப் பரிகசிக்கவே உரையாசிரியர் அவ்விதம் 
எழுதினார்போலும் . 

எனினும் , ஆஜீவகர்களைப்போலவே அவர்களிடம் பகைமை பாராட் 
டியவர்கள் உள்பட, பிறமதத்தவர் பலரும் அந்தச் சாஸ்திரங்களைப் 
பயின்று நல்ல தேர்ச்சிபெற்று வழங்கிவந்திருக்கிறார்கள் . அதற்காகச் 
சில சமயங்களில் அந்தச் சாஸ்திரங்களை அவர்கள் ஆஜீவகர்களிடமே கற்றுத் 
தேர்ந்திருக்கிறார்கள் . 

ஜைனத்துறவிகள் இந்தச் சாஸ்திரங்களைக் கையாளக்கூடாது என்று 
அவர்களது உத்தராத்யயன ஸூத்திரம் தடை விதித்திருக்கிறது . ஆயினும் 
காலகாசாரியார் என்னும் ஜைனமுனிவர் ஆஜீவகர்களிடமிருந்து அஷ்டாங்க 
மஹா நிமித்தங்களைக் கற்றுக்கொண்டார் என்று கூறப்படுகிறது . சிரவண 
பெள்கொளத்தில் சுமார் கி.பி. 600 - ஆம் ஆண்டுக் கணித்தான எழுத்துக் 
களால் பொறிக்கப்பட்டுள்ள சாசனம் ஒன்றில் பத்திரபாஹு என்பார் 
அஷ்டாங்க மஹா நிமித்தத்தின் தத்துவத்தால் இறந்தகாலம் , நிகழ்காலம் , 
எதிர்காலம் ஆகிய திரிகால ஞானத்தையும் பெற்று உஜ்ஜயினி நகரத்தில் 
பன்னிரண்டு வருஷகாலத்துக்குக் கொடிய பஞ்சம் ஏற்படப்போகிறதென் 
பதை முன்னதாகவே அறிந்து கூறினார் என்று கூறப்பட்டிருக்கிறது . ( எபி 
கிராபியா கர்நாடிகா , இரண்டாம் தொகுதி, சிரவணபெள்கொளம் , முதல் 


காட்டாகக் கூறலாம் . இராமனும் , சுக்கிரீவனும் தோழமை பூண்டபோது 

Kovil ) 
கல்வெட்டு ) . கி.பி. 1398 ஆம் ஆண்டு கொண்டதாக அவ்விடத்திலே கிடைக்கும் 
மற்றொரு கல்வெட்டிலிருந்து அர்ஹத்பலி என்னும் 

பெரியார் தம் 
முடைய அஷ்டாங்க மஹாநிமித்த ஞானத்தால் , " முக்காலத்திலும் சுகம் 
துக்கம் , வெற்றி , தோல்வி இன்னும் எல்லாவற்றையும் நேரில் கண்டதே 
(சாக்ஷி) போல அறிந்திருந்தார் என்பது தெரிகிறது ( ஷை 254 நெ . 
கல்வெட்டு) . இவற்றிலிருந்து ஜைன மதத் துறவிகளும் முனிவர்களும் தங் 
கள் மதக்கிரந்தங்களிலே இந்தச் சாஸ்திரங்களைக் கையாளக்கூடாதென்ற 
விதி இருந்தாலும் , அவற்றை நன்றாகக் கற்று அவற்றிலே தேர்ச்சிபெற் 
றிருந்தனர் என்பது விளங்கும் . 

நிமித்த பலன்களைக் கூறும் இந்த எட்டுவகைச் சாஸ்திரங்களும் இப் 
போது வழக்கில் உள்ளன என்று சொல்லமுடியாது . இந்நாளில் ஜோதிஷம் , 
கைரேகை சாஸ்திரம் 

இரண்டுமே பெருவழக்கில் 
சாமுத்திரிகாலட்சணத்தின் உபயோகம் கொஞ்சம் குறைவுதான் . சகுனம் 
பார்ப்பது , கனவுகளைக்கொண்டு வருங்காலத்தை அறிவது போன்றவை 
அருகி வழங்குபவை . இவை பெரும்பாலும் நாட்டுப்புறங்களிலே தான் 
காணப்படுபவை . பரபரப்பு நிறைந்து அசுரவேகத்தில் நடக்கும் நகர 
வாழ்க்கையில் இவற்றைக்கவனிப்பதற்கு வேண்டிய அவகாசமே இல்லை 
யென்று சொல்லலாம் . 

எனினும் , இந்த எட்டு வகைகளும் முன்னாளிலே வழக்கில் இருந்திருக் 
கின்றனவென்று தெரிகிறது . இவைகளைப்பற்றிய குறிப்புகள் நம் புராண 
இதிகாசங்களிலும் பழைய இலக்கியங்களிலும் அங்கங்கே காணக்கிடக்கின் 
றன . முக்கியமாக வால்மீகி மூனிவர் எழுதிய இராமாயணத்தை எடுத்துக் 


உள்ளன . 


சீதை , வாலி , இராவணன் ஆகிய மூவருக்கும் ஒரே சமயத்தில் இடக் 
கண்கள் துடித்தனவாம் . பெண்களுக்கு இடக்கண் துடித்தால் நல்ல 
தென்றும் ஆண்களுக்கு இடக்கண் துடித்தால் கெடுதலென்றும் சொல்லு 
வர் . அதனால் அந்தத் தோழமை ஏற்பட்டவுடன் சீதைக்கு நன்மையும் , 
வாலி , இராவணன் ஆகியோருக்குக் கெடுதலும் உண்டாகப் போகின்றன 
வென்பதை முன்னதாகவே இடக்கண் துடிப்பு அறிவித்தது . கர தூஷணர் 
களுடன் போருக்குக் கிளம்புவதற்கு முன்னதாக இராமனுடைய வலது 
தோள் துடித்து வெற்றி கிட்டப்போகிற தென்னும் நன்மையை உணர்த்திய 
தாகவும் காணப்படுகிறது . தசரதர் . மிதிலையிலே தம் குமாரர்களுடைய 
திருமணங்களை முடித்துக்கொண்டு அயோத்தி திரும்பும்போது வழியிலே 
பறவைகள் விகாரமாகக் கத்துவதையும் , விலங்குகள் வலமாகச் செல்வதை 
யும் கண்டாராம் . அதனால் அவர் கலவரம் அடைந்து தம் குலகுருவான 
வசிஷ்டரை வினவியபோது , பறவைகள் விகாரமாகக் கத்தியது கெடுதலைக் 
குறிப்பதாயினும் , மிருகங்கள் வலமாகச் சென்றது அந்தத் தீமை விலகி 
நன்மையே உண்டாகும் என்பதைத் தெரிவிக்குமாதலால் கவலை கொள்ள 
வேண்டாம் என்று வசிஷ்டர் அவரைத் தேற்றினாராம் . அதன்படியே இராமர் 
பரசுராமருடன் போரிட்டு வெற்றிகொண்டார் . கனவுகளும் வருங் 
காலத்தைச் சூசகமாக 

எடுத்துக்காட்டுவன வென்பதைப் பற்றியும் 


காவலாக 


என்ரை 2 

xxix 
இராமாயணத்திலே கூறப்பட்டுள்ளது . அசோகவனத்திலே சீதைக்குக் 

இருந்துவந்த திரிஜடை கண்ட கனவையும் , அயோத்தியிலே 
இராமனுக்கு மகுடாபிஷேகம் செய்யவேண்டுமென்று தசரதர் ஏற்பாடு 
செய்துவந்த சமயம் தன் தாய்வழிப் பாட்டனான கேகய மன்னனிடம் 
சென்றிருந்த பரதன் கண்ட கனவையும் முக்கிய யானவைகளாக எடுத்துக் 
காட்டலாம் . இன்னும் இராமனுக்கு மகுடாபிஷேகம் செய்யவேண்டுமென்று 
திடீரென்று அவசரமாக முடிவு செய்ய நேர்ந்ததைப் பற்றிக் கூறும்போது 
தசரதர் , இடியுடன் கூடிப் பெருங் கோஷத்துடன் ஆகாயத்திலிருந்து தம் 
முன்னிலையில் கொள்ளி விழுந்ததாகவும் , ஜோதிட சாஸ்திரப்படி தம்மு 
டைய நக்ஷத்திரம் குரூரக்கிரகங்களால் பீடிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனால் 
ராஜமாணமோ அல்லது எதாவது பெரிய விபத்தோ நேரிடும் என்று 
அறிஞர்கள் உரைப்பதாகவும் காரணம் காட்டியிருக்கிறார் . 

சிலப்பதிகாரத்திலே, சிலம்பு விற்கப்போன கோவலன் மதுரையில் கொலை 
யுண்டதையடுத்து அவன் மனைவி தங்கியிருந்த புறச்சேரியிலே உற்பாதங்கள் 
ஏற்பட்டனவாம் . 

குடத்துப் பால் உறையாமையும் 
குவி இமில் ஏற்றின் 
மடக் கண் நீர் சோர்தலும் 
உறியில் வெண்ணெய் உருகாமையும் 
மறி முடங்கி ஆடாமையும் 
மால் மணி நிலத்து அற்று வீழ்தலும் 
வருவது ஓர் துன்பம் உண்டு , 

[ ஆய்ச்சியர் குரவை .] 
குடத்துப் பால் உறைய வில்லை ; வெண்ணெய் உருகவில்லை ; கன்றுக் 
குட்டிகள் துள்ளி ஆ ! வில்லை ; பட்டியில் எருதுகள் கண்ணீர் சொரிந்தன ; 
பசுக்களின் கழுத்தில் கட்டியிருந்த மணிகள் தாமாகவே அறுந்து 
விழுந்தனவாம் . " இவற்றைக்கண்ட மாதரியும் மற்றோரும் பெருங்கவலை 
கொண்டார்களாம் . 

மனிதர்களுடைய குரலும் அவர்களுடைய நிலையை எடுத்துக்காட்டி விடும் 
என்பதை உணர்த்தும் கதைகளும் வழக்கில் இருந்திருக்கின்றன புத்தமத 
நூலான " தம்மபத 
தம்மபத " த்துக்குப் 

த்துக்குப் புத்தகோசர் எழுதியுள்ள அட்டகதை 
மாகக் காட்டலாம் . கும்பகோசகன் ( குடப்பணக்காரன் ) பெரும்பணக்காரன் . 
அவன் தன் செல்வம் முழுவதையும் புதைத்து வைத்துவிட்டுக் கந்தல் 
துணியை உடுத்து யாரும் 

உடுத்து யாரும் அறியாதபடி தன்னை உருமாற்றிக்கொண்டு 
ஊழியர்களுக்கு ஊழியனாகக் குற்றேவல் புரிந்து அதன் வருமானத்தைக் 
கொண்டு தன் வாழ்க்கையை நடத்திவந்தானாம் . ஒரு சமயம் அவன் குரலைக் 
கேட்ட அரசன் , அது ஒரு பணக்காரன் குரல் , " என்று கூறினானாம் . 
அரண்மனைப் பெண் ஒருத்தி அவனைப் பலவிதமாகப் பரிட்சித்துக் கடைசி 
யில் அரசன் கூறியது சரியே என்பதை நிரூபித்து அவன் வேஷத்தைக் 
கலைத்துவிட்டாளாம் . 

Samu .-- D 


- 


" படர்க்கப்பட்டுப் பிரசேர்க்கையாக 
கதாகோசம் என்னும் ஜைன நூலில் காணும் மூலதேவன் கதையும் 
இதே போன்றதுதான் . பலதேவன் பல லை களிலும் வல்லவன் . சாதாரண 
மாக அவனுக்குக் கிட்டாத நிலையிலிருந்த கணிகை ஒருத்தியை அடைய 
அவன் விரும்புகிறான் . அதற்காக அவன் தன்னைக் குரூபியான ஒரு 
குறளன் போல உருமாற்றிக்கொண்டு அந்தக் கணிகையின் வீட்டுக்குப் 
பக்கத்திலே இரவு வேளையில் அமர்ந்து- கர்ணாமிதமாகப் பாடுகிறான் . 
இனிமையான அந்தக் குரலைக்கேட்ட கணிகை அதிலே ஈடுபட்டு மயங்கி 
விடுகிறாள் . அதனோடு அந்தக் குரலைக்கொண்டு அவன் நல்ல அழகனாக 
இருத்தல் வேண்டும் என்றும் தீர்மானிக்கிறாள் . உடனே அவள் தன் 
சேடியை அனுப்பி அவலத் தன் இருப்பிடத்துக்கு வரவழைக்கிறாள் . 
அவனுடைய குரூப உருவத்தைக்கண்டு அவள் ஏமாந்து விடவில்லை . மூல 
தேவனுடைய விருப்பமும் நிறைவேறுகிறதாம் . 

இவைகளைக் கவனித்தால் , முன்னாளிலே அஷ்டாங்கமஹா நிமித்தத்தில் 
அடங்கிய ஒவ்வோர் உறுப்பும் வருவதை எடுத்துரைப்பதாக எவ்விதம் 
வழக்கில் இருந்ததென்பது விளங்கும் . இவற்றுள் சில இன்றைக்கும் 
அங்கங்கே வழக்கில் உள்ளன . ஆ ஏ அவைகளைப்பற்றிய நூல்கள் 
இப்போது நமக்குக் கிடைக்கவில்லை . 

சாமுத்திரிகா லட்சணம் சம்பந்தப் டவரையில் மிகப் பழமையான 
தாக நமக்குக்கி கட்படாது வராஹமிஹிரர் இயற்றியுள்ள பிரஹத்ஸம்ஹிதை 
வில் காணும் பகுதியேய கு . புருஷ லட்சணம் , ஸ்திரீ லட்சணம் என்று 
இரண்டு அத்தியாயங்களில் இது விவரிக்கப்பட்டுள்ளது . ( இந்த இரண்டு 
அ யாயங்களும் தமிழில் பொழி 
இந்த நூலிலே கொடுக்கப்பட்டுள்ள 

இவை தவிர , ஓர் அத்தியாயத்திலே 
ஜனன காலத்திலே பலிஷ்டர்களாசித் தெரிகிற கிருக நக்ஷத்திர மகிமையால் 
பிரிகின்ற ஐந்துவித புருஷர்களின் லட்சணம் கொடுக்கப்பட்டுள்ளது . ) 
அதிலே உத்தம் ஸ்திரீ புருஷர்களுடைய லட்சணத்தைக் கொடுத்துவிட்டு 
அதிலிருந்து வேறுபடும் அசுபக் குறிகளையும் தனியாகக் கொடுத்திருக்கிறார் 
ஆசிரியர் . பிற்காலத்து நூல்கள் பெரும்பாலும் பிரஹத்ஸம்ஹிதையில் 
உள்ளதையே விரித்துக்கூறுகின்றன ; அன்றி, அசுபக்குறிகளாக விலக்கப் 
பட்ட ஒவ்வொன்றும் எது எதைக் குறிக்கும் என்பதையும் எடுத்து உரைக் 
கின்றன . 


பெரும்பாலும் இந்த நூற்கள் புருஷ லட்சணத்தையே முதலில் விரி 
ளாக எடுத்துரைக்கும் . புருஷர்களுக்குக் கூறும் லட்சணங்களிலே அநேகம் 
ஸ்திரீகளுக்கும் ஒக்கும் . அதனால் இருவருக்கும் பொதுவாக இல்லாமல் 
பெண்களுக்கு மட்டும் சிறப்பாக அமைந்த லட்சணங்களைத் தனியாக 
ஸ்தி லட்சணம் எனக் கொடுத்திருப்பார்கள் . ஆயினும் பிற்காலத்திலே 
மகளிர் இலக்கணம் தனியாகவும் எழுதப்பட்டுள்ளன . அவை ஓர் அளவு 
பிரசித்தமாகவும் இருந்திருக்கின்றன. 

சாமுத்திரிகா லட்சணத்தை உலக வாழ்க்கையில் ஈடுபட்டவர்களே 
அல்லாமல் வேறு சில மதாசாரியர்களும் பயின்று வந்திருக்கிறார்களென்று 
தரிகிறது . ஆயினும் ஆஜீவகர்கள் கொண்டிருந்ததைப் போல இந்தச் 


* xxi. 


வான 


கிடைக்கும் 


சாஸ்திர நூல்களை அவர்கள் முதக் கிரந்தங்களாகக் கொள்ளவில்லை . 
நாகார்ஜுன கொண்ட என்னும் நாகார்ஜுனர் குன்றில் கிடைத்துள்ள 
கல்வெட்டு ஒன்றிலிருந்து அங்கே புத்த பகவானுடைய திருவடி சாமுத் 
திரிகா லட்சணப்படி அமைக்கப்பட்ட செய்தி தெரியவருகிறது ; புத்தமதத்தின் 
பல பிரிவுகளில் ஒன்றைத் சேர்ந்தவர்கள் சாமுத்திரிகா ல சணத்தை" 
நன்றாகக் கற்றவர்கள் என்றும் , அத் திருவடியை நிறுவியதற்கு அவ 
களே முக்கி பஸ்தர்கள் என்றும் கூறப்படுகிறது . சைவ மதத்தின் ஒரு பிர் 

. ரஸேச்வர தர்சன த்தைச் சேர்ந்தவர்களும் சாமுத்திரிகா லட்சணத் 
திலே நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள் . இப்போது நமக்குக் 
சாமுத்திரிகா லட்சண நூல்கள் பெரும்பாலும் அவர்கள் இயற்றியனவே . 

இன்னும் ஆடவர் மகளிர் ஆகியோருடைய சாமுத்திரிகா லட்சணத்தை 
எடுத்துக்கூறும் நூற்களைத் தவிர வேறு வகையான இலக்கியங்கள் சில 
வற்றிலும் அது விரிவாக உரைக்கப்பட்டிருப்பதையும் நாம் காண்கிறோம் . 

நம் நாட்டுப் பழைய காவியங்களிலே , அவை எந்த மொழியில் எழு 
தப்பட்டனவாக இருந்தாலும் , காவியத் தலைவன் , காவியத் தலைவி ஆ 
யோருடைய அங்க வருணனைகள் . ஒவ்வொன்றிலும் விவரிக்கப்பட்டிருப் 
தைக் காணலாம் . அவ்விதம் வருணிக்கப்பெறும் இடங்களிளெல்லாம் 
அவர்கள் உத்தம லட்சணங்களைப் பெற்றிருந்ததாகவே காணப்பெறுவர் . 
ஆதி காவியம் எனப்படும் வால்மீகி இராமாயணத்திலும் இராமன் சீதை 
ஆகியவர்களின் அங்க வருணனை காணப்படுகின்றது .. 


இராமபிரானுடைய சாமுத்திரிகா லட்சணம் காவிய ஆரம்பத்திலேயே 
காணப்படுகிறது . காவிய கர்த்தாவான வால்மீகி பின் கேள்விக்குப் பதில் 
கூறும் இடத்திலேயே நாரதர் எல்லாக் குணங்களும் பொருந்தியவனான 
இராமனை வருணிக்க ஆரம்பித்துவிடுகிறார் . இதே விஷயம் மறுபடியும் 
சுந்தரகாண்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளது . அசோக வனத்தில் 
துயரமே வடிவாக அமர்ந்திருந்த சீதையைக்கண்ட அனுமான் 
அவளுக்குத் தன்னை அறிமுகப் படுத்திக்கொள்ளும் கட்டத்தில் இராம 
பிரானுடைய அங்க லட்சணங்களை எடுத்துக் கூறுவதாக ஆறு சுலோ 
கங்கள் ( 35 - ஆம் ஸர்க்கம் , 16- 21 சுலோகங்கள் ) உள்ளன . முதல் இரண்டு 
சுலோகங்களிலே இராமன் நீண்ட கரங்கள் , சங்கு போன்ற கழுத்து , அழகிய 
முகம் , செவ்வரி படர்ந்த கண் முதலியவற்றை அடைந்தவர் என்று 
சம்பிரதாயமான முறையில் வருணிக்கப்பட்டுள்ளார் . பின்னால் உள்ள 
நான்கு சுலோகங்களிலே அவருடைய லக்ஷணம் சுருக்கமாகக் கொடுக்கப் 
பட்டுள்ளது . சாமுத்திரிகா லட்சணம் அறிந்தால் தான் அந்த நான்கு 
சுலோகங்களுக்கும் சரியான பொருள் காணமுடியும் . 


அவர் மூன்று ( அதாவது , மார்பு , மணிக்கட்டு , முஷ்டி ஆகிய 
இடங்களில் ) உறுதியானவர் : அவருடைய உடலிலே ( புருவம் , கை , கண்டம் 
ஆகிய ) மூன்று இடங்கள் தொங்குபவை ; ( மயிர் நுனி , பீஆம் , முழங்கால் 
ஆகிய ) மூன்று இடங்கள் சமமாக அமைந்தவை : ( வயிறு , நாபி , மார்பு ஆகிய ) 

Samu . ---D1 


Xxxii 


மூன்று உங்கள் உயர்ந்திருப்பவை ; 

(உள்ளங்கால் , - உள்ளங்கை , 
கடைக்கண் ஆகிய ) மூன்று இடங்கள் சிவந்திருப்பவை ; (காலில் உள்ள 
ரேகை , தலை மயிர் , லிங்கம் ஆகிய ) மூன்றும் மழமழப்பானவை ; ( பேச்சு 
நடை , நாபி ஆகிய ) மூன்றும் கம்பீரமானவை ( இம்மூன்றனுள் நடை 
யென்பதற்குப் பதிலாக விலா என்றும் சிலர் கூறுவர் ); (கழுத்திலும் வயிற்றி 
லும் , மணிக்கட்டிலும் ) மூன்று மடிப்புகள் காணப்படும் ; ( ஸ்தனம் , அதன் 
நுனி , பாதத்தில் உள்ள ரேகை ஆகிய ) மூன்றும் ஆழ்ந்திருக்கும் ; நான்கு 

டங்கள் நன்கு வெளியே தோற்றாமல் குறிப்பாகக் காட்டப்பெற்றவை 
( நரம்பு தோன்றாத கால் , ஒரே ம பிரையுடைய ரோமகூபம் , மேட்ரமுடி , 
தசைப்பற்று இல்லாத நாபியின் கீழ்ப் பிரதேசம் ஆகிய நான்கும் என்பர் 
ஒரு சாரார் . கழுத்து , குறி , பின்புறம் , முழங்கால் ஆகிய நான்கு இடங் 
களும் குறுகி இருப்பதைக் குறிப்பதாகவம் கொள்வர் வேறு சிலர் ) ; ( சமம் , 
குண்டு , விசாலம் ஆகிய ) மூன்று லட்சணங்களையுடைய தலை ( மூன்று சுழி 
கள் கொண்ட தலை எனவும் சிலர் கூறுவர் ) ; ( கையின் கட்டை விரல் 
அடியில் நான்கு வேதங்களையும் அறிந்தவர் என்பதைக் குறிப்பனவாக 
உள்ள ரேகைகளான ) நான்கு கலைகள் ; (நெற்றியில் காணும்) நானகு 
ரேகைகள் ; நான்கு முழம் ( அதாவது தொண்ணூற்றாறு விரற்கடை உயரம் 
உள்ள ) தேகம் ; ( கை , முழங்கால் , தொடை , கன்னம் ஆகிய நான்கும் 
சமமாக அமைந்தவை ; (புருவம் , ந -சித் துவாரம் , கண் , காது , உதடு 
ஸ்தன நுனி , முழங்கை , மணிக்க. டு, 

முழங்கால் , பீஜம் , 
இரப்பின் பக்கம் , சை , - , பிருஷ்ட பாகம் ஆகிய ) பதினான்கு இடங்களில் 
ஒன்றுக்கொன்று சமமான ஜோடி , நான்கு ( அழகும் உறுதியும் வாய்ந்த ) 
பற்கள் ; ( யானை , சிலம், புலி , எருது ஆகிய ) நான்கின் நடை , பருத்து 
அழகான உதடு , தாடை , மூ : கு ; ( தலை மயி 

கண் , பல் , சரும , பாதம் 
ஆகிய ) ஐந்து இடங்களில் பளபளப்பு ; (உடல் , முதுகு , கை , கால் , விரல் 

அல்லது மூக்கு என்றும் சிலர் கொள்வர் - எண் , காது , லிங்கம் ஆகிய 
எட்டு இடங்கள் நீண்டிருப் வை ; ( முகம் , வாய் , கண் , நாக்கு , உதடு , 
கன்னம் , ஸ்தனம் நகம் , உள்ளங்கை , உள்ளங்கால் ஆகிய ) பத்து இடங்களில் 
தாமரை மலர் போன்ற சிவப்பு ; ( மார்பு , முன் தலை , முகம் , கழுத்து , தோல் , 
பாஹு , நாபி , புஜம் , பிருஷ்ட பாகம் , குரல் ஆகிய ) பத்தும் பருத்தவை ; 
(தேஜஸ் , செல்வம் , புகழ் ஆகிய ) மூன்றில் எங்கும் பரந்தவர் ; ( கண் , பல் 
ஆகிய ) இரண்டில் வெண்மை ; ( அக்குள், வயிறு , மார்பு , மூக்கு , தோள் , 
நெற்றி ஆகிய ) ஆறு இடங்களில் உயர்வு பெற்றவர் ; ( தலை மயிர் , புறமயிர் , 
மீசை , நகம் , கட்டை விரல் , சர்மம் , கணுக்கால் - அல்லது லிங்கம் என்பர் 


சிலர் - ஆகிய ஏழோடு கண் பார்வை , புத்தி ஆகியவை சேர்ந்த ) ஒன்பது 
கூர்மையாகப் பெற்றவர் ; மூன்றில் விய பித்தவர் ( நாள்தோறும் மூன்று 
வேளைகளிலும் செய்யவேண்டிய காரியங்களை முறைப்படி 

செய்வர் என் 
றும் ; அறம் , பொருள் இன்- ம் ஆகிய மூன்றில் நிறைந்தவர் என்றும் இரு 
விதமாக இதற்குப் பொருள் கூறுவர் . ) * 

சீதையின் லட்சணத்தையும் வால்மீக யுத்தகாண்டத்திலே ( 48 - ஆம் 
சர்க்கத்தில் ) வருணித்திருக்கிறார் அதை அவள் வாயாலே உரைப்பதாகக் 
கூறி இருக்கிறார் . இந்திரஜித் தினா அடிப -ட இரா லக்ஷ்மணர்கள் உணர் 
விழந்து , உயிர் அற்றவர்களே போல 

யுத்தகளத்திலே 

கிடக்கையில் , 
அவர்கள் இறந்துவிட்டார்க ளென்று கூறி அந்தக்காட் யைக் காட்டுவதற் 
காகச் சீதையை புஷ்பக விமானத்தில் ராட்சஸ கள் யுத்தகளத்துக்கு 
அழைத்து வருகிறார்கள் . அப்போது அவள் , v g ஸாமுத்திரிகா லட்ச 
ணம் அறிந்தவர்கள் என்னிடம் எல்ல ! ல ,சணங்களம் இ.பப்பதாகச் 
சொல்லி , " நான் என் கணவருடன் பட்டாபிஷேகம் செய்து கொள்வேன் 


* 


கை , 


மெலிந்து 


அ பு நாட்டுப் பண்களை பற்றிப் பழைய ஆசியர் 

றிப் பழைய ஆசியர் ஒருவர் எவ்விதம் 
எழுதியுள்ளா , ரன்று எல் - இ 

என்னும் ஆசிரியர் பின் வருமாறு 
வருணிக்கி றார் . “ பெண்ளுக்கு நான்கு இடங்கள் - தலை மயிர் , புருவம் , 
கண் இமை, சண்ணின் கருவிழி - நறுப் ாக இருத்தல்வேண்டும் ; நான்கு 
சாமத்தின் நிறம் கண்ணின வெள்ளப் பாகம் , பல் , கால் -- வெண்மையாக 
இருத்தல் வேண்டும் ; - நான்கு - நாக்கு , உதடு , கன்னத்தின் நடுப்பகுதி , 
பல் ஈறு - சிவப்ப க இருத்தல் வேண்டும் , நான்கு - தலை , கழுத்து , முன் 

கணுக்கால் -- வட்டமாக இருத்தல் வேண்டும் ; நான்கு 
முதுகு , விரல் , கை , கால் - நீண்டிருத்தல் வேண்டும் ; நான்கு - நெற்றி , 
கண் , 

மார்பு ; இடை - அகன்றிருக்க வேண்டும் ; நான்கு - புருவம், 
மூக்கு , உதடு , விரல் - மென்யைாக 

இருக்கவேண்டும் ; 
நான்கு - முதுகின் அடிப்பாகம் , தொடை , முழங்காலுக்குக் கீழே உள்ள 
ஆடு சதை , முழங்கால்-கனத்து இருக்கவேண்டும் ; 

நான்கு - காது , 
கெங்கை,. கை , பாதம் - சிறுத்து இருக்கவேண்டும் . ” ( லேன் என்பார் 
எழுதிய " மத்திய காலத்து அரபு வழ்க்கை " , பக்கங்கள் 214 - 216.) 

கார்மென் என்னும் பிரெஞ்சு நாவலில் பின் வருமாறு காணப் 
படுகிறது . “ மங்கை ஒருத்தி நல்ல அழகாக இருக்கிறாள் என்று கருதப் 
பெறுவதற்கு அவள் முப்பது லட்சணம் ( ) பொருந்தியவளாக 
இருத்தல் வேண்டும் என்று ஸ்பெயின் தேசத்தவர்கள் 

கூறுவர். 
அதாவது மூன்று மூன்றாகப் பத்து அடைமொழிகளால் குறிப்பிடக் 
கூடிய லட்சணங்கள் வாய்த்திருத்தல் வேண்டும் . உதாரணமாக , மூன்று 
இ - ம் கறுப்பாக இருத்தல் வேண்டும் . அவை ; கண் , இமை , புருவம் . 
ஆகும் . மூன்று - கை , உதடு , . கேசம் - மென்மையாகச் 

சிறந்திருக்க 
வேண்டும் . - இவ்விதமேதான் மற்றவைகளும் , விவரத்துக்கு பிராந் 
தோம் பார்க்க ” 


Xxxiv 


என்று கூறினார்களே , பொய்யாகவா பலன் சொன்னார்கள் ? அவர்கள் 
அசத்தியவாதிகள் அல்லவே . எவ்விதம் இந்த நிலை ஏற்பட்டது ? என்று 
புலம்புகிறாள் . அந்த இடத்தில் அவளே தன்னுடைய தேக லட்சணத் 
தைப் பின்வருமாறு கூறுவதாக உள்ளது . 


சமமா 


சமமாக 


13 


ஒரு ஸ்திரீக்குப் பாதத்தில் தாமரை மலர் வடிவம் இருந்தால் அவள் 
ராஜாவான தன் கணவனுடன் பட்டாபிஷேகம் செய்துகொள்ளக் கூடியவள் 
என்கிறபடி என் பாதத்தில் தாமரை மலர் 

ரேகை இருக்கிறது . 

என் 
கேசம் மிருதுவாகவும் நீளமாகவும் , நுனி ஏற்றத்தாழ்வில்லாமல் சமமாக 
வும் இருக்கிறது . என் இரு புருவங்களும் நடுவில் ஒன்றோடொன்று 
கூடாமல் உள்ளன . இடை ரோமம் இன்றிக் குண்டாக இருக்கிறது . பற் 
கள் அடர்த்தியாகவும் வரிசையாகவும் உள்ளன . கன்னம் , கண் , கை , 
கால் , கணுக்கால் , தொடை ஆகியவை 

உள்ளன . 

நகங்கள் 
குண்டாகப் பருத்துச் 

உள்ளன . கொங்கைகள் நெருங்கி 
யும் , பருத்தும் , உறுதியாகவும் , நுனி ஆழ்ந்தும் உள்ளன . நாபி 
ஆழ்ந்தும் சற்றுப் பருமனாயும் உயர்ந்தும் இருக்கிறது . மார்பு கனமாய்! 
விருத்தி அடைந்திருக்கிறது . தேகம் ரத்த வர்ணம் உடையது , புறமயிர் 
மிருதுவாக இருக்கிறது . இந்தப் பன்னிரண்டு சுப லட்சணங்களோடு 
மேலும் நான்கு லட்சணங்களையும் கூறுகிறாள் : என் கை விரல்களின் 
மத்திய பாகத்தில் கோதுமை ரேகைகள் உள்ளன . விரல்களின் மத்தி 
யிலே கோணலான இடைவெளி இல்லை . பாதங்கள் தேக நிறத்தையே 
கொண்டவை . சாந்தமான இனிய சிரிப்பே என்னுடைய ஆபரணம் . ” 
இவை யாவும் உத்தம ஸ்திரீயின் லட்சணங்களே ஆகும் . 
- பிற்காலக் காவியங்களிலே நாயக நாயகிகளின் அங்க வருணனைகளை 
நாம் கிரமமாகக் காணலாம் . காளிதாசன் எழுதிய குமாரசம்பவ த்தில் 
பார்வதி தேவியாரின் பாதாதிகேச வருணனை காண்பது இதற்குச் சிறந்த 
எடுத்துக்காட்டாகும் . 

காலக்கிரமத்தில் காவியங்களிலே நாயக நாயகிகளின் அங்கவருணனைகளை 
விவரிப்பதிலும் ஒரு சம்பிரதாயம் ஏற்பட்டுவிட்டது . ஆடவர்களை வருணிக்கு 
மிடத்தில் தலையிலிருந்து தொடங்கி இறங்குமுகமாகப் பாதம் வரை ஒவ் 
வோர் - அங்கத்தையும் வருணிப்பர் ; பெண்களை வருணிக்கும்போது நேர் 
மாறாக , அதாவது பாதத்திலிருந்து தொடங்கி எறுமுகமாகத் தலை 
வரையில் அதேபோல் ஒவ்வோர் அங்கத்தையும் வருணிப்பர் . 

குமார 
சம்பவத்தில் பார்வதி தேவியின் வருணனை பாதாதி கேசம் ஈறாக உள்ளது 
இதை எடுத்துக்காட்டும் . இந்த நூலில் அடங்கியுள்ள சாமுத்திரிகா லட்ச 
ணங்களும் இதே முறையைப் பின்பற்றித்தான் அமைந்துள்ளன . 

புராணங்களிலும் அங்கங்கே சாமுத்திரிகா லட்சண விவரங்கள் கொடுக் 
கப்பட்டிருப்பதைக் காணலாம் . அதிவீரராமபாண்டியன் காசி நகரத்தின் 
புராண வரலாற்றைத்- தமிழில் எழுதிய காசி காண்டத்தில் மகளிர் இலக் 
கணம் . ஓர் அத்தியாயத்தில் ட்விவரிக்கப்பட்டிருக்கிறது . - ( அதை இந்த 
நூலில் ஒரு பிற்சேர்க்கையாகக் கொடுத்திருக்கிறோம் ) . 


1 


உரைநடைப்படம் 
காணப்படுவதென்று கொள்ளவேண்டியதில்லை . உலகம் முழுவதிலும் அது 

XXIV 
மற்றொரு வகையான நூல்களிலும் , அதாவது காமசாஸ்திர நூல்களி 
லும் , சாமுத்திரிகா லட்சணம் விவரிக்கப்பட்டுள்ளது . தமினி, சித்திரிணி 
சங்கினி, ஹஸ்தினி என்று நான்கு வகையாகப் பெண்கள் அவர்களுடைய 
தேக அமைப்பின்படி காம சாஸ்திரங்களிலே பகுக்கப்பட்டிருப்பதைப் பலரும் 
அறிவர் . ஆனால் இப்போது நமக்குக் கிடைப்பவற்றுள் மிகவும் பழமை 
யானதான வாத்ஸ்யாயனருடைய காமசூத்திரத்திலே இந்த நான்கு வகைப் 
பாகுபாடு காணப்பெறவில்லை . அதிலே ஆண்களும் பெண்களும் அவர்க 
ளுடைய ஜனனேந்திரிய அளவின்படி மூன்று மூன்று வகைகளாகப் பிரிக் 
கப்பட்டுள்ளனர் . இந்தப் பாகுபாட்டிலே அவர்களுடைய மற்ற லட்சணங் 
கள் கணக்கிடப்படவில்லை . எனினும் சாமுத்திரிகா லட்சணத்தைப்பற்றி 
அவர் குறிக்காமலும் இல்லை . எந்த எந்தப் பெண்களை மணக்கலாகாது 
என்பதைக் கூறும் இடத்திலே அதைப்பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் . 
இந்த நான்கு வகைப் பாகுபாடு வாத்ஸ்யாயனருக்குப் பூர்வாசாரியர்களாக 
விளங்கிய நந்தீசர் , கோணீபுத்திரர் ஆகியோர்கள் வகுத்தது என்பர் . இது 
பிற்காலத்திய நூல்கள் எல்லாவற்றிலும் காணப்படுகிறது . கொக்கோகர் 
எழுதிய ரதிரகசியத்தில் விவரிக்கப்பட்டுள்ள இந்தப்பகுப்பு பிற்காலத்தில் 
பிரபலமாகிவிட்டது . இவைகளேயன்றி , பெண்களின் சத்துவம் முதலிய 
வற்றைக்கொண்டு அவர்களை வெவ்வேறு வகைகளாகப் பிரித்து அவற்றுள் 
ஒவ்வொரு வகைப்பெண்ணும் எவ்விதம் இருப்பாள் என்று கூறும் அவ 
ளுடைய சாமுத்திரிகா லட்சணத்தையும் பிற்காலத்துக் காமசாஸ்திர நூல் 
களில் காணலாம் . இவ்விதமான பிரிவுகளும் பூர்வாசாரியர்கள் செய்த 
வைகளே என்பர் . 

இத்தகைய நூல்களாலேயே போலும் ஆண்களுடைய சாமுத்திரிகா 
லட்சணங்களைக் கொடுக்கும் நூல்களைக்காட்டிலும் 

பெண்களைப்பற்றிய 
நூல்கள் பிற்காலத்தில் அதிகமாகத் தோன்றியுள்ளனவென்றும் , சாமுத் 
திரிகா லட்சண நூல்கள் எல்லாவற்றிலுமே சிற்றின்பம் நுகர்வதைப் 
பற்றிய மனப்பான்மையும் குணங்களும் அதிகமாகக் கொடுக்கப்பட்டுள்ளன 
வென்றும் சொல்லலாம் . உண்மையில் இந்தப் பதிப்பில் அடங்கிய ஸ்திரீ 

பூலோகத்திலே பிறக்கிற 
பெண்களிலே பதிவிரதையாயிருக்கிறவளையே விவாகம் பண்ணவேண்டு 
மென்று திருவுள்ளம் பற்றிச்சுதே ! அந்தப் பெண்கள் வாழ்க்கைப்படுகிற 
துக்கு முன்னே பதிவிரதை என்கிறதும் விபசாரி என்கிறதும் எப்படி அறி 
கிறது ? என்ற கேள்விக்குப் பதில் கூறுவதாக எழுந்தது என்று அதன் 
ஆரம்பம் உரைக்கிறது . 
சாமுத்திரிகா லட்சணத்தை அறிந்து கையாள்வது நம் நாட்டில் மட்டுமே 


வழக்கில் உள்ளதென்று சொல்லலாம் . பண்டைக்காலத்தில் கிரேக்கர்கள் 
டையே அது வழங்கிவந்து பின்னால் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலும் 
பரவியிருக்கிறது . அவ்விதம் மேலை நாட்டிலே சாமுத்திரிகா லட்சணத்தை 
அறிந்து நூல் எழுதியவர்களுள் அரிஸ்டாட்டில் , பிளாட்டோ ஆகியவர்களை 
முக்கியமானவர்களாகக் கூறலாம் . விஞ்ஞான முறைப்படி சாமுத்திரிகா 


குறுப்பாக இருக்க 
போல் ஒவ்வோர் 

ஒப்பிட்டுப் பார்க்கும் 

Xxxvi 
லட்சணமும் ஒரு சாஸ்திரமேயாகும் என்பதை நிரூபித்து லவாதர் , சார்லஸ் 
டார்வின் ஆகியோர் எழுதியிருக்கிறார்கள் . பிற்காலத்திலும் எத்தனையோ 
நூல்கள் வெளிவந்துள்ளன . அவற்றுள் புதிய சாமுத்திரிகா லட்சணம் 
( தி நியூ பிஸியாக்நமி } என்ற பெயரில் சாமுவேல் வெல்ஸ் என்பவர் எழுதிய 
புத்தகமே சிறந்ததென்பர் . அதிலே ஆசிரியர் தமக்கு முன் அந்தச் சாஸ்தி 
ரத்தைப் பயின்றவர்கள் கண்ட முறைகளையும் கொண்டிருந்த கொள்கைகளை 
யும் சுருக்கமாக எடுத்துக் கூறியிருக்கிறார் . 

சாமுத்திரிகா லட்சணம் உடற்கூறு - சாஸ்திரத்தை அடிப்படையாகக் 
கொண்டது . நவீன விஞ்ஞர்ன முறைப்படி அதை ஆராய்ந்தால் இரண்டு 
விஷயங்கள் தெளிவாகும் . உள்ளத்து இயல்புகளில் காணும் வேறுபாடு 
களுக்கு ஏற்பவே புறத் தோற்றத்தில் காணும் வேறுபாடுகள் அமையும் 
என்பது ஒன்று . உதாரணமாக , நாம் எத்தனையோ மனிதர்களைப் பார்க் 
இறோம் . சிலருடைய முகம் அழகாகவும் , சீராகவும் அமைந்திருந்தும் , 
களையற்றுக் கவர்ச்சி இல்லாமல் இருக்கிறது . மற்றுஞ் சிலருடைய முகமோ , 
நல்ல அழகு என்று சொல்ல முடியாயல் இருந்தாலும், களை பொருந்திக் குறு 
களும் அவற்றால் ஏற்படும் மனநிலையும் அவர் அவர் முகத்திற்காணும் 
களையையும் குறுகுறுப்பையும் உண்டாக்குகின்றனவென்பர் . " அகத்தின் 
அழகு முகத்தில் தெரியும் என்னும் பழமொழியும் இதை ஒட்டியே ஏற் 
பட்டது போலும் . உடலின் ஒவ்வோர் உறுப்பின் அசைவையும் மூளை அல் 
லது உள்ளம் என்னும் அறிவு கட்டுப்படுத்தி நடத்துகிறது என்றும் அதனால் 
ஏற்படும் மாறுபாடு அந்த அந்த உறுப்பில் பிரதிபலித்து நிலைபெறுகிற 
தென்றும் சொல்வர் . சருமத்தின் தோற்றம் , உணர்ச்சி , மென்மை ஆகியன 
வும் அதனால் பாதிக்கப்படுகின்றனவாம் . இவ்விதம் உடலின் ஒவ்வொரு 
பாகமும்- தலை , முகம் , மார்பு , கை , கால் , நடை , குரல் , இன்னும் சருமம் 
ரோமம் ஆகியவற்றின் அமைப்பு , தன்மை எல்லாம் - சாமுத்திரியா லட்சணத் 
தின் சின்னங்களாகவே விளங்குகின்றன . எனினும் ஒரு விஷயத்தை நாம் 
இவ்விடம் குறிப்பிடவேண்டும் . முகம் , கை , கால் போன்று எளிதில் 
பிறர் கண்ணுக்குப் படக்கூடிய இடங்களையே பிரதானமாகக் கருதிச் சாமுத் 
திரிகா லட்சணத்தைத் தொகுத்திருக்கிறார்கள் . 

தொகுத்திருக்கிறார்கள் . மற்ற உறுப்புக்களைப் 
பற்றிக் கூறியிருப்பினும் அவை குறைந்த அளவிலேயே உள்ளன 
எனலாம் . 

* உடலின் பொது அமைப்புக்கு எற்பவே ஒவ்வோர் உறுப்பும் அமைந் 
பின் ஒரு பாகமாகும் என்பது இரண்டாவது . இந்த உண்மையை நன்றாக 
அறிந்திருந்ததாலேயே முன்னாளில் ஓவியர்களும் சிற்பிகளும் தங்கள் கலைத் 
திறன் நன்கு மிளிர அருமையான உருவங்களைச் சமைக்க முடிந்தது . உட 
போது ஒரு. குறிப்பிட்ட அளவில் அமைந்திருக்கக் காணலாம் . மணிக்கட்டி 
விருந்து நடு விரலின் நுனி வரையில் உள்ள கையின் அளவு மே வாய்க் 
கட்டையிலிருந்து நெற்றிமயிர் வகிடு வரையில் உள்ள முகத்தின் அளவுக்குச் 


11 


கள் 


அவை 


. 


சம்பவங்கள் 8 
தாம் ; அதைக்கண்ட ராஜகுமா 

xxxviil 
சமமாக இருக்கும் . இன்னும் முகத்தை மூன்று சமபாகங்களாக வகுக் 
லாம் . நெற்றியுச்சியில் உள்ள மயிர் வகிட்டிலிருந்து புருவம் வரையில் 
ஒரு பாகமும் , புருவத்திலிருந்து மூக்கின் நுனிவரையில் மற்றொன்றும் , 
மூக்கின் நுனியிலிருந்து மோவாய் வரையில் மூன்றாவது மாக அவை 
அமையும் . இம்மாதிரியே , ஒருவன் தன் இரு கைகளையும் பக்கவாட்டிஉலே 
நீட்டி நின்றால் ஒரு கையின் நடுவிரல் நுனியிலிருந்து மற்றொரு கையின் 
நடுவிரல் நுனி வரையில் உள்ள அளவு ( ஒரு மார்பு நீளம் என்று பாமர 
வழக்கில் குறிக்கப்படுவது ) அவனுடைய உயரத்துக்குச் சமமாக இருக்கும் 
என்றும் சொல்வர் . இதேபோல இன்னும் எத்தனையோ வகையான அளவு 
உள்ளன 

சிற்ப 

நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளன . 
மனிதர்களிடையில் காணும் 

இந்த அளவுகளிலே அவர் 

அவர் 
இயல்புக்கு ஏற்பது 

சமயங்களில் நூல் பிரயாணத்தனவாக 
வேறுபாடுகள் காணப்படும் . அவை அவர் அவர் லட்சணத்தை எடுத்துக 
காட்டுவனவாக அமையும் . இத்தகைய அளவுகளை நன்கு அறிந்ததாலே 
போலும் 

நேரில் காணாத ஒரு மனிதனுடைய 
உறுப்பு ஒன்றை 
மட்டும் பார்த்து விட்டு அவனுடைய முழு உருவத்தையும் சிருஷ்டித்துக் 
காட்டிய தாகக் கூறும் 

காணப் 
படுகின்றன . சீதை அசோகவனத்தில் சிறை இருந்த காலத்தில் அவள் 
இராவணனுடைய முகத்தை ஏறிட்டுப் பார்த்ததே இல்லையாம் . குனிந்த 
தலை நிமிராமல் இருந்த அவள் அவனுடைய பாதங்களை மட்டுமே 
பார்த்திருந்தாளாம் . எனினும் இராவணவதம் ஆகி நீண்டகாலத்துக்கு 
பிறகு அவள் அயோத்தியில் இருந்த நாளில் தன் நாத்தனார் , அதாவது 
கை கேயின் 

மகள் , ஒருத்தியின் வற்புறுத்தலால் இராவணனுடைய 
உருவத்தைத் தத்ரூபமாகப் பூமியில் வரைந்து காட்டினாளாம் . அதுவே 
அவள் இரண்டாவது தடவை வனவாசம் போவதற்குக் காரணமாயிற்று 
என்று ஒருகதை உண்டு. இன்னும் , நீராடிக்கொண்டிருந்த ராஜகுமாரி 
ஒருத்தியின் தலைமயிர் ஒன்று உதிர்ந்து நீரோடு அடித்துச் செல்லப்பட்ட 
கொண்டு அவளுடைய முழு உருவம் எவ்விதம் எழில் 
விளங்கும் என்பதை மனத்தால் ) உருவகப்படுத்தி அவளைப் போன்ற 
சித்திரத்தை வரைந்தானாம் ; அதைக் கொண்டு கடைசியில் அவன் அந்த 
சாஜகுமாரியையே அடைந்தானாம் . இம்மாதிரி எத்தனையோ கதைகள் . 

இவற்றைக் கவனித்தால் சாமுத்திரிகா லட்சணத்துக்கும் அழகின் 
உருவத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பது விளங்கும் . சாமுத்திரிக 
சாஸ்திரப்படி உத்தம லட்சணம் பொருந்தியவர்களே யாவரும் கண்டு 
வியக்கும்படி அசாதாரணமான அழகு பெற்றிருப்பர் என்று கூறுவர் . 

பரந்த இவ்வுலகத்திலே எத்தனையே .1 தேசங்கள் உள்ளன . ஒவ்வொரு 
தேசத்திலும் 

மக்கள் வாழ்கின்றனர் . அவர்களிலே 
ஒவ்வொரு வகையாரும் அழகு என்பது எப்படி இருக்கவேண்டு 
மென்பதைப்பற்றி வேறுவேறான அபிப்பிராயங்களைக் கொண்டிருக்கிறார்கள் . 
ஆப்பிரிக்கா தேசத்து மக்களில் சிலர் பெண்மக்கள் 

மிகவும் பருத்த 


பெற்று 


பலவகையான 


XXxviii 


பிருஷ்டபாகத்தைப் பெற்றிருக்கவேண்டும் என்று விரும்புகின்றனர் ; 
மற்றுஞ்சிலர் தளர்ந்து சரிந்த கொங்கைகளையே விரும்புவர் , சீனதேசத்தில் 
பெண்களின் பாதம் மிகவும் சிறுத்திருக்கவேண்டுமென்று கொள்வர் . 
அரபுதேசத்திலே பெண்களின் இருபுருவங்களும் நடுவில் கூடியிருப்பதையே 
விரும்புவர் என்று அரடக்கதைகளிலிருந்து தெரிகிறது . அந்த அந்த 
நாட்டுப் பெண் மக்கள் அந்த அந்த நிலையை அடையப் பல விதமான 
செயற்கை முறைகளையும் கையாண்டுவந்தனர் என்று கூறுவர் . 


| 


அவ்விதமாயினும் , அழகின் லட்சணம் எது என்பதைப் பற்றி உலகம் 
முழுவதும் ஒரே விதமான கொள்கையே இருந்து வருகிறது . பல்வேறு 
தேசங்களின் ஆசிரியர்கள் தங்கள் இலக்கியங்களிலே அழகிகளை வருணித்துக் 
கூறுவதை ஒப்பிட்டுப் பார்த்தால் இது நன்கு விளங்கும் . இத்தகைய 
வருணனைகள் பலவற்றைத் தொகுத்து ஹாவ்லக் எல்லிஸ் 

என்னும் 
ஆசிரியர் தம்முடைய நூலில் கொடுத்திருக்கிறார் . 

நாகரிகம் இல்லாதவர்கள் என்று கருதப்படும் பூர்வீகக்குடிகளும் 
அழகின் லட்சணத்தைப் பற்றி இதுமாதிரியேதான் நினைக்கிறார்கள் . திரு 
வெர்ரியர் எல்வின் என்னும் ஆசிரியர் செய்த ஆராய்ச்சிகளிலிருந்து இது 
தெரிய வருகிறது . மலே நேசியாத்தீவுகள் , ஆப்பிரிக்கா தேசம் , அஸ்ஸாம் 
மலைப் பிரதேசத்தில் நாகர்கள் வாழும் பகுதிபோல் ஒன்றுக்கொன்று 
வெகு தூரம் விலகியுள்ள நாடுகளில் வாழும் மக்களிடையே அழகுவாய்ந்த 
வர்களென்று அந்த அந்த நாட்டார் கருதுபவர்களுடைய புகைப்படங்களைச் 
சேகரித்து அவர் மத்திய இந்தியாவில் வாழும் ‘ பைகர் என்னும் பூர்வீகக் 
குடிகளிடம் காட்டினாராம் . அவற்றைப் பார்த்த பைகர்கள் செய்த விமர் 
சனமும் அளித்த பதிலும் இந்த உண்மையை எடுத்துக்காட்டியதென்று 
அவர் கூறுகிறார் . 

உலகம் முழுதும் அழகன் லட்சணம் ஒரேவிதமாகத்தான் கருதப்பட்டு 
வருகிறதென்னும் உண்மையை ஆராய்ந்து நிலை நிறுத்திய ஸ்ட்ராட்ஸ் என் 
னும் ஜெர்மன் ஆசிரியர் பூர்ண . வளர்ச்சி அடைந்து அழகுவாய்ந்த பெண் 
ஒருத்தியின் அங்க அமைப்பு எவ்விதம் இருக்குமென்பதைப் பின் வருமாறு 
விவரிக்கிறார் . 

மென்மையான எலும்பு அமைப்புக் கொண்ட கூடு 
உருண்டு திரண்ட அங்கங்களும் மார்புகளும் , 
அகன்ற அடிமுதுகுப் பகுதி , 
நீண்டு அடர்த்தியான கேசம் , 
தாழ்ந்து குறுகிய பிரதேச அளவே கொண்ட அல்குல் ரோமம் , 
குறைவான அக்குள் ரோமம் , 
தேகத்தின் பிற இடங்களில் புறமயிர் இல்லாமை, 
மென்மையான சருமம் , 
உருண்டையான மண்டை , 
சிறுமுகம் , . 
அகன்ற கண் பள்ளம் , 


உயர்ந்து மெலிந்த புருவம் , 
தாழ்ந்து சிறுத்த கீழ்த்தாடை எலும்பு, 
கன்னத்திலிருந்து கழுத்துக்குச் சரிவான அமைப்பு , 
வட்டமான கழுத்து , 
சிறுத்து மெலிந்த மணிக்கட்டு , 
சின்னஞ்சிறு கைகளும் நீண்ட ஆள்காட்டி விரல்களும் , 
உருண்டையான தோள் , 
( வளைவில்லாமல் ) நேராகச் சிறுத்துள்ள தோள் எலும்பு , 
சிறுத்து நீண்ட உடற்பாகம் ( கழுத்திலிருந்து இடைவரையுள்ளது ) 
சிறுத்த இடை , 
குழிவான பிருஷ்டத்தின் மேற்பாகம் , 
வட்டமாகப் பருத்து எடுப்பான நிதம்பம் , 
வளைந்து குழிந்த நிதம்பத்தின் கீழ்ப்பாகம் , 
உருண்டு திரண்ட தொடைகள் , 
மழுங்கிய விரிகோண வடிவில் தாழ்ந்த அடிவயிற்றுக் கூடல் , 
மிருதுவான முழங்காலின் சில்லு , 
வட்டமான கனைக்கால் ஆடுசதை , 
சிறுத்த பாடு , 
சிறுத்த ( கால் ) விரல்கள் , 
இரண்டாவது விரல் நீண்டும் , ஐந்தாம் விரல் சிறுத்தும் இருத்தல் , 
அகன்ற முன் பல் , 


மேலே கண்ட பட்டியல் தாம் கொண்ட முடிவையே பெரும்பாலும் 
ஒட்டி இருக்கிறதென்று ஹாவ்லக் எல்லிஸ் கூறுகிறார் . சம்மாதிரியே நம் 
நாட்டுச் சாமுத்திரிகா லட்சணத்தில் விவரிக்கப் பட்டுள்ளதையே அது பெரும் 
பாலும் ஒத்திருக்கிற தென்பதையும் காணலாம் . 

அழகு என்பது திடமான ஆரோக்கியத்தைக் குறிப்பதாகும் . ஆரோக்கி 
யம் இல்லாவிட்டால் அழகும் நலிந்து விடும் . இந்த உண்மையை நீண்ட 
நாளாக யாவரும் அறிவர் . அழகை எடுத்துக்காட்டும் நன்கு வளர்ச்சி 
பெற்ற உடல் , பிடிப்பான தசை , மினுமினுப்புடன் கூடிய அழகிய சருமம் , 
ஒளிபெற்ற கண் , மிடுக்குடன் கூடிய நடை , இவையெல்லாம் நல்ல ஆரோச்சி 
யத்தின் அறிகுறிகளே . சிவனைப் பரதெய்வமாக வழிபடுபவர்களுள் ரஸேச் 
வர தர்சனத்தைப் பின்பற்றும் பிரிவினர்களைப் பற்றி நாம் முன்னரே குறிப் 
பிட்டிருக்கிறோம் . அவர்கள் இந்த உண்மையை நன்றாக அறிந்து அதைத் 
தங்கள் மதக் கொள்கைகளுள் முக்கியமானதாக வலியுறுத்தி யிருக்கிறார் 
கள் . அவர்களுடைய மதத்தின் அடிப்படைத் தத்துவத்தைப் பின்வருமாறு 
சுருக்கமாகச் சொல்லலாம் . மனிதனாகப் பிறந்த ஒவ்வொருவருக்கும் வீடு 
பேறு அடைவதே லட்சியமாகும் . அதை அடைவதற்கு ஞானம் . அவசியம் . 
வித்தையின் மூலமே ஞானத்தைப் பெறமுடியும் . ஆனால் வித்தை பயில்வ 
தற்கு நோயற்ற வாழ்வு அத்தியாவசியமானது . உடலை நல்ல ஆரோக்கியத் 
துடன் வைத்து, லட்சிய சித்தியைப் பெற உதவுபவை அப்ரகம் , பாதரஸம் 
ஆகிய இரண்டுமே . இதை யொட்டியே அவர்கள் வழிபாடு , தத்துவம் , 


XL 


பார்த்தால் - 

அவர்களும் மோ 
வேதாந்தம் ஆகிய விஷயங்கள் மட்டுமல்லாமல் , ரஸவ தம் , வைத்தியம் . 
மாந்திரிகம் , சாமுத்திரிகா லட்சணம் , ரேகை சாஸ்திரம் போன்ற பல வேறு 
விஷயங்களைப் பற்றியும் நூற்கள் எழுதியிருக்கிறார்கள் . அவர்கள் தங்களைச் 
சார்ந்தோர் அனைவரும் நல்ல திடகாத்திர களாக இருக்க வேண்டு 
மென்பதை விரும்பி இனனும் சில கட்டுப்பாடுகளையும் விதித்துக்கொண்ட 
னர் . தங்களிடம் தீக்ஷை பெறுகிறவர்கள் குறை - எதும் இல்லாத திடமான 
ஆரோக்கியம் பெற்றவர்களாகவே இருத்தல் அவசியம் என்பதை அவர்கள் 
வற்புறுத்தி உருக்றார்கள் . அது மட்டுமல்லாமல் அவ்விதம் சிஷ்யர்களாகச் 
சேருபவர்களுக்கு இன்ன இன்ன அாக லட்சணங்கள் பொருந்தியிருக்க 
வேண்டு மென்பதையும் அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள் . அதே போலத் 
தான் சைவ மடா யத் தலைவ களில் சிலர் சறளன் . குறை அங்கத்தவான் , 
நோயுற்ற வன் முதலிய வர்களைப் பார்க்கம் கூடாதென்றும் , அவ்விதம் 
பார் 1.க நேரிட்டுவி மாகில் அதற்காக உடபே பிராயச்சித்தம் பாய்துகொள்ள 
வேண்டு மென்றும் விதிக்கப்பட்டுள்ளது . 

ரஸேச்வர தரிசனத்தின் மக்கிய ான ஆசாரியர்களைச் - சித்தர்களென் 
றும் , நாதர் ளென்றம் நாசித்த களென்றும் குறப்பிடுவா . அவர்கள் 
எத்தனைபே எ டதிலே வேறு: : டு உண்டு . அவர்கள் தொகை ஒன்பது 
முதல் அறுபத்து நான்கு 

வரையில் பலவிதமாகக் காணப் படும் . அதற்கு 
மேலும் கொள்வார் உளர் தமிழ் நாட்டிலே கர்ண பரம்பரையாகச் சித்தர் 
களைப் பதினெண் )ர் என்று சொல்வர் . எனினும் அத்தகைய சித்தர் ள் 

அவ சள் 
கூறிய விஷயங்களைப் பற்றித் தமிழிலே தங்களுக்கே உரித்த ன எளிய தனி 
நடையில் பல நூல்களை எழுதியிருக்கிறார்கள். 

தமிழில் காணும் சாமுத்திரிகா லட்சண நூல்கள் எல்லாம் முருகக் 
கடவுள் தம் சிஷ்யரான அகத்திய முனிவருக்கு உரைக்கப்பட்டனவாகவே 
காணப்படுகின்றன. அவருடைய பெயர் சுப்பிரமணியக் கடவுள் என்றும் 
சிவ சுப்பிரமணிபக் கடவுள் என்றும் குமாரசுவாமியார் என்றும் பலவித 
மாகக் குறி கப்பட்டுள்ளது . அவரிடம் கேட்டு அறிந்தவ றை அகத்திய 
முனிவர் பலருக்கு ம் உபயோகப்படும்படியாக எழுதி வைத்தாராம் . 

அகத்தியர் எழுதியனவாகச் சாமுத்திரிகா லட்சணத்தைத் தவிர 
வைத்தியம் , ஜோஸ்யம் , மந்திரிகம் போன்ற வேறு ப- துறைகளிலும் 
அநேக நூல்கள் உள்ளன. இவையாவும் தமிழ் நாட்டுச் சித்தர்கள் எழுதியன 
வாகக் காணும் ரகத்தைச் சார்ந்தவை . அகத்தியரும் பதினெண் சித்தர் 
களிலே ஒருவராவர் ; அவர் யெரே முதலில் காணப்படுவது . அவரே 
தமிழ் நாட்டுச் சித்தர் பரம்பரைக்கு முக்கியமானவர் என்றும் சொல்ல 
லாம் . அவரைத் தரிசிப்பதற்காகவே வடக்கிலிருந்து தமிழ் நாட்டுக்கு 
வந்த ஒருவ திருமூலர் என்னும் சிவனடியாரான கித்தராக ஆனார் 
என்று . பெரிய புராணம் கூறுகிறது . இவற்றைக் . கவனிக்கும் போது 
இந்தச் சாமுத்திரிகாலட்சண நூல்களையும் சித்தர் வாக்கு நூல் வகை 
யைச் சேர்ந்தனவாகவே கொள்ளவேண்டும் என்று தெரிகிறது . 


? 


N 
இந்தத் தொகுப்பிலே புருஷலட்சணம் , ஸ்திரீலட்சணம் ஆகிய இரண்டுக் 
கும் தனித்தனியே உரையுடன் கூடிய செய்யுள் பகுதி ஒன்றும் உரை 
நடைப் பகுதி ஒன்றும் உள்ளன.. இன்னும் செய்யுள் வடிவில் அமைந்த 
சர நூல் என்னும் நந்தி நூலும் இதில் அடங்கியிருக்கிறது . அதிலே 
உடலையும் அதன உறுப்புகள் சிலவற்றையும் கயிறு கொண்டு அளப்பதற் 
கான விதிகள் உள்ளன ; இன்னும் - சாமுத்திரிக லட்சண விவரங்கள் 
சிலவற்றோடு , சாதாரணமாக ரேகை சாஸ்திர நூல்களில் காணும் விஷ 
யங்களும் அடங்கியுள்ளன . உண்டையில் பேகை சாஸ்திரம் சாமுத்திரிகா 
லட்சத்தில் அடங்கியதே . அதனால் சாமுத்திரிகாலட்சண நூல்களில் 
ரேகைகளைப் பற்றிய விவரங்களும் காணப்படுவுதே . பின்னால் அது தனிப் 
பிரிவாக பிரிந்ததாயினும் கைகளின் வடசணங்களும் அதிலே இடம் 
பெற்றிருக்கும் . 

இன்னும் இந்தத் தொகுப்பிலே இரண்டு பிற்சேர்க்கைகள் உள்ளன . 
அதிவீரராமபாண்டியன் இயற்றிய காசி காண்டத்தில் மகளிர் இலக்கணம் 
எனப் பெரிய முப்பத்தேழாம் அத்தியாயம் ஒன்று . தனி நூல் போலவே 
வழங்கப் பெறும் அது பொழிப்புரையுடன் கொடுக்கப்பட்டுள்ளது . வராஹ 
மிஹிரர் எழுதிய பிரஷீத் ஸம்ஹிதையில் காணும் புருஷலட்சணம் ள் தீர 
லட்சணம் ஆகிய இரண்டு அத்தியாயங்களின் தமிழ் மொழி பெயர்ப்பு 
மற்றொன்று . 

இதப்பதிப்புக்கு ஆதாரமாக இந்நிலயத்தின் சுவடிகளுள் பின் 
வருபவை உபயோகிக்கப் பெற்றுள்ளன :: 
புருஷலட்சணம் , 

செய்யுள் பகுதி - ஆர் 4385 , ஆர் 2707 , 4 -2026 

உரைநடைப் பகுதி - டி 2027 , ஆர் 1800 , ஆர் 3665 . 
ஸ்திரீலட்சம்ணம் : 

செய்யுள் பகுகி , ஆர் 1799 , டி , 2017 , 
உரை நடைப்பகுதி , ஆர் 238 , 

ஆர் 238 , ஆர் 4791 , ஆர் 3665. ஆர் 1799 . 
நந்தி நூல் : 

ஆர் 924 , ஆர் 1800 . 
மகளிர் இலக்கணம் ( பிற்சேர்க்கை I ) ஆர் 2706 . 
இவை தவிர , ஸ்திரீ புருஷ லட்சணங்களின் உரைநடைப்பகுதிக்கான 
ஓலைச்சுவடி ஒன்றும் நந்தி நூலுக்கான 

ஒன்றும் 
சென்னை 

புரொகிரஸிவ் யூனியன் ஹைஸ்கூல் 
பண்டிதர் ஸ்ரீ ஈ . எஸ். நரஸிம்ஹாசாரியார் அவர்களுடைய உதவியால் 
ஒப்பிட்டுப்பார்ப்பதற்குக் கிடைத்தன . எனினும் சுவடிகளில் ஒவ்வொன் 
றும் ஒவ்வொரு விதத்தில் குறை பாடு உள்ளதாகவே 

சாமுத்திரிகா லட்சணங்களின் செய்யுட்பகுதி பெரும்பாலும் அறுசீர்க் 
கழிநெடிலடி ஆசிரிய விருத்தப்பா வினால் ஆகியது . வேறுபாவினங்களில் 
அமைந்த செய்யுள்களும் சில உள்ளன . 

அவற்றுள் பல சந்தர்ப்பத்துக்கு 
எற்றனவாகவும் இல்லை ; இன்னும் 

அதே உருவத்திலோ 
அல்லது ஒத்த வடிவத்திலோ நந்தி நூலிலும் காணப்படுகின்றன 


ஆர் 1800 . 


Fra lf 


ஸ்ம் ஸ்கிருத 


இருந்தது . 


xtii 


நந்தி நூலும் ஆசிரியப்பாவினால் ஆனதே . எனினும் எண்சீர்க்கழி 
நெடிலடி ஆசிரிய விருத்தமே அதிகம் . வேறு வகைகளும் உண்டு . 
அதன் ஆரம்பப் பகுதி அந்தாதி முறையில் , அதாவது முன் 
செய்யுளின் ஈற்றுப் பகுதி அடுத்த செய்யுளின் ஆரம்பமாகும் முறையில் , 
அமைந்துள்ளது . நடுவிலும் சில இடங்களில் இம்முறை காணப்படுகிறது . 
பல இடங்களில் இது காணப்படவில்லை . இதைக் கவனித்தால் ஒன்று 
அந்தச் செய்யுட்கள் முறை பிறழ்ந்து இருத்தல் வேண்டும் ; அல்லது 
வேறு எதோ நூலிலிருந்து எடுக்கப்பட்டனவாக இருத்தல் வேண்டும் . 
இன்னும் எடுத்த விஷயத்துக்குப் பொருத்தம் இல்லாமல் 
காமசாஸ்திர நூற்களிலே காணக்கூடிய செய்யுள்கள் இரண்டு மூன்றும் 
சேர்ந்திருந்தன . அந்தச் செய்யுள்களை இவ்விடம் கொடுக்கவில்லை . 
செய்யுள்கள் சில இடங்களில் சரியான பாடத்தை நிர்ணயிக்க முடியாதபடி 
மிகவும் சிதைந்த உருவத்தில் காணப்பட்டன . அவற்றை அந்த அந்த 
இடங்களில் கீழ்க் குறிப்புகளில் காட்டியிருக்கிறேன் . செய்யுள்களின் 
சரியான வடிவை அமைப்பதற்குச் சென்னை ‘ கலைமகள் 

ஆசிரியர் 
ஸ்ரீ கி . வா . ஜகந்நாதன் , எம் . எ . , அவர்கள் உதவி செய்தார் . 


உரைநடைப் பகுதி கொண்ட ஏடுகளில் ஒவ்வொன்றிலும் சில 
பாகங்கள் விடுபட்டுப்போயிருந்தன . ஒரே மாதிரியான சொற்கள் திரும்பத் 
திரும்ப வருவதே இவ்விதம் விடு பட்டுப்போனதற்குக் காரணம்போலும் . 
ஒன்றில் காணப்படுவது மற்றொன்றில் இல்லை . அவ்விதம் அந்த அந்த 
எடுகளில் காணும் பகுதிகளை ஒன்று சேர்த்தே இந்தப் பாடம் அமைக்கப் 
பட்டது . அப்படியும் சில இடங்களில் குறை பூர்த்தி செய்யப்படவில்லை . 

இந்தப் பதிப்புக்கு உதவி அளித்த ஸ்ரீமான்கள் ஈ . எஸ் . நாஸிம்ஹா 
சாரியார் , கி . வா . ஜகந்நாகன் ஆகியவர்களுக்கு நான் நன்றி செலுத்தக் 
கடமைப்பட்டுள்ளேன் . அதனோடு இந்த நூலைப் பதிப்பிக்கும் பொறுப்பை 
எனக்கு அளித்து , அதற்கு வேண்டிய வசதிகள் பலவற்றையும் செய்து 
கொடுத்து , இடையில் திடீரென்று எதிர்பாராத வகையில் என்னுடைய 
உடல் நிலை கெட்டதால் ஏற்பட்ட அசாதாரணமான காலதாமதத்தையும் 
பொறுத்து , இந்நூல் நல்ல முறையில் வெளிவருவதற்கு உதவி செய்த 
இந்த நிலயத்து அதிபர் ஸ்ரீ தி . சந்திரசேகரன் , எம்.ஏ., எல்.டி. அவர் 
களுக்கும் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டுள்ளேன் . 


தி . நா . சுப்பிரமணியன் . 


PHYSIOGNOMY OF MAN . 


Every man will have thirty - two signs or characteristics . 


Five organs of his body should be long and these are the eyes , 
hands , cheeks ( or alternatively , according to another version , the 
ears ) , knees and the nose . 


Five others which should be soft are the hair , fingers, nail , 
skin and tooth , 


Six places should be lofty or elevated ( high ) : these are the 
forehead , shoulders, belly or paunch , arm - pits, chest and back of 
the palm . 

Seven places should be red and they are the soles of the feet , 
palms, corners of the eyes , tongue ( or alternatively , uvula or 
prepuce as variants ), nails, lips and palate or roof of the mouth . 

Three places which are to be broad are the hip ( alternatively , 
the testicle according to another version ), chest and the forehead . 

Three others are to be thin , viz . , the neck , portion below the 
knee ( shank ) and the membrum virile, 

Three other places should be low or depressed and these are 
the navel, the joints and the knuckles . ( These three are variantly 
given as the middle of the chest , the lower half of the forehead and 
the joints . ) 

One possessing all these thirty - two will rule the world under 
one umbrella . 

The characteristic features of the several parts of body and 
the resultant effects indicated thereby are as follows : 


HEAD , 


The head of a person should be round and proportionate. If 
it is round and big he will have wealth ; if round and small he will 
have beauty and riches. If it is elongated he will have poverty . 
( According to another authority if the head is long and if the skull 
is broad , he will have long life . ) Poverty is indicated if the skull. 
bone is not even on both the sides. If it appears as a double 
bead with a dent in the middle he will not have wealth and his 
mind will be bent on sinful actions. 


ni would become severed . If one 

HAIR ON THE HEAD . 
The hair on the head should be black , soft , long , dense , and 
of uniform growth with the end unsplit and this indicates royalty . 
If it is short, rought , sparse , not of uniform growth , brown in 
colour or with split end he will have to endure extreme poverty 
If the bair is long he will have greatness and dignity ; if thick and 
black he will have wealth ; and if thick and brown , poverty . Dense 
hair -growth indicates long life . If the hair is short and red he 
will be lascivious ; if curly , he will be not only libidinous but also 
have stealthy goings ; and if too long he will have to endure too 
much of reproach and slander. Split end indicates leary expendi 
ture and that , even if wealthy, he will not have enjoyable diet . If 
the hair resembles that of a cat ( or an elephant according to 
variant reading ) he will suffer ill -health , but have wealth . 

CIRCULAR MARKS OF HAIR . 
A clockwise whorl , i.e., a circular mark of hair with a twist to 
the right , in the middle of the head indicates that he will be a ruler 
of the world . If such a whorl is on the right side he will have 
long life and if two such are there he will wear a crown either of 
jewels or of matted hair , i.e., he will become either a king or a 
pontiff . A counter -clockwise whorl on the left side indicates that 
he will suffer from poverty while two such there indicate that it 
will be life- long poverty ; and three such on the left , the death of 
father , mother and the maternal uncle . Three counter- clockwise 
whorls arranged like the three eyes of a coconut , i.e. , like a triangle , 
is clockwise and the other counter- clockwise he will have poverty 
for a few days and then wealth . A clockwise whorl on the left 
side indicates that he will have good thoughts , but they will not 
fruition . 


FOREHEAD . 


The forehead should be broad having the shape of the eighth 
day moon , i.e. , half - moon , and then he will be crowned . If it is 
four finger -breadths broad , he will be a wise person or philosopher ; 
if it is of three finger -breadths, he will have wisdom and wealth ; 
if of two , wealth ; and only a single finger -breadth , foolishness and 


. 


: 


3 


this is also considered ill -omened . It is considered bad if the 
forehead is small , crooked , uneven or with a depression in the 
middle and he will have poverty. 

Five lines on the forhead indicate that he will live for a hundred 
years ; four lines , eighty years ; three lines sixty years ; two lines 
forty years ; and only a single line, his life will be very short for 
twenty years . 

A nerve or vein running up across the forehead in the middle 
like a chord indicates that he will be a king , lord over hundred 
persons or a commander. If two such are seen he will be a person 
of noble character , and if there are many he will have to endure 
disease and poverty . 

Profuse hair ( down ) on the forehead indicates that he will be 
highly deceitful and if it is devoid of hair he will have greatness. 


EYEBROW . 


The eyebrows should be even , arched , equal to one anotlier with 
out joining in the middle and tapering at the outer ends with the 
hair soft , black and following the course . Such a person will be 
the ruler of the world . Thick hair indicates the strength . It is 
considered bad if the brows are very thick , slender , crooked , brown 
in colour or with breaks in the middle and poverty will attend 
such person . If it is a very small he will have to endure sorrow . 
If the brow has a dent in the middle he will have connection with 
forbidden women . The brows joined in the middle indicate the 
death of father , mother and uncle or father - in - law . If the hairs 
face down he will have ill - health . 


EYELID . 


Both the eyelids should be uniform with eyelashes dense and 
black . This bestows beauty and wealth on the person . If one is 
big and the other small , he will have ill - health . 


EYE . 


The eyes should be broad , equal to one another , placed on the 
same level , the apple of the eye dark with the portion surround 
ing it wbite having red streaks and the corners red like the kõvai 
fruit . Such a person will be ruler of the world . If the apple of 
the eye is small he will have long life and if it is deep dark in 
colour he will embrce many women . A squint eye indicates that 

Samu.E 


he will neve poverty and will also be a liar , while a blinking eye , 
that he will embrace many women . It is considered bad if the 
eyes are brown , deep red , sunken or with too much of intervening 
space or if they are staring or goggle eyes . If they are like the 
petals of a lotus he will have many riches and if they resemble red 
water -lily he will be a second Rāma , i.e. , a hero . If the eye 
resembles that of a cat he will run after others wives and if it 
resembles that of an elephant he will have vast riches . Those 
resembling the eyes of a snake , tiger or fowl are bad . Congenital 
blindness indicates that he is a sinner and will have to endure heavy 
sorrow , while blindness without any defect in the eye , i.e. , 
amaurosis, perverted intelligence of a high degree . If the eye 
has the colour of honey , he will be highly lascivious and also 
deceitful; and if white he will be deceitful and also be an adept 
in the art of ( prognostication ) looking at the magic black pigment 
( i.e. ), a crystal - glazer . ( According to another verse if the eye is 
white in colour he will be a scholar , poet or artist .) A freckle in 
the white portion of the right eye indicates that he will have a 
sharp intelligence ; while that in the left eye indicates that he will 
be lascivious and enjoy women always . A mole of the colour of 
honey in the eye denotes prosperity . 

FACE . 
The face should be round, proportionate and beautiful. This is 
considered best . If it is small he will have beauty . If it is broad 
and like that of a lion , he will have riches and also be a ruler of 
the world . Very small , crooked or square faces are considered 
bad . 


FACIAL HAIR . 


If the facial hair of a person is black and thick he will have 
riches and if soft , beauty . If it is red ( i.e. , brown) he will be 
deceitful. Curly hair indicates that he will speak effectively and 
that his words will prevail. If the hair -pores are close , he will be 
highly lascivious. Sparse hair in the face indicates that he will 
have early orgasm . 

CHEEK . 
The cheeks should be round , even and fleshy . If it is long 
he will be deceitful ( or very rich according to a different reading ). 
It is considered good if it appears as single ( and not divided ) and 


6 


he will be wealthy. An elevated cheek is good and if it has too 
much of flesh he will have wealth and also good enjoyment. Sunken , 
emaciated or dried up cheek indicates that he will have distress . 
A clockwise whorl on both the cheeks indicates that he will speak 
effectively and that his words will prevail , while a counter-clock 
wise one , that he will have to endure poverty. 


NOSE . 


The nose should be elevated , of four finger -breadths by his 
own hand , broad at the lower end and tapering upwards , the 
postrils small and both the sides symmetrical with the tip like the 
flower of kumil ( kamilampū ). Such a person will rule the earth . 
If it is of three finger - breadths in length he will have riches and 
also long life and beauty . A nose too long indicates that he will 
take a long time to reach orgasm while a short one , the reverse . If 
it is big he will have wealth and if there is a depression in the 
middle he will be deceitful and poor . If one side is big and the 
other small he will have ill - health . If the tip of the nose is curved 
like the beak of a parrot he will be a ruler , strong and intelligent . 

A freckle in the centre at the tip of the nose indicates that he 
will commit adultery , while one on the right side that he will have 
riches and on the left side , poverty . A congenital scar or mark 
on the nose indicates that he will rule over the world . 


MOUTH . 


A small mouth red in colour is considered best . A small mouth 
indicates riches while the red colour beauty . The broad one indi 
cates the tenacity of the person . If the mouth is black he will be 
deceitful and if it is very black he will have distress . 

If there are marks of a discus ( chakra) and conch ( sarkha) on 
both sides ( inside ) the mouth he will be ruler of the world . If 
the marks of svetai ( ? svetaka — wood -aple fruit ; or a creeper ) are 
found he will have wisdom . If there are marks of a lotus , he will 
be a scholar; those of a pair of fly -whisks, long life and beauty ; 
an elephant goad indicates victory , while an umbrella , riches and 
also kingship . The mark of a snake indicates poverty and deceit . 


LIP . 


Small lips indicate beauty and wealth . He will have vast 
riches, if it resembles the lotus petal . 

Samu . EI 


TOOTH . 


The teeth , thirty - two in number , should be small resembling 
the bud of mullai plant , polished and white in colour, uniform 
and evenly set without gaps . Such a person will have vast riches 
and beauty . If the teeth are big he will have to endure poverty 
and the riches , if any , already possessed will be squandered . If 
the teeth are separate with gap intervening each , he will be highly 
lascivious and will reach orgasm before his partner attains it . 
Snagged teeth indicate scholarship which will be lost while carious 
ones disease . If they are brown in colour he will have to endure 
mental pain and suffering. A small tooth in the middle of either 
the upper or the lower row indicates that he will have wealth and 
progeny and also sharp intellect . 

TONGUE . 
The tongue should be thin , long and red . Thick , broad or 
rough ones or of brown colour are considered bad . A black tongue 
indicates poverty. 

VOICE . 
A hard harsh voice indicates the irascibility of the person and 
also his cunningness , while a soft one his cunningness but also 
of his favourable disposition. If the tone is low he will be deceitful 
and also ungrateful. 

It is also said that that if the voice resembles the rumbling of 
clouds, roar of an elephant or lion , beating of the drum , trumpet 
or a musical instrument , he will have wealth and also be a 
commander of great valour. 

Congenital blindness indicates that he is a sinner ( in previous 
births ). 

When laughing if the face appears beautiful , he will have wealth 
and if not beautiful , no wealth , but poverty . 


EAR . 


The ears should be uniform and placed on the same level . They 
should be long , hanging , soft and with a good twist . If the outer 
ear is broad he will þave quick temper and if it is turned or bent 
inside he will be deceitful; if small it indicates poverty . If the 
inner ear , i.e., the opening , is small he will have riches and if 
broad poverty . If the inner ear is formed with a clockwise twist 


counter - clockwise whorl on the leftside 

7 
he will be ruler of the world . If the ear is hirsute , having thick 
dark hair with pores closely situated and also pointing upwards he 
will be strong and valiant. If the hairs point downwards he will 
have poverty , sorrow and affliction . 

CHIN . 
If the chin is thick and divided into two , he will be cunning 
and if it is single he will have riches . A clockwise whorl on the 
chin indicates that he will have good food and enjoyment , while 3 
counter - clockwise one indicates poverty . If the whorl is clockwise 
and situated underneath the chin he will have good food . A 
will become separate , i.e. , decapitated while one on the right side 
indicates that he will have wealth for some days and poverty for 
some days . A clockwise one on the right side denotes that lie 
will be ruler of the world . If there are clockwise whorls on both 
the sides he will rule the world and if they are counter - clockwise 
he will suffer from disease and poverty . 

NECK . 
The neck should be thick , round , having the shape of a conch , 
with the veins not perceptible ( when singing ) and of four finger 
breadths measured by his own hand in height . Such a person will 
have long life , wealth , beauty and kingship . If the veins aro 
visible and knotty ( thick ) he will have distress. If the neck is too 
long , he will have poverty and also be deceitful ; and if too short , 
what he thinks will not be accomplished . A thick neck indicates 
wealth . Necks resembling those of a camel, donkey and the like 
are bad . 

If there are four lines in the neck , he will have long life and 
prosperity and if three lines , beauty and long life . Two lines in 
the neck indicate that he will be deceitful , but also be sole enjoyer . 
If there is only one line or fold in the neck whatever he thinks 
will not be accomplished. If no line is seen in the neck , he will 
have mental pain and distress (or wealth according to a variant 
reading). Hair in the neck indicates short life . 

NAPE . 
If there are two lines or folds in the nape he will enjoy good 
food . If the nape is high he will have riches and if low (or dried 
up according to a variant reading) poverty. A whorl on the nape is 
considered her 


8 


SEOULDERS. 


The shoulders should be broad , strong and slightly curved . If 
both the shoulders are high he will have riches and if low long 
life . If both of them are equal to one another he will have 
wisdom . If both are hirsute whatever he thinks will not be 
accomplished . 


ARM - PIT . 
The arm- pit should be elevated , plump, with the hair short and 
black and without any bad odour . Such a person will be ruler of 
the world . If the odour is bad resembling the smell of aloe he will 
be highly lascivious . If it is like the odour of slaked lime he will 
have distress . Pungent odour like that of the urine of an elephant 
indicates that he will reach orgasm easily , while that of coconut 
water the opposite, i.e. , that he will take a long time . If the 
odour is like that of a lotus flower many women will always sur 
round him . If the hair is red , dense and low he will be a vagabond 
due to poverty and if there is no hair he will reach orgasm very 
quickly and easily . 


ARM . 


The arms should be long and descend below the knee . Such a 
person will have vast riches , long life and kingship . If they reach 
the knee - bend he will have wealth . If they descend only up to 
the level of one finger - breadth above the knee , he will have good 
food ; if up to two finger -breadths, his words will prevail; three 
finger -breadths he will have long life and beauty ; and four finger 
breadths meagre wealth . If they stop at five finger - breadths or 
more above the knee , he will have poverty and suffering and will 
also be deceitful. 

If the arms are soft , round and moderately thick he will have 
long life and beauty. If they are too thick he will have mental pain 
and grief; and if short, distress . 

If the upper-arm from the elbow to the shoulder is without hair 
he will have beauty and if hirsute distress. 


ELBOW (FOREARM ). 
If the elbow is too thick he will have wealth and also deceit , 
and if very thin poverty . If the hair on the forearm is short and 
black he will enjoy woman always. If it is red or brown in colour 


9 


he will have poverty and if thick strength . If the joints are deep he 
will have wealth . If the bones are prominent he will have affliction 
and if the veins are prominent he will have poverty , grief and 
suffering. A clockwise whorl either in the elbow joint er in 
the forearm indicates that he will be generous while a counter 
clockwise one there miserliness . 


6 


WRIST . 
Three lines or folds , known as yavāmál garland of harley 
grains , are to be seen at the wrist. Such a person will have 
wealth and kingship . If these are seen on the backside also , thus 
completing the circle , he will have wealth , beauty , kingship , 
intellect and progeny . If only two are found be will have goo:] 
mind and a single one , wealth of grains . 

The joint should be well fixed without the bones being perceptible 
and easily flexible. If the joints are weak or small he will become 
wounded and if they are loose , he will have poverty . 


BACK OF THE PALM . 


The back of the palm should be soft and elevated ( plump). He 
will have wealth . If the veins are prominent he will have 
poverty and if hirsute he will not have compassion and will not 
give anything in charity . 

PALM . 
The palm should be like that of a monkey , i.e. , with the fingers 
closely knitted and the palm depressed hollow . Such a person will 
have vast riches . If the palm is elevated without being sunk he 
will give away his wealth . The palm should be red and it indicates 
wealth . If it is brown or yellow he will embrace forbidden women , 

A smoky palm indicates that he well earn his livelihood com 
mitting sinful deeds and that he will also be stealthy . If it is 
small or crooked he will do low action . Rough and uneven palms 
are also bad. 


PALM - LINES . 
One should not have too many lines on the palm and those 
visible should be thin ad red . Such a person will have wealth , 
long life and kingship . If they are red and long he will be con 
sidered as the God of Love ( Manmatha ) to women and will enjoy 


10 


wrist to the 
all the pleasures of life; but if they are broken he will have misery 
Thick lines also indicate misery . If they are dim and broken he 
will lose his wealth , and if they are thick and smoky he will be 
unlucky and a great sinner. 

Among the lines on the right palm if there appears the mark 
of a conch ( sankha ) or discuss ( chakra) he will always be receiving 
money and also giving it away ; the sign of a fish , he will have 
rast riches , but close fisted . An umbrella indicates generosity ; 
kettle -drum (damaruka ) glory and vast riches with close fist ; * 
moon ( chandra ) scholarship ; sword , valour ; water - pot ( kumbha ) 
greatness; Aly -whisk ( chauri) life surrounded by many persons; 
lotus flower , that the Goddess of Prosperity , Lakshmi, will be stay 
ing with him for ever : The mark of a garland indicates that he will 
enjoy carnal pleasures throughout; a spear , victory ; Linga devotion 
to Lord Siva and a religious - mind ; and a bull (rishabha ) indicates 
that he will enjoy vehicular conveyances. The sign of a makara 
indicates that he will be a monarch with prosperity and progeny . 

The signs of the river Gangā , elephant, flag , circular ear -ring 
(kundala ), ocean , fly -whisk ( chamara ), vimana kettle - drum , 
törana, umbrella , conch , trumpet, creeper , elephant goad ( añkusa ), 
battle -axe (malu ), crescent moon , conch , discus, lotus flower , 
spear vēl ), makara , garland, pārijata flower, murasu drum , jot 
and the like are all considered as indicating royalty. It is also 
said that royal persons will have one or more of these signs on 
their palms, soles or inside their mouths . 

If there is a line without any break from the middle of the 
and will be a philosopher ; and if it stops at the base of the middle 
finger he will be a scholar ( and also the possessor of vast riches 
and land according ot another authority ). If that line reaches the 
base of the little finger he will have wealth ( and enjoy kingship 
and choice gathering of women according to another authority). 
If it reaches the base of the ring finger he will wear ornaments ; 
but will also have mental suffering . ( Another authority says that 
he will be king and the treasures known as : sankha -nidhi and 
padma -nidhi will reside with him .). If it reaches the base of the 
index finger he will be lascivious and also commit adultery ; and 
of the thumb enjoyment of many women and that his words will 


11 


prevail . If such a line stops in the middle of the palm he will 
have wealth and progeny . If that line after stopping in the 
middle of the palm , branches off into three lines each reaching 
the base of the middle finger, ring finger and little finger respec 
tively, he will have twin treasures sankha nidhi and padma nidhi ; 
and if it branches into two he will have vast riches or be a religious 
head , adept in all the arts . If this line is absent he will be a lame 
person ( or a fool according to a variant reading ) . 

If there is one line below the little finger at the edge of the 
palm he will have one marriage ; two lines two marriages ; likewise 
up to five ; beyond that these lines indicate only concubines and 
not married wives. 

Similar lines below the thumb indicate sons , progeny . 

The line of wisdom , if it reaches the base of the middle finger, 
indicates wisdom and if it reaches the base of the thumb , riches 
with twin treasures in addition . 


If the line starting below the little finger reaches the base 
of the index finger (or the thumb according to one authority ) le 
will live for hundred years and will also have wealth . If it reaches 
the base of the middle finger he will live for eighty years ; the 
ring finger fifty years ; if it does not go beyond the little finger bis 
life will be only twenty years , 

If the lower joint of the thumb has the line like a chain le will 
not be married up to his fortieth year , but will bave two wives after 
that and six children . 

FINGERS , 
The fingers , when stretched , should be even on the same lere) 
with no gaps between them . Gaps , if any , indicate that whatever 
he earns will be spent and that he will not have any savings. If 
the middle finger is not on the level but lower he will not have 
any patrimony. 

The fingers should be long , thin and straight . If long, he will 
have long life and if thin , beauty and wealth in addition . Thick 
fingers indicate poverty and stealthiness while short ones slavery : 
crooked - fingers are . bad . and straight ones indicate prosperity .: Six 
fingers in the right hand indicate vast riches while in the left band 
affliction and grief. 


12 


If the little finger is of the length of the ring finger he will live 
for hundred years , if it reaches above the third joint of the ring 
finger, his life will be ninety years ; if it reaches third joint, eighty 
years , 

if it is below the third and above the second , seventy years ; 
if it reaches the second joint sixty - five years. The span of life will 
be sixty years if it reaches below the second and above the first ; 
while short life with distress is indicated if it is below that. 


FINGER JOINTS . 


The lines and other marks on the finger joints also indicate the 
nature and future of the person . 


Thumb . - If there is a chain - like line in the first joint he will 
do various and odd jobs . A single line in the middle joint indicates 
that he will roam about while many lines there denote that he will 
be rich in grains , i.e. , agricultural products . A single line at tbe 
top joint shows that he will have religious devotion while many 
lines indicate that he will be deceitful . A clockwise whorl on the 
top portion indicates vast riches while a counter -clockwise one long 
life. If it is folded he will have poverty . 


Index finger. If there is a single line in the first joint he will 
have poverty and if more than one, victory . In the middle joint 
if there is a single line he will be economical and if piore than one 
he will have generosity . One line in the top joint indicates 
scholarship , while more than one deceit. A clockwise whorl above 
the third joint indicates that he will be a minister to a ruling 
monarch , while a counter - clockwise one indicates his intelligence 
and cleverness . If it folded he will have long life (or wasteful 
expenditure according to a different version ). 

Middle finger . - A single line in the first joint denotes wealth ; 
many lines there grief. One line in the middle joint indicates that 
he will have scholarship and more than one , enjoyment of woman ! 
while a single line on the top joint , meagre enjoyment ( or 
incufficient food according to a variant reading) and many lines 
varied enjoyment ( or great fortune as a variant reading ). A clock . 
Wise whorl on the top portion denotes comfortable food and a 
counter - clockwise one, no good food and if it is folded wasteful 
expenditure. 


13 


Ring finger - In the first joint if there is a single line, he will 
have many ornaments and if many lines , scholarship. ( According 
to a different reading single line denotes enjoyment, two lines 
many ornaments and many lines victory) . A single on the middle 
joint denotes that he will roam about ; and more than one line , he 
will protect his fold or community. If there is a single in the 
top joint he will travel in many lands and if there are many lines 
he will be highly lascivious. A clockwise whorl on the top portion 
indicates that he will help everyone ( or he will be respected by 
one and all according to a different reading ) while a counter 
clockwise one , that his words will prevail ( or that he will be very 
talkative according to another version ) . 


Little finger .--- A single line in the first joint indicates that he 
will be deceitful ; more than one , he will have poisonous conduct 
( visha - guna ) ( or a humourous trait , vikata - gura as a variant 
reading) . One line in the middle joint denotes that he will have 
beauty ; many lines long life . A single line on the top joint 
indicates that he will hold fast to his views and carry them out ; 
and many lines his poverty . A clockwise whorl on the top portion 
denotes long life , while a counter - clockwise one his strength ; and 
if folded , heavy expenditure . 


Many of the above are common for both man and woman . In 
the case of man the right hand should be examined for these signs 
and the left hand for woman . The left hand of man or the right 
hand of a woman should not be examined as the results will not be 
correct . 


FINGER NAIL . 


The finger -nails should be soft ; arched , polished and red . 
If it is soft he will have wealth and if hard beauty . Arched nail 
indicates lasciviousness. If it is thin he will have beauty and 
wealth and thick strength . A long one denotes 

denotes good tehaviour 
and prosperity while a short one distress . If the nail is red he 
will have wealth ; if white ( pale) affliction ; and if dark , ill -health . 
A broad nail is considered a favourable sign . If the nail is 
separate the woman dear to him will become separated and later on 
turn hostile. 


14 


CHEST 
The chest should be broad , elevated and even , covered with 
thin hair and having a small nipple . If the chest is twenty -four 
finger -breadths measured by his own hand and has a line across 
from one arm -pit to the other he will rule over the world and 
everyone will bow to him ; if the breadth decreases from the 
above , wealth and intelligence will also decrease to that extent . 
If the hair on the chest is thick and dense he will have poverty 
and if thin and dense , beauty ; and if with a split - end he will be 
deceitful . Uneven , bent, crooked , sunken or compressed ones and 
those having sparse hair or too long and crooked nipples are 
considered bad . A clockwise whorl on the chest indicates vast 
riches and a counter - clockwise one poverty . If the nipple is small 
he will have beauty and if thick he will not reach orgasın easily 
and will also have ill -health . 


BELLY . 


.. 


If the belly is big ( paunch ) of the shape of a pot he will 
have vast riches, and if like a pumpkin he will enjoy ( or eat as 
a variant reading) much . If it is soft he will have a large progeny 
and if hard he will talk much and earn slander or evil fame . If the 
belly is cool he will have diseases due to wind ( vātar ga ) and if 
warm he will be a bilious person and also lascivious and if dry 
he will have too much of internal heat ( and incidentally fire of 
hunger ) . If the belly is round he will have disease and if elongated 
breadthwise be will be sterile . Too big or uneven ones are bad . 
If it is elevated he will be eunuch . A belly like that of a snake 
indicates that he will have poverty , hard labour and gluttonous 
appetite . 

If there are five folds in the belly he will be compassionate 
and if four, he will have enmity with everyone. Three folds 
indicate intelligence , two victory and only a single fold that be 
will not have comfortable food . If there is no fold he will roam 
about and suffer . 

[ According to a different version a single line or fold on the 
belly indicates that he will have good progeny and also enjoy 
comfort and pleasures . If there are two folds he will have wealth 
and enjoyment of carnal pleasure ; if three scholarship ; if four 
vast riches and if five kinochin and authority. ] 


:: 


BUTTOCKS ( Jaghana ) . 


The buttocks should be round , fleshy and uniform . A clock 
wise whorl on the right buttock indicates victory while a counter 
clockwise one on the left buttock , long life . If they are reverse le 
will have ill health and affliction . A freckle or mole on the right 
buttock indicates that he will enjoy wealth and a congenital scar 
there will have the same effect . 


MEMBRUM VIRILE . 


It is considered best if the member is short and small. If the 
length is six finger -breadths by the hand of the respective persol 
he will have beauty and wealth ; seven finger -breadths kingship ; 
eight, long life ; bine , scholarship ; ten , strength and also that lie 
will take along time to reach orgasm ; eleven , poverty ; twelve , 
poverty with ill-health , anxiety and anguish ; if it is of thirteen 
finger -breadths in length be will be very unlucky and a great 
sinner 


A short one shaped like the bud of champika flower indicates 
kingship and wealth , while a small one like a very immature coconut 
( tennoù -kurumpai) or a pointed one. denotes vast riches . A stout 
and uncomfortably long one indicates grief while une long and 
broad with the veins visible denotes that his wealth and lungerity 
of life will be diminished . An organ stout and short with percepti 
ble veins indicates kuager and so also one long like the belly fa 
snake. If the middle portion is thin and the head or tip is thick 
he will have poverty and if the middle portion is broad le will lose 
his wealth . If the organ is like the head of a snake he will have 
vast riches while if it is like ( the back of ) a camel or that of a 
monkey he will have grief. If the organ hangs down to the right 
all his progeny will be males and if to the left females. 


If the veins are visible and prominent on the organ he will 
have poverty . Veins and hairy on the member denote that le 
will have no wealth . If there is no hair on the organ he will have 
enjoyment and pleasure ( bhöga ). Dense pubic hair indicates 
valour and strength . 


16 


NAVEL . 


A large navel indicates that he will always enjoy comfort. It 
is good if the navel is in conformity with the belly . He will be 
highly affluent if there is no hair in the navel and if the hair - line 
rises spreading upwards from the navel . If the hairs surrounding 
the navel face the same ( screening it ) he will have wealth . If the 
navel is deep he will have good conduct and temperament and if 
elevated material prosperity . ( One version gives the effect of these 
two in the reverse order ). If it faces down he will be tormented 
by the fire of hunger . If the navel is formed as a clockwise whorl 
he will have kingship and if counter - clockwise , poverty . Protruding , 
uneven , crooked or very deep ones are considered bad . 


SIDES . 


The sides should be fleshy , soft with the viens and hairs not 
prominent. Such a person will be endowed with riches . If the 
hairs are prominent and the veins , visible he will have poverty . 
A clockwise whorl on the right side indicates that he will enjoy 
carnal pleasures in plenty while a counter - clockwise one there 
indicates that he will lose his wife and also have ill -health . A 
clockwise whorl on the left side indicates that he will be subjected 
to ridicule and slander while a counter - clockwise one there denotes 
fame . 


BACK , 


If the back is divided and appears as two with a depression in 
the middle ( along the vertebra ) he will have beauty , long life and 
victory. If the back is flat and appears as a single plank ( or crooked 
or bent according to another authority ) he will be a dullard . A 
hirsute back indicates that he will be valourous; and one with 
scanty hair his timidity . If there is no hair in the back he vill 
have beauty and wealth and if the hair is very thick he will have 
grief . A clockwise whorl in the middle of the back indicates lurg 
life ; while two such , victory . If the whorl is counter - clockwise he 
is a sinner while two such indicates his lasciviousness . One whorl 
clockwise and another counter-clockwise indicate that he will 
wander all over the world . Three whorls or more on the back 
denote extreme poverty . If there is no whorl on the back he will 
be sterile. 


17 


If the tip of the organ ( mini ) is small he will not have reten 
tion of orgasmº ( i.e. , he will have quick orgasm) and if thick the 
reverse ( he will take a long time to reach orgasm) . An elongated 
one indicates that his first progeny will be a female , while a thick 
and round one , male . If it is red he will enjoy ease and comfort 
for all days ; if black sorrow ; and if white meagre wealth and 
ill -health . 


If the organ emits a fragrant odour he will have material pros 
perity . If it is like the smell of a ( lotus ) flower , alce , sandal , 
civet, and the like he will have vast and innumerable riches . If 
it resembles the odour of fish , mutton and similar things he will 
have good and prosperous progeny. The odour of honey indicates 
wealth while that of putrefied matter poverty ; of sline ,, grief ; and 
if the odour is very bad he will have to labour as a slave . 


SEMEN . 


If the semen is white in colour he will have beauty ; if brown 
he will be deceitful and if blue he will be a good talker and his 
words will prevail. If it is like the juice of unripe plantain fruit 
he will roam about and if like gruel he will reach orgasm imme 
diately on contact . 


If it smells like a lotus flower he will be a ruler of the world ; 
of blood , repository of many diseases . The odour of coconut water 
is considered very good , while that of beautiful hair indicates 
that he will have ease and comfort and also the affection of woman . 
If it has the odour of slaked lime he will have poverty ; and if that 
of mire , he will have heavy loss of wives, also of his honour and 
status and have no satisfaction in his sexual desires. 


( It is also said by one authority that the male attaining orgasm 
earlier than his partner indicates wealth ; and if simultaneously , 
grief and if later than his partner , the longevity of his life will be 
shortened .) 


If , during sexual excitement, his body emits the fragrant smell 
of jasmine flower and the like he will have prosperity , wealth and 
progeny . If it is like the odour of slaked lime he will Lave no 
wealth and if that of honey he will live in ease and comfort. 


DA 


one is small he will have ill-healtz 

URINE . 
When urinating if the fluid falls in a single stream with a right 
twist he will be a ruler of the world possessing all good aspects 
and fortune and if with a twist to the left poverty. If it falls in a 
spray he will have ill- health and if the flow is like three chords 
twisted he will suffer grief and anguish . 

The above will be applicable only after the sixteenth year of 
age . 

TESTIOLES . 
If both the seeds are uniform he will have beauty and long life . 
If both of them are thick and elongated he will have wealth and 
if thin and elongated kingship . Soft ones indicate meagre enjoy .. 
ment and quick orgasm while hard ones the opposite . If the right 
deceit . If the seed is round he will be sterile ; if flat many pro 
geny ; and if small and round like the moluca bean . (kalarkoti ) 
women he once embraced will not leave him . If the seeds are 
even and hanging he will have long life . Uneven ones are not 
good and if they appear as one he will not be strong . If the left 
seed is higher be will undergo suffering and his progeny will be 
girls, while if the right one is higher his progeny will be boys. 
1. It is said that if they touch the ground when sitting be will 
have kingship and that if they resemble those of a horse he will 
have connection with forbidden women . 


1 


If the hair on the scrotum is small and scanty he will have 
kingship ; if thick and dense , wealth ; and if dry and short 
poverty. Visible veins also indicate poverty . 

A clockwise whorl at the right indiactes kingship while a coun 
ter -clockwise one at the left wealth , and if reverse of the above 
poverty . A mole on the right indicates that he will embrace 
others wives while on the left that he will have no sexual desire. 


THIGH , 


The thighs should be closely set, soft, round having the shape 
of the stem of a plantain and tapering downwards with the hairs 
thereon short, black , curly and sparse. Such a man will have lung 
life , beauty , wealth and kingship . If the hair is red he will have 


19 


affliction ; if thick lasciviousness ; if dense deceit ; and if with split 
end poverty. If there is no hair on the thigh he will have only 
meagre enjoyment. A mole on the right thigh is considered bene 
fical and good wile on the left thigh bad giving evil effects. A 
clockwise whorl on the right thigh indicates kingship while a 
counter - clockwise one on the left wealth ; and if they are reversely 
placed he will roam about . 


KNEE . 


If the knee ( cap ) is round he will have beauty and if elongated 
poverty . If it is sunk he will have wealth and if elevated ill - health 
and poverty . If it is hirsute he will wander and suffer. A clockwise 
whorl on the right indicates that his life will be in ease and comfort 
whilo a counter - clockwise one on the left shows that many womer 
will bow their heads to him . 


SHANK . 


) 


A slank tapering like a varál fish , sometimes it is also compared 
to the stem of a young plantain , is considered best . Such a person 
will rule over the world . If the hair thereon is short , black and 
sparse he will have wealth and if thick and dense lasciviousness ; if 
red he will have grief and if with split - end he will roam about and 
suffer. A clockwise whorl on the right shank indicates that he will 
be wealthy while a counter -clockwise one on the left a victor . A nole 
on the right shank indicates beauty , while on the left affliction . 

ANKLE 
The ankle should be formed like the dish of the weighing 
scales , and this indicates that he will rule over the world . If it is 
elongated he will roam about and if thick , be lascivious. If veins 
are visible on the ankle he will have poverty and if birsute bis 
parents will die . A mole indicates the death of his father . 


FEEL . 


A heel having the shope of a ball indicates that he will be a 
ruler and if there are veins or hair on the same he will have poverty . 
A mole on the right heel indicates wealth and on the left deceit. 


INSTEP . 


The instep should be like the back of a tortoise and like a book 
with elevated middle having short, black and sparse hair . Such a 

Samu . 


20 


person will rule over the world . If it is curved like the hood ( of a 
serpent) he will be either a pontiff or a king. If there is no hair on 
it , it indicates poverty . A clockwise whorl on the right instep 
denotes wealth , while a counter - clockwise one on the left that he 
will deny whatever he lead said earlier ; and if reverse he will have 
great strength . A mole on the right instep indicates that whatever 
he wants will be accomplished while that on the left that his 
thoughts will not fruition . 


HOOT, 


Both the feet should be big , equal to one another and red in 
colour without exuding perspiration . Broad and white ones indi 
cate that the Goddess of Prosperity will not favour them while very 
big ones indicate poverty. It is also bad if they are too hairy with 
prominent veins . So also are those having the shape of a winnowing 
fan or crooked ones . 


SOLE . 


The sole of the foot should be soft and red , have good marks 
and rest properly on the ground. It should not be arched in the 
middle with space enough for an ant to pass through . Such a person 
will rulo over the world . If it rests properly on the ground lie will . 
have wealth . An arched one with space in the middle enough for 
an ant to pass through is considered bad . If the sole is soft he will 
rule over the world and if hard he will have grief . If it is 

very 

soft 
and red , he will hesitate even for small things or will be frightened 
even for trivial matters. Dry ones indicate ill - health . A mole on 
the right sole indicates long life while one on the left wandering . 


SOLE LINES . 


The lines on the sole of the foot should be red and these indicato 
riches and if they are black , poverty. If there is one line from the 
heel to the tip of the toe without break in the middle whatever place 
he treads will be turned into gold. If there is one line lengthwise 
and another beradthwise like a cross , whichever place he treads will 
be ruined and if there are two such , it is considered inauspicious 
even to look at his face. If there are four lines ( rectangular) like a 
pot, he will support many men . 


21 


If there are lines formed in the shape of conch ( šarkha ) and 
discus ( chakra) he will rule over the world ; and of a lotus flower 
he will have scholarship ; creeper ( or a flag ), increase of life; garland , 
vast riches ( or alternately according to a variant reading yogi, 
mystic philosopher) ; sword , strength and valour ; and yāļi ( the 
mythical lion or the elephant according to an alternate reading) 
vast riches. The mark of an umbrella is considered good as 
bestowing beneficial aspects. The sign of a kettle drum ( damaruka ) 
indicates that he will speak effectively and that his words will 
prevail. The mark of a pot ( Kumbha ) indicates strength ; of a 
drum (maddala ) fame; moon (chandra) intelligence ; fish wealth 
and of fly -whisk ( chāmara) that he will enjoy carnal pleasures 
daily. 


TOE . 


All the five toes should be properly formed in the diminishing 
order beginning with the big toe , should be close -set and rest on 
the ground firmly and red in colour . Such a person will be ruler 
over the world . It is considered bad if the toes are formed sepa 
rate with intervening gaps or elevated , not resting on the ground 
or ben ; forward . If all the toes are of the same length it is said 
that the Goddess of Prosperity will not favour him and if they are 
forined with intervening gaps he will live seperated from his rela 
tives. Thick toes indicate poverty while big ones truthfulness . 

If the toes are close he will have material prosperity and 
wealth and there is too much of intervening space he will not have 
any savings and his earnings will drain away . 

If the big toe is short and the one next to it is elongated he will 
commit adultery . If the little toe and the one next to it are 
elongated he will have to bear revile and slander . 

If the toe next to the big toe is very elongated he will bear 
many ornaments . If the middle toe is elongated he will iive for 
hundred years . Dense hair on the toes indicate that he will 
accumulate wealth . If the toes are curved he will have wealth 
and if they ride on one another poverty , 

Sıx toes on the right foot indicate substantial wealth while on 
the left foot wandering. 

Samu..F - 1 


22 


A clockwise whorl on the big toe of the right foot indicates 
kingship while a counter - clockwise one there he will roam about. 


MOLE . 


A mole or freckle in different parts of the body also indicates 
the nature and future of the person and these are given below . 

A mole on the big toe of the right foot indicates kingship , while 
that on the left foot wealth and those on the other toes poverty . A 
hairy mole , bulbous mole , or an even one with a clockwise whorl 
on the big toe of the right foot indicates kingship while a similar 
one with a counter- clockwise whorl 

whorl wealth . : Clockwise ones 
on the other toes indicate wealth while counter - clockwise ones that 
he will accumulate wealth . Counter- clockwise one on the big toe 
of the left foot indicates that whatever work he takes up will be 
accomblished while a clockwise one that he will have to approach 
persons lower than him . Counter -clockwise ones on other toes 
indicates that he will accomplish whatever he wants and clockwise 
ones lasciviousness . All the three varieties of the mole seen on the 
toes indicate wealth . 


Sole of the foot . - A mole in the middle of the right indicates 
that he will live for hundred years while on the left that he will 
commit sins. 


Instep . If in the middle of the right , whatever he thinks will 
be accomplished and if in the middle of the left his desires will not 
be accomplished and he will also have affliction . 

Ankle . — On the right beauty and on the left affliction . 
Knee.- On the right wealth and on the left roaming about . 
Thigh . - On the right good , and bad if on the left . 

Buttocks . - On the right wealth and if on the left wealth , but 
he will also wander . 


Scrotum .-- If on the right he will always have 

have an eye on 
others wives and if on the left he will not have much desire for 


women . 


Membrum virile.-- A mole either in middle or to the right 
indicates that he will always be thinking of sexual pleasures , vbile 
to the left he will not think of carnal pleasures, but will have 
wisdom . 


Back . - A mole in the centre indicates kingship , while on at 
the right wealth , and at the left poverty. 

Sides . On the right many and varied enjoyments (bhāgas ); on 
the left no such enjoyment . 

Navel . - If in the centre kingship, while on the right side 
victory and on the left no food . 

Belly . - If on the right side wealth , on the left ill -health and in 
the centre deceit . 

Chest .-- A mole in the right side indicates kingship and wealth 
while one on the left wealth and also revile or slander . 

Breast. If on the right , the woman who had joined with him 
will not leave him and if on the left he will have good food , hut 
aversion for it . 

Shoulder . - On the right vast riches and victory ; on the left 
waste of wealth and also fear. 

Arm above the elbow . -On the right arm bestows attraction and 
on the left creates enemies . 

Forearm . - On the right wealth ; on the left strength . 
Palm . - On the right generosity and on the left poverty . 

Fingers of the right hand . On the thumb wisdorn ; on the 
index finger intelligence ; on the middle finger long life ; on the ring 
finger ornaments and on the little finger progeny . 

Fingers on the left hand . On the thumb he will have ( or 
commit) sins ; on the index finger , sluggish mentality or small in 
intelligence ; on the middle finger short life ; on the ring finger 
poverty and on the little finger sterility . 

Back of the palm . - If on the right hand greatness and if on left 
mental pain and suffering. 

Arm -pit. If on the right arm - pit he will have gunerosity and 
if on the left he will be highly deceitful . 

Neck . If on the right he will enjoy sexual pleasure always 
and if on the left his sexual enjoyment will become restricted and 
even that will be very meagre. 

Chin . - A mole on the right side of the chin indicates that he 
will have sexual enjoyment ; on the left side mental distress and 
suffering; and in the middle long life , 


. 


ing gifts and doin ? 

24 
Cheek.-- On the right vast riches and prosperity ; and on the left 
poverty . 

Lower lip .-- At the right he will have comfortable food ; at the 
left no enjoyment of food and at the centre sumptuous food . 

Upper lip . - At the right adultery ; at the left one will have to 
endure revile and slander ; and at the centre his thoughts will be 
quite different from what he says . 

Ear -A mole on the right ear indicates that he will be bestow 
enthusiastically religious stories like Sivas sports ; and on the left 
ear that he will always revile and slander others , willingly hear 
obscene and wicked words and do unmeritorious or irreligious 
actions . If there is a clockwise whorl or mole within the right ear 
he will be capable of a massing nine crores of wealth and if a 
counter - clockwise whorl or mole within the left ear he will have 
poverty without comparison . [ If reverse he will commit some 
thefts. If it possible to interpret this sentence as relating to the 
counter -clockwise whorl on the left ear as meaning he will become 
Mãl, i.e., Krishna and commit some thefts of women . ] A mole 
on the rim of the ears between the upper and lower lotca indicates 
that he will have sumptuous food . 


: 


Face.-- A mole on the right side indicates that he will feed many 
persons and will be very prosperous , while on the left side that he 
will have grief. 

Nose . On the right wealth ; on the left poverty ; at the middle 
adultery ; at the tip very intelligent person , on the bridge vast riches 
and at the extremity of the left nostril indicates that his thought 
will be quite different from what he says. 

Eye . - In the white portion of the right eye, intelligence and 
also adultery while of the left eye highly lascivious. 

Eyebrow . If on the right it will make him look at good and 
beautiful women ; if on the left will make him look at bad and 
wicked women ; and if at the middle ( i.e. , between the two) too 
much of talk will emanate about him . 


Forehead . - At the right wealth , at the left poverty, and at the 
sentre long life. 


25 


Head.A mole on the right side indicates that he will live as 
a crowned monarch ; while that on the left will make him bey 
wearing matted hair and if in the centre he will have poverty in 
the middle of his life . 

Whorls , moles and congenital scars are seen in parts of the body 
ordinarily visible and also not ordinarily visible ; and of these such 
of them as are seen on parts not ordinarily visible will be more 
effective. 

Many of these are common for both man and woman . 


BODY ODOUR . 


If the body odour is fragrant it is good and if stenching it is 
considered bad . 


HAIR PORES . 


The pores of thie body hair will be in rows . If they are in 
single rows, i.e. , if each pore has a single hair he will have scholar 
ship ; if two , pleasure and enjoyment; if three grief ; and if four 
disaster . 

Similarly if the whorls are made up of single rows of hair he 
will become a king and if of two hair he will become a great scholar 
expert in all sciences and arts , four or five hairs indicate that he 
will have to endure too much of grief and that he will have to meet 
his death having committed theft and impaled at stake . 


GENERAL . 


The following persons are considered bad : one who is very black 
in colour , dwarf, one who sees with one eye or has blinking eyes , 
one whose ears do not have proper shape, deaf person , one with 
cats eye , one who has any form of deformity , dumb persons , lame 
[ erson , hunch -back , blind man , one with a very big inputh ( like a 
cave) and one with a quick and lasting temper . 


MEASURING WITH A CHORD OR TAPE . 


This is common for both man and woman . In the case of a 
woman it is to be observed between the ages of jwcive and fifty 
and in the case of man between sixteen and fifty . [ Seine authori 
ties fix the lower limits as nine and fifteen for woman and man 
respectively . ) Measurements made either before jr after ( i.e. , 
earlier or later than) the limits fixed above will not he accuratę . 


1 


) 

26 
The height of the person is to be measured from the big tne of 
the foot to the hair line on the forehead and to this one -fourth of 
the circumference of the body at the chest is to be added . The 
whole length thus obtained is to be measured in the finger -breadthis 
of the respective person . If it is of one hundred and eight finger 
breadths , he will rule the whole world under one umbrella . 
Different results are indicated if the length falls short or exceeds 
that given above. 

[ As a variant, one manuscript gives the following : With the 
length measured from the toe to the hair line on the forehead is 
to be added the breadth of the person at the chest . If the total 
length is of one hundred and eight finger - breadths, he will rule all 
the world ; one hundred a minister ; ninety good ; eighty mediocrity ; 
average effects; seventy - five poverty ; seventy , will be a destitute ; 
sixty - five a sinner ; and sixty a treacherous person or traitor . ] 

There is also another method . 

The lengths of all the five fingers of the right nard are to be 
added and the total length should be measured from the elbow to 
the finger. If it comes to the tip of the middle finger , he will be a 
ruler of the world ; to the third joint of the same a minister endowed 
with wisdom ; the middle of the finger , will have goodness and 
prosperity ; the base of the same , a vagaband roaming about; and if 
to the middle of the palm destitution and complete poverty . 

The lengths of life may also be ascertained by another way 
which is as follows : The length measured from the right shoulder 
to the tip of the middle finger of the right hand is to be doubled . 
The total length when drawn from the big toe of the fout, if it 
reaches the forehead he will live for one hundred years and have 
great riches ; to the middle of the brow , eighty years and will be 
wealthy ; to the nose seventy years and will be compassionate ; to 
the mouth sixty years with meagre enjoyment or prosperity ; to 
the neck , fifty years and will also have distress ; and to the chest , 
forty years with eternal poverty. 

The measuring thread should be smeared with any one of the 
or turmeric . If this is not observed it will affect the longevity of 
life of the respective person . The above will apply for both man 
and woman . 


. 


PHYSIOGNOMY OF WOMAN . 


Woman has many characteristics and some of them ordinarily 
visible to others and some others not so . It is also to be noted that 
many of the features are common for both man and woman . The 
important and specific characteristics of the woman are as follows : --- 

Foot . 
It is considered good if the foot is small, equal to one another, 
with the toes in good shape , resting on the ground properly and 
agreeable to the instep . A long or broad foot is considered bad 
and it will have evil effects on the parents as well as her husband . 

GAIT . 
While walking , if a woman places her foot sending a tremor to 
the ground, she will bring ruin to wherever she treads , and it is 
inauspicious even to look at her face ; if a crackling sound is 
produced from her heel, she will not have affection on any person ; 
if the stride is short or too long she will bring ruin and as such should 
not be kept in the house . A woman having the gait of a swan will 


becoine queen . 


ress . 


SOLE . 
The sole of the foot should be warm and should rest fully on 
the ground. A woman having that will be the possessor of great 
riches ; if cold , poverty . When resting the foot on the ground , if 
there is space enough in the middle for an ant to crawl , she will have 
violent temper , but only meagre wealth . If the sole is soft , she will 
reach orgasm quickly ; if hard ( thick ) the opposite ; and if of middling 
variety , she will have a meagre wealth and will also roam about 
and suffer. If the colour of the sole is white she will be an adulte . 
A woman having a mole on her sole will lose har husband . 

LINES ON THE SOLE . 
The lines on the sole of the foot should be like creepers and a 
woman having such lines will be very beautiful. A long line 
running throughout the length of the foot from the beel to the 
middle toe is considered auspicious. The Goddess of Prosperity 
will stay with the woman having such a line. Whatever such 
woman treads will be turned into gold and her husband will be lord 
of many men . It is really auspicious to look at her face . But if 
there is a break like a cross in the line , then she will have lifelong 
poverty , 


28 


If the lines on the sole contain the shape of a fish sbe will be 
highly lascivious ; if a discus (chakra) she will have many riches of 
which there will be further accumulation ; a conch ( sankha ), she will 
live for hundred years ; a kettle -drum ( damaruka ) , her words will 
prevail ; a pot (kumbha ), she will be highly deceitful; a drum 
(maddhaļa ), an open mind ; a sword , she will kill many persons ; a 
fly -whisk ( chauri), protect many ; a moon , an adulteress ; a sun , a 
chaste woinan ; a snake , rat or vulture, poverty which will follow 
her footsteps wherever she goes . It is considered very bad to have 
the lines in the shape of a square; she will be insatiable in her 
union with mate and will require artificial means of satisfaction ; 
she will have bad conduct and also become a widow . 


If the lines are red , she will stay in homeland and if black , 
roam in foreign countries . 


If no lines are visible on the sole she will have enjoyment only 
in dreams. 


HEEL 


A heel in the shape of a ball gives long life to its possessor ; 
if it is elongated , poverty ; while a thick heel shows that the woman 
is guile. A whorl or a freckle (mole) on the heel indicates that 
whatever she touches will turn into gold . 


All the above are to be seen in the left foot of the woman ; if 
on the right foot, the effect will be quite opposite . 


TOES . 


The big toe also is indicative of certain features of the person . 
It should be long ; then its possessor will be beautiful. If it is too 
long, it will bring poverty and if flat, widowhood . 

All the five toes should be properly formed like a book and in 
diminishing order. Such a woman will have long life , beauty and 
wealth . If all the five are uniform and in a line, she will be highly 
deceitful. If the other four toes are of equal length to the big one . 
she will always have an eye on otber males, but will not have union 
with them on account of impediments. If there is a good gap 
between the big toe and the next one she will become separated 
from her relatives . If the other four toes are very close she will 
have to work hard and will have no affection ; and if loose with 


29 


intervening space , not even a single pie will be saved by her ; stout 
ones indicate short life and if they ride one another, widowhood 
with no occasion for any to embrace her more than orice . 

If the toe next to the big one , i.e. , the index toe , is longer than 
the big toe , she will in her youth embrace her companions , and 
enjoy , but will be chase later and also comfort her husband . If 
the big toe is longer she will maintain her husband and serve lim . 

It is considered good to have the index toe longer than the 
middle one and much a woman will become queen ; if it conforms 
to the middle one , it indicates good conduct and she will become 
the wife of the ruler possessing diamonds and pearls . 

If the little toe and the next one are in a line she will commii, 
adultery , but it will be secretive. 


All the toes should rest on the ground firmly . If the big toe does 
not rest on the ground , while all the other four rest , she will live 
deserting her relatives and her husband will be subservient to her 
or she will be an adulteress . If the little toe does not rest on the 
ground, she will very much trouble and detest her husband , while 
if the other four do not rest she will become a widow and endure 
poverty . If the ring toe does not rest on the ground , it is not good ; 
wealth will diminish ; she will desert her husband and will live with 
another. ( One authority says she will lose two husbands and will 
live with the third .) If all the toes do not rest on the ground she 
will be very poor and will do Service as a menial . 

If all the five toes are bent and curved , she will be highly 
lascivious, but will not have unions ; otherwise she will have to 
endure poverty . 

If there is hair, stout and dense , on the big toe , she will have 
to do hard labour ; if small , thin and crowded it indicates widow 
bood ; if red and dense , she will have too much of suffering ; it 
also indicates prison life or she will be ill - treated by her husband, 
mother - in -law and sister - in - law . If all the toes are hirsute , she 
will have mental pain and suffering. 


Visible veins on the toes indicate poverty ; otherwise she will 
go to a distant place . If the toes are very dry her beauty will 
vanish soon ; and if whorls are found on the toes , she will have 
ipnumerable riches, 


30 


TOE -NAIL . 


The toe - nail , round in shape like a coin or a serpent- hood , is 
considered beautiful and if red in colour will bestow long- life 
to the woman ; white colour indicates that she will fall low or 
demean herself and also that she will be widowed . The nail , if 
soft in texture , indicates that she will enjoy her mate continuously ; 
if hard she will be without modesty ; if elongated she will desire 
any and everybody but with no affection . 


It is considered very good and beneficial if the stoe -nail is 
separated and red like a bunch of flesh . If it is stuck to the flesh 
of the toe and of the colour of a sprout it will bring sorrow to the 
woman , and if the tip is flattened or split and if it is white in 
colour she will suffer from sorrow and poverty . 


: 


INSTEP . 
It is good to have the instep fleshy and muscular . Wkorls on the 
instep indicate wealth and a mole is beneficial. If hirsute she will 
be a very angry person and if veins are visible she will have to 
endure poverty or will be an adulteress. If it is dry sbe will liave 
sorrow . A depressed one indicates that she will contradict and 
oppose her husband . 


ANKLE , 


A woman having the ankle shaped like the pan of a balance 
will be the possessor of many riches · If the ankle is round or 
elongated , she will have suffering and distress . A emall one 
indicates beauty ; while a very thick one, poverty and also lier sojouru 
in a foreign country. If the ankle is hirsute she will be 
unnecessarily killed . 


SHANK . 


A shank shaped properly and without hair is considered good . 
One tapering like a varāl fish indicates that she will be the head of 
many women ; and a hard or muscular one , great wealth . A hirsute 
shank indicates that she will be lascivious and also an angry woman . 
If the hairs are stout, dark and dense she will be barren ; if red , 
she will disdain her husband . If the hair has split end , she will 
disregard her parents -in -law and act independently . If the shank 


31 


is dry like the legs of a crow and covered with hair she will suffer 
from poverty and widowhood and will also do wienial service. 
Visible veins also indicate poverty . 


KNEE. 


A round knee ( cap) is considered beautiful and if it is small she 
will have wealth . A big one is not good and will bring poverty . An 
elongated one indicates that she will be an adulteress . If there is 
a whorl on the knee nobody can satisfy her sexually ; she will exceed 
the limit and order and will also require artificial phallus . 


THIGH . 


A woman having both the thighs uniform , set close together 
without any intervening space and shaped like the stem of a plan 
tain tree will be beautiful and will also have long life and wealth . 
If there is a ( big ) gap between the two thighs she will have sorrow 
and mental suffering. If they are hirsute , she will become a widow 
and if the hairs are long , poverty. A woman will be bighly lasci 
vious if the thighs are hard ; and if the veins are visible she will 
have poverty. A whorl on the thigh indicates that she will be 
highly deceitful. 


OUTER ORIFICE (ANUS ) . 
If there is hair on the outer orifice , she will be a barren woman . 
If the texture ( of the orifice ) is soft she will have wealth and if 
hard , she will kill many . If the orifice is twisted like a conch , she 
will be a barren woman . 


PUDENDUM MULIEBRE . 


The pudendum should be depressed being well placed in the 
groin , broad , beautiful, having the shape of a pipal leaf , red and 
with thin hair - growth like the plantings of sesame . The treasures 
known as sankha -nidhi and padma -nidhi will always remain with 
her , i.e. , she will be very prosperous. 


If it is six finger -breadths broad , measured by the hand of the 
respective person , she will have many riches ; five finger -breadths 
indicate that she will have numerous progeny ; four , a barren woman ; 
if three , all her children will either run away or die ; if only two , 
life -long poverty. 


32 


If the organ is triangular in shape, the Goddess of Prosperity 
will go and stay with her ; if it is of the shape of a pipal leaf , she 
will have vast riches and live in comfort and further she will not be 
lascivious ; if it has the shape of the seed of a bean ( avaruis, slie will 
voluntarily embrace any and everybody . A square shape indicates 
that she will commit sins , while a round one vouches that she will 
be courageous and conquer foes. 

The organ should be broad , fleshy , fattish , prominent and arch 
shaped . This is considered auspicious and such a woman will never 
be separated from her husband . If it is elongated she will be sepa 
rated from her husband and also suffer distress . If it is emaciated 
and looks like the cloven hoof of a deer , she wil lhave to endure 
poverty and suffering. If it feels like the tongue of a buffalo , i.e. , 
rough , it will not easily become moist, i.e. , not easily excitable and 
she will have no pleasure. 


. 


Of the two sides , labia , if the left one is high , her first child will 
be a male and if the right is high , it will be a female ; if both of them 
are on a level , she will be a barren woman . If they are thick she 
will become separated from her husband . 


A single whorl, counter-clockwise , on the left side indicates that 
she will be the queen of a ruler ; if clockwise she herself will be the 
ruler (having lost her husband ). If the whorl, counter -clockwise is 
on the right side , she will have to endure poverty ; and if clockwise , 
she will have only meagre wealth , but will be highly lascivious . 
Black , thin and sparse hairs on the pubes denote that the woman 
will have happy and life- long wedded life and wealth . If the hairs 
are black , stout and dense she will have widowhood and poverty ; 
if red and dense she will be highly adulterous. If the hair is soft 
like the rat s down she will be a chaste woman . If there is no bair 
and if the organ is like the cloven hoof of a deer, she will protect 
her relations and community . 


URINE - FLOW . 


The flow of urine also indicates the characteristics of the person . 
If it flows in a single stream with right twist , she will have wealth , 
long life and progeny , while she will rule over the world if with a 
left twist . If the flow is in a spray with a left twist, she will be 
chaste , while that with a right twist indicates that she will roam 


33 


about as a bad character. The flow with a hiszing sound denotes 
that she will voluntarily embrace any and everybody , while a force 
ful one ( or a calm one according to a different version ) denotes that 
she will have a strong sexual desires and will not be separated from 
her husband . 


CLITORIS . 


Tuitoris should be red , small and hidden . This is considered 
good and she will be a chaste woman . A small and round one indi. 
cates that she will be good and wealthy. A thick and long one 
denotes that she will be a debauchee ; if it is thick , red , and like a 
spout she will be lrighly lascivious; if thin and long, poverty and 
debauchery; if round and like a bulb , a barren woman . If the 
colour is black she will have enjoyment and if pale , ill - health . If 
the tip of the organ is like the beak of a parrot or sharp, she will 
have to seek her livelihood in a foreign land . If it is erect with a 
bent tip , she will have short life and angry temper . 


It is considered good if it smells like honey ; she will have wealth 
and too much of vaginal secretion . If it has the smell of tender 
coconut water she will have long life ; of milk , she will be quick to 
reach orgasm . The smell of the lotus flower indicates beauty ; 
champaka flower , that her words will prevail ( and also that she will 
Live distress ); jasmine flower , kindness to everybody. If it smells 
like blood , she will have seven sons ; like putrified matter , poverty 
( and also debauchery ?) ; slaked lime, suffering ; flesh or mutton , she 
will be highly lustful , and have too much of sexual desire, but will 
not be satisfied ; if it smells like decoction ( kashāya ), all her 
progeny will die . 


If it is warm she will have the desire to possess anything seen ; 
and if cool, strong in sexual enjoyment. 


VAGINAL PASSAGE , 


The vaginal passage, when probed with two fingers , if it appears 
like a cave and broad or spacious, she will be endowed with all the 
sixteen benefits and be lascivious and wealthy . If it is small , slie 
will have poverty , If in the middle a substance of the shape of a 
lotus- fruit, is found , she will be lustful and a protector of thousand 
persons. If that substance is too long, she will be barren ; if hard , 


31 


she will kill many persons ; and if soft she will have wealth ; one 
twisted like a chain indicates barrenness. If it slants to the left 
she will be a chaste woman and to the right, a debauchee ; if on a 
level in the centre , she will have long life . 


WAIST. 


A small waist in the shape of a kettle-drum (damaruka ) is 
considered good . 


ABDOMEN ( LOWER BELLY ). 


If the abdomen ( the lower belly) is broad at the bottom and 
tapers above, she will have wealth and kindness; if the bottom is 
small and converges above , beauty and hard -heartedness . If both 
the abdomen and the belly are big like a pumpkin , she will be lust 
ful and gluttonous. A flat one like a plate indicates that she will be 
a queen . If the line of hair on the abdomen runs up to the puden 
dum with hair facing down , she will have a son honoured by the 
entire world ; if it faces upwards she will speak contemptuously and 
laugh at everybody . If she is devoid of the line, she will be a 
chaste woman . 


NAVEL . 


A woman having a navel depressed and with a counter-clockwise 
twist will have good character , charity and wealth , while with a 
clockwise twist, distress and debauchery. An elevated one indi 
cates distress, debauchery and thieving. If it emits a bad smell 
she will have mental suffering ; that of slaked lime, utter nothing 
but falsehood ; and of tender - coconut water , poverty and lustfulness. 
If it has the smell of fragrant flowers, those looking at her will 
desire her ; one having embraced will not be separated from her , 
and if separated will languish and die . 


BELLY . 


If the belly is flat she will have mental pain and if it protrudes, 
widowhood . A spacious one indicates suffering and a big paunch , 
death of maternal uncle or father - in - law . If the veins are visible 
she will have poverty. A hirsute one indicates widowhood and if 
the hairs are close -set, debauchery . 


35 


FOLDS IN THE BELLY . 


The folds in the belly , if they are odd in number , one three and 
five , indicate that she will have vast riches , and no craving for sexual 
enjoyment; even numbers , two and four , indicate riches and flasci 
viousness , If the fold is small , joined as single one in the middle 
and branching into two at the ends , she will have great learning but 
with an angry temper. When treaded with two fingers if it shows 
a chord inside , she will be barren . If there is no fold she will have 
many progeny . 

A whorl on the bottom fold indicates that all her progeny will 
prosper in wealth , while one on the second fold denotes that all of 
them will die . If it is on the third fold all her progeny will be 
girls ; on the fourth fold , she will be tempestuous and quarrelsome ; 
on the fifth fold , she will wander , suffer mental pain and be guile . 
If there is no whorl on the belly she will be chaste and also lascivious , 
but will have no union . 


HAIRLINE , 


If the line of hair from the navel to the breast is in a single 
streak , uniform , with hair formation facing down and dense at 
the bottom near the navel she will have long life , beauty and wealth ; 
if it is prominent and thick , adultery ; and if bent in the iniddle 
widowhood . If the hair is red , she will be an angry woman and 
also addicted to thieving ( and also vulgar words.). A break in the 
middle indicates that she will become poor , losing her wealth ( and 
then regain it ). 


CHEST . 


The chest of a woman should have both its sides uniformly 
elevated and with no hair . Such a woman will have beauty and 
long life . Hair on the chest indicates that she will lose her hus 
band and become a debauchee . 

The chest having a breadth of seventeen fingers when measured 
by her hand is considered the best and such a woman will rule over 
the world. Eighteen finger -breadths indicate that she will rule over 
the world and also commit adultery ; nineteen long life , beauty , 
chastity and good character ; and if twenty , she will have thousand 
women serving under her . Any chest more broad than twenty 
finger -breadths indicates short life and less than seventeen, her 
wealth will be diminished to that extent . 

Samu.G 


Witze 

36 

BREASTS . 
The breasts of a woman should be well proportioned, equal to 
one another and placed on the chest like cups inverted . Such a 
woman will have riches in plenty . If they are like caskets inverted , 
she will live in ease and give pleasure . If one is big and the other 
small , she will be deceitful and have poverty and also commit 
adultery. If the breasts are broad ( based) , her words will prevail; 
she will be praised by others and her husband will live long . 
When they are broad at the base ( occupying more space ) and very 
soft , they will hang down completely very soon and she will be a 
fit person for enjoyment ; and if broad occupying the entire chest , 
not be accomplished and her husband will be demeaned . If they 
are fleshy and with a freckle on the left , she will have wealth and 
also be a meritorious person . If they are big and have spreading 
spots of beauty in yellow (tēmal) ,, she will have good character , 
and love her husband ardently . If they are large and face up, she 
will have discriminating intelligence and love for her mate , but not 
have much of union . 


. 


If the breasts are close to one another, she will have good 
Progeny and prosperity and her mate also will not desert her ; if 
the space between the two is broad , she will have widowhood in 
two or three years ( after marriage) and also wickedness ; and if 
the space is of four finger -breadths, she will be highly deceitful. 
If they are situated higher up or lower down ( in the chest) she will 
be very poor and a kleptomaniac. If it is high and pointed , she 
will be contemptible and everybody will slight her. A woman with 
a double - breast, i.e. , having one over the other , will be highly 
lustful and she should not be trusted . Such a woman should not 
be touched even in a dream as the longevity of life of the person 
embracing her will become shortened . 


If the breasts are broad , big and point upwards, she will be 
very bold and when faced with poverty , having lost her wealth, 
will do wicked and harmful deeds. If the breasts are big like 
paunch , she will have mental pain and suffering for half the period , 
( the other half being comfortable ) and will be highly lustful ; if big 
and hanging like a paunch , much of sorrow and poverty. If they 


37 


åre big at the sides , she will have poverty and her progeny- will be 
small or limited . When seen from behind, while walking , if they 
appear bulging on both the sides , her vaginal secretion will increase 
with the number of unions and also produce sound . 


Breasts having the shape of a bael ( vilva ) fruit indicate that 
she will be a chaste woman , having good conduct and favoured by 
the Goddess of prosperity ; while those big , living the shape of a 
gourd ( surai ), indicate that she will suffer from the diseases of the 
wind ( vāta ), also indicating obesity , and emit too much of bad odour 
during sexual excitement. When big and long, she will be highly 
lascivious, enticing , very wicked and naughty and also control her 
husband. If the breasts are slightly pendulous, she viill always be 
bent upon sexual union ; she will commit adultery in secret , and 
have good enjoyment, but hard to be satisfied . If they are flat 
like pasted cotton , she will be enticeable easily and have too much 
of bile secretion . When dried up like the teats of a bitch , she will 
suffer great sorrow and pain and widowhood in the prime of life ; 
and if they are dry , she will have i } } -health . 


If the right breast is high , her first progeny will be male and 
if the left is high it will be female . If the right one is broad sho 
will have a large progeney . 


If the aurola and the nipple are black always, she will have 
long life, beauty and children . If the breasts are big and the 
aurola red , she will commit adultery in secret. A depressed aurola 
indicates barrenness of the woman while a thick one , deceit and 
debauchery ; if hard she will have no affection on any person and 
if soft good enjoyment, but will take long to reach orgasm . 


A thick nipple indicates that she will be lustful and embrace 
whomsoever she pleases ; she will be very slight in chastity anů 
befriend many, but have only small wealth and poverty at the encl. 
If, when treaded with the finger , & short is found in the aurola like 
a nail , she will be barren . If a vein is visible , she will have progeny 
and also prosperity ( bhagya ). If no vein is visible , slie will be 
barren , suffer much sorrow and pain and should earn her livelihood 
with hard labour. It is also said that if veins are visible on the 
breasts, the man embracing her will lose his excitement. 

Samu . G - 1 


38 


MOLE AND WHORL ON THE BREAST 
A woman having a mole or congenital scar or freckle of the size 
of a sesame seed or a counter - clockwise whorl on the breast will 
rule over the world . A mole o nthe left breast indicates chastity 
and clockwise whorl , debauchery as also her rule over the world . 
If the mole or clockwise whorl is on the right breast , she will be 
deceitful and also suffer from poverty and mental pain ; while à 
counter- clockwise one indicates that she will be murdered . If hairs 
appear on the breast , she will wander as a debauchee. 


If there is a mole- either , congemtal scar , freckle , bulbous 
mole , scar, fishlike mole or hairy mole - in the space between the 
two breasts she will have learning and intelligence ; and one 
embrace of her will be enough ; no second will happen. If there 
is a clockwise whorl there , she will be very poor and destitute and 
if it is counter -clockwise she will have wealth . 

A mole , either a freckle or a hairy mole on the right breast 
either below , above or at the sides , indicates great loss and a similar 
one on the left breast , good gain . 

A mole or congenital scar on the aurola or the nipple indicates 
wealth , and moderate sexual desire and union . 


BACк .. 


The back should be compact like a book ; such a woman will 
have sweet enjoyment of all pleasures , royalty and good conduct. 
If it is too high , she will have to carry heavy burden on her 
shoulders and if too low , suffering . If the ribs are visible she will 
have poverty ; if the ribs and the veins are visible , distress. If the 
back is highly hirsute , she will steal and will not be afraid . 

If the vertebra is ( hidden ) not visible and there is no hair on 
the back , she will have wealth . If the vertebra is visible , she will 
have poverty and if the veins also are seen on the same, ill- health . 
Hair on the back indicates the strength or firmness of the person 
and if the hair is stout, black and dense at the lower portion of the 
back , she will be highly deceitful and also have long life, beauty 
and wealth . One clockwise whorl at the back , denotes that she will 
be adulterous, while a counter - clockwise one that she will rule cver 
the world . Many whorls clockwise on the back, indicate that she 
will be a sinner and counter -clockwise ones a barren woman . 


y the left side indicates that she 

39 
If the back appears as two separate portions she will be chaste , 
but will have unnecessary and unavoidable ill- fame; and if, single, 
à chaste woman . If the vertebra is long like a stick , she will be 
separated from her husband and if zigzag ( bent back ) she will have 
great sorrow and also commit adultery . 

SIDES . 
will be an adulteress and that she will also wander , but not have 
much of sexual satisfaction . A clockwise whorl on the right side 
indicates that she will be a chaste woman . Two or more clockwise 
ones indicate poverty and if reverse adultery. 

ARM - PITS. 
A plump and elevated arm - pit with thin hairs is considered good . 
An elevated one indicates that she will have wealth , while 3 
depressed one , poverty . If it emits the smell of tender coconut 
water , she will have good dresses ; of a lotus flower , good food and 
enjoyment; of the urine of elephant, strong desires and also that 
she will be a songstress. If it has the smell of putrified matter she 
will be strong in sexual enjoyment; and of slaked lime , poverty. 
If it does not emit any smell , she will rule over the world and have 
moderate sexual enjoyment. If the hair is red , she will have 
poverty ; if black , wealth ; and if stout, strength . It is considered 
bad if the arm - pit is depressed or has red hairs or visible veins and 
also profuse sweat . 

SHOULDER . 
The shoulders should be plump , beautiful , equal to one another , 
neither broad nor short, and shaped like a soft bamboo . These are 
considered good. Hairs or veins visible thereon indicate that she 
will become a widow . If the shoulders are too broad she will have 
vast riches, chastity and good conduct ; if high , long life ; if low , dis 
tress . Thick ones indicate wealth and thin ones , great sorrow . 
Hairs on the right shoulder indicate adultery and a counter - clock 
wise whorl on the left shoulder , that she will rule over the world . 

The joints should be fleshy without prominent depression. 


ARM . 


It is considered very auspicious if the arm descends below the 
knee and she will have many riches. If it reaches the knce-cap she 


40 


will have chastity . If it stops one finger -breadth above the knee , 
she will have good food . If the distance to the tip of the arm above 
the knee is two fingers breadth , she will be an adultèress ; if three , 
she will have beauty ; four, no sexual enjoyment and five, long life . 
More than that indicates mental pain and suffering. Shorter the 
length of the arm , greater will be the guile of the person , 

If the arm is thick , she will have many riches and affection on 
her mate ; as also debauchery and miserliness. 


FOREARM . 
The hand should not have too much of down and long veins 
visible. Such a hand is considered good . If too much of hair or 
long veins appear, she will suffer great hardships. 


BACK OF THE PALM . 


The back of the palm should be soft , round and elevated , fleshy 
with the bones and veins concealed and without long hairs . Such 
a woman will have beauty , honour ( greatness) and wealth . If the 
veins are visible she will have poverty ; and if hirsute , she will kill 
her husband . 


If there is a mole , either a freckle , or a hairy mole or a bulbous 
mole or a congenital one , on the back of the left palm , she will have 
great riches ; but will suffer poverty in the declining years. [ If 
the above is on the shoulder or in places not ordinarily visible , she 
will have life- long beauty and wealth . ] 


PALM . 
The palm should be soft and tender like the belly of a hare or 
the tender leaves of a mango plant, having the red colour of the 
inner folds of a lotus flower, with the fingers proportionately formed 
and having no intervening space . A broad one indicates that her 
wealth will diminish and if veins are visible in the palm she will 
have to make her living by begging . 

Lines in the palm . -The lines in the palm should not be. pro 
minent , but dim , long and red in colour; and they should not also 
be crowded in the centre of the palm . Many long lines or short 
ones indicate widowhood . A fish - like sign in the palm is considered 
good. That of a lotuş indicates that she will be the queen of a 


41 


king and have children . If she has the sign of a svastika in the 
palm she will be chaste . The sign of a nandyāvarta indicates that 
she will be the queen of a king while that of a weighing scale indi 
cates that she will be a merchant s wife . Yoke and discus denote 
that she will be the wife of an agriculturist and have good conduct . 
The signs of conch , tortoise , or umbrella indicate that she will 
become the mother of heavenly persons and enjoy unbounded pros . 
perity. Those of elephant , hore , bow , thunderbolt (vajìra ), bull , 
flying whisk (chauri), elephant - goad ( ankusa ) , flag or discus indi 
cate that she will be queen and enjoy wealth , while those of a spear 
( vēl ), mace , trident, sword and the like indicate that she will be 
benevolent making gifts always. Similarly the signs of poti 
(kumbha), garland, ear rings " (kundala ), peacock , crown , lotus 
creeper , kettle - drum ( damaruka ) and the like are good ones indicat 
ing that she will be a queen and possess good conduct . Those of 
å snake , camel , frog, wolf, vulture, donkey , cat , jackal and similar 
ones are bad and indicate that she will have to endure great 
hardships . 

A sign in the shape of a brick on the thumb , indicates that her 
husband will die . 


FINGER . 


The fingers should be proporationately thin , long and tapering , 
shaped like a fish or the pod of the green - gram bean , without 
intervening space. If the finger is thin and long she will have 
beauty ; if thick and long , great strength ; if thin and short she 
will have suffering and if thick and short , she should do hard work 
or labour . If the finger is crooked , bent , hard or with hairs and 
veins visible , it will bring misery . It is bad if the fingers are not 
set close and have intervening space. 

The thumb should be shaped like the bud of a lotus flower . 


FINGER - NAIL . 


The finger - nail should be long , convex in shape , bright and 
red like coral . A woman having such nails will possess riches 
and prosperity . If it is pale and convex she will have distress ; 
if black and convex ill - health . The nail should not be broad and 
flat. If it is flat and red in colour it indicates suffering ; if the 
same is white she will not live with her husband and if black she 


42 


will become a widow . Brown or pale nails , without any polish 
and depressed ones indicate suffering . If it is white , i.e. , pale 
having dots , she will embrace many . The hard nail indicates that 
she will take a long time to reach orgasm and a soft one the reverse . 


LINES AND JOINTS OF FINGERS . 


The lines on the three joints of the fingers and the whorl on 
the top portion are considered as indicating the nature and charac 
teristics of the persons. Detailed predictions have been made by 
the ancients but only portions of the same are available and even 
in the available. portion it is very likely that some of the values 
have become mixed up . 


Thumb . - A single line in the top joint indicates that she will 
have meagre enjoyment, while many lines there indicate that she 
will be strong in sexual enjoyment, but will have distress . A clock 
wise whorl on the top joint of the thumb indicates that she will 
have wealth , while a counter - clockwise one , long life ; and a fold 
adultery . 

[ Particulars of the first two joints of the thumb are not a rail 
able . ] 

Index finger .- In the first joint , a single line indicates chastity 
and many lines there, adultery. 

In the second joint , a single line denotes that she will desire 
mentally to commit adultery and many lines , debauchery in words : 

In the third joint a single line denotes slight adultery which 
will be screened and many lines show that she will be highly 
adulterous which will not be screened . 


A clockwise whorl on the top portion indicates devotion to God , 
while a counter - clockwise one , that she will attain fame . If it is 
fold she will have to incur wasteful expenses . 


Middle finger . In the first joint , a single line indicates that 
she will have much of bitterness and mental dissatisfaction , while 
many lines there denote ill -health . 


In the second joint, a single line shows that she will have a 
long life , while many lines there show the opposite, 1.p. , a short 


life, 


43 


In the top joint , a single line indicates that she will enjoy 
comfortable food and many lines there show that she will have no 
good eating 

A clockwise whorl on the top portion shows her to be a good 
woman , while a counter - clockwise one shows her to be an irate 
woman . If there is a fold she will be affectionate. 

Ring - finger . - If there is a single line in the first joint , she 
will wear ornaments and if many lines are there she will have 
fame . 


In the middle joint , if there is a single line she will commit 
adultery with many persons in dream but not in the wake , while 
many lines indicate that she will have riches . 

A single line in the top joint denotes that she will have to 
work hard and many lines there inciate comfort . 

A clockwise whorl in the top portion indicates her long life ; 
a counter- clockwise one that she is a haughty woman ; and a fold 
there her barrenness. 

[ Details for the little finger are not available in the extant 
manuscripts . ] 

NECK . 
The neck should be properly formed and shaped like the stalk of 
a young areca - palm , without hair or visible vein . Such a woman 
will have great beauty , long life , and good enjoyment to satiate 
her desires ; she will wear many ornaments and enjoy wedded life 
for long. When the neck is moderately long ( four finger 
breadths) she will have full and lasting riches ; if too long or thin , 
great distress and debauchery ; if short and thick , she will be very 
poor and also a bad or low woman . Hairs on the neck indicates 
poverty and visible veins ill - health . A thick neck indicates 
widowhood. It is also considered bad if thick hairs or veins are 
seen at the smalls of the sides and if the neck is crooked or dried 
up or emaciated very much . Such women will not have pros 
perity. 


LINES ON THE NECK . 


It is considered good to have three lines or folds in the rieck 
like those of a conch with a right twist beautifully formed and 
two finger -breadths in length . Such a woman will be chaste 


44 


with good conduct and rule over the world . Four lines indicate 
she will live for hundred years and five lines distress . A woman 
having only two lines will suffer hardships and if only a single line 
she will be barren . She will become a widow if no line is seen . 

If there is a mole or congenital scar in the middle of the third 
line , she will have beauty , wealth , long life and also adultery. 

If the line is formed in such a way that one - fourth of it is on 
the left, she will be disliked by her husband and if in the other 
way , i.e. , one - fourth is on the right, she will become a widow . 
If it is in the middle of the nape , she will rule over the world , 
but have no sexual enjoyment. If there is a line round the neck , 
those who embrace her will die . Small sundry lines in the neck 
indicate that she will voluntarily get ashamed and commit suicide 
taking poison . Blood - shot line indicates long wedded life . If 
the lines are joined lengthwise in the middle, she will be barren . 


Two counter - clockwise whorls on the neck indicate that she 
will have many children and if they are clockwise , both husband 
and wife will be separated and live in different lands . Three 
clockwise ones indicate that she will be a debauchee . 


FACE . 


The face should be bright, beautiful and round like a full 
moon , emitting the mild smell of a lotus flower. Such a face is 
considered the best , and a woman having that will enjoy royal 
pleasures, with many riches and progeny. If it appears like the 
sun ( sūryamandala ) she will have great prosperity, long life, good 
conduct and many children . It should be small and proportionate 
when it is considered highly beneficial bestowing chastity, intelli 
gence and wealth . If the face is like that of a lion , she will have 
hardships and 

and sorrow ; while if it is flat, she will be a sinner 
enduring poverty and it is considered inauspicious to look at auch 
a person . 


Two counter - clockwise whorls in the face indicate long life of 
hundred years and wealth , while three such whorls indicate that 
she will always be surrounded by many women . If there is one 
clockwise whorl, her mother will die and she will survive while 
three such indicate that her father will die and she will live for 
hundred years. 


45 


CHEEK , 
Cheeks should be fleshy , plump and polished like a mirror with 
out veins or down percepticle . Such a woman will always have 
prosperity. It is considered bad if they are too long , lean , ema 
ciated or depressed or covered with hairs and veins . While 
smiling if a dimple is produced in the cheek without bearing the 
teeth or contracting the eyes , she will have prosperity . It is 
considered faulty otherwise . 

Similarly it is good if she sneezes softly and slowly twice or thrice 
in succession , - Otherwise it is bad . 


MOUTH . 
The mouth should be small and red . If it is flat , she will be 
wicked . It is not good if the mouth appears black in colour . 


LIPS . 
The lips should be red , small and uniform . This indicates that 
she belongs to the superior class of women and will have wealth and 
good conduct . 


If the lower lip is plump like a full-grown coral with a thin line 
in the middle , she will be the queen of a ruling monarch . A woman 
having a thick lip or a thin one like a chord or with a line making it 
appear as double will lose her wealth . A thick and black lip indi 
cates widowhood and suffering while a hanging one indicates lascivi . 
ousness and poverty, 

The upper lip should be slightly raised in the middle and it indi 
cates beauty . If it is broad , dry or with long hairs, she will have 
to endure great distress and suffering. 


Thick lips indicate that she will undergo great suffering and also 
ocmmit adultery , while deficient ones point that she will be always 
bent on lascivious matters and will also be deceitful . 


TONGUE . 


A woman having a soft and red tongue will have good enjoy 
ment and many bhõgas . If the tongue is white in colour, she will 
die in water and if black , she will have great anger and he teinpes 
tuous . Unduly thick tongue indicates that she will have to live by 
begging and a broad one her quarrelsome tendency. Along or 


voice of a swan , parrot , or cuckoo and the lisping of a child , 

46 
high tongue denotes that she will speak low of anything and 
everything. If the tongue is split into two at the tip like that of 
a snake, she will suffer great hardships and sorrow . 

UYULA . 
It is good if the uvula is red and soft like flesh . Long , high or 
erect ones and those of a brown colour indicate that she will to 
foreign places . If it is hard she will become the wife of a thief and 
if white, a widow . If it is black she will become separated froin 
her husband and spffer hardships. 

TEETH , 
The teeth , thirty- two in number , should be close - set and arranged 
in line like a string of pearls, white , polished and brilliant. Such 
a woman is considered the best and she will enjoy royal pleasures, 
bearing exemplary character and conduct . It is considered bad if 
the teeth are too big , broad or protruding ; brown , green or black in 
colour ; not in a line , some of them entwining ; ride on one another 
and have intervening space . Such persons will have distress, sor 
row and poverty . If the teeth in the upper row are big, her mother 
will die . If they are entwining her husband will die and if there 
is intervening space or gaps in the row she will have connection 
with many males . If both the rows are very small or very big 
she will be very wicked and a sinner always having lascivious 
thoughts. 

VOICE , 
A woman s voice should be sweet, gentle and pleasing like the 


If it resembles the rumble of clouds or the thunder it is not good. 
A voice resemling that of a crow , donkey and the like is considered 
very bad . A low tone indicates that she will have poverty and 
do manual labour anu will be a sinner . 


NOSE . 


The nose should have the shape of a sesame flower and be 
long , not hanging low , taper upwards, with the nostrils small 
and symmetrical on both the sides, and having the nose - bone 
slightly protruding. She a woman will be resplendent like the 
Goddess of Prosperity. If it is depressed , low , bent , too big or 


47, 


prominent, with a crooked or ,bent tip , or a thick and broad tip , or 
having deep -led or black colour , she will become a widow. If it is 
folded or flat she will become a servant . A worn - out and very small 
nose indicates the Goddess of Misfortune . A flat nose , one with a 
broad tip , and one with both the nostrils closely set indicate that she 
will be very wicked , guile and vicious . 


EYE . 


The eye is compared variously to the purple Indian water- lily 
( kuvalai) flower or lotus petal , the tender mango and spear ( vēl ). 
The eye should be elongated , equal to one another and placed on 
the same level, with the pupil black , the portion round it white 
having red streaks and the corners red . An elevated eye is con 
sidered bad and it will end her life . A round one indicates that she 
will have connection with 

many inales. Very small and 
round eyes indicate widowhood . Sunken ones denote that she 
will become a menial servant and suffer - squint eyes are not 
good . Looking with one eye closing the other or with side glances 
indicates that she will desert her husband and be an adulteress . 
If her look is slanting to the left she will become a servant and 
if to theright she will be barren . Lean and narrow eyes , blinking 
as well as goggle eyes and eyes widely apart are considered not 
good . Women having wet eyes on account of hair growth inside 
and women whose eyes are like those of a tiger should be avoided. 
It is better to discard & woman having the eye like that of an 
elephant . 


If the eye has the colour of honey she will have prosperity and 
fame. If it has the colour of a dove she will not have good chara 
cter . If it is deep red she will be death to her husband . It is also 
not good if the eye is. brown or not bright. An eye resembling 
that of a cow indicates that she will be lascivious . Similarly if the 
eye resembles that of a goat, buffalo , cat and the like it is also not 
good . Such women will not shine. 


EYELASH . 


The eyelash with hairs thin , closely - set, not too short , beautiful 
and black indicates prosperity to the person . It is not good ir 
the hairs are thick , brown in colour or with gaps . 


48 


EYEBROW . 


The eyebrows should be curved like a bow , symmetrical to onië 
another , black , radiant like a creeper and not joined in the middle . 
It is considered bad if the two brows join together and if the hairs 
are thick , long , brown in colour or with gaps ; great distress will 
befall such persons . It is better to avoid women having brows 
highly hirsute or without hairs. 


EAR . 


The ear having a spiral inside is considered good . Such a 
woman will have prosperous children . If the ear is not promi 
nent as if non - existant , high , or pointing upwards , hairy or with 
visible veins , she will have misfortune. 


FOREHEAD . 


The forehead should be three finger - breadths in width , without 
small hairs or visible veins and shaped like a crescent. A woman 
having such a forehead will have wealth . The sign of a suvastika 
there indicates that she will be a queen . If there are hairs and 

visible veins she will have connection with many persons . A whorl 
in the forehead between the brows indicates that she will be queen 
to a ruling monarch . 


HEAD , 


The head should be round and elevated . This is considered 
good . If it is too big she will become a widow . If long she will 
have desire for everyone . If it is without beauty she will have 
to beg so as to be despised by everybody. A counter - clockwise 
whorl in the middle of the head indicates that she will have vast 
riches, but will be a sinner . 


HAIR ON THE HEAD , 


The hair on the head should be black, long , soft, dense , straight 
and thin with the end unsplit . This is considered best . It is 
also good if it has the colour of a bee. If the hair is thick , i.e. , 
stout , not soft , not uniformly grown , has split -end and gaps and 
is of brown or red colour , she will have to endure great distress . 
If the hair is too short she should be avoided . 


If the hair is of thirty. finger -breadths (angulas) long her 
husband will help many persons. 


49 


The partition of the hair at the top of the forehead should be 
well - formed . Such a woman will prosper . 


If the hair emits the smell of flesh and blood she will have 
distress and suffering. If it emits sweet smell like those of flowers 
she will have prosperity and enjoyment . 


BODY -ODOUR . 


If the body emits the smell of jasmine , kõrgu ( common caung) 
or lotus flower she will become queen . If the smell resembles 
margosa or aloe and is pungent like that of sweat or saline , she 
should be avoided as the Goddess of Prosperity will leave her. It is 
considered good if the body - odour resembles the smell of camphor , 
eagle - wood ( agaru ) , musk , civet , coconut blossom , mahua flower , 
lemon , fragrant screw pine and the like , the Goddess of Prosperity 
will reside with her . 


MOLE , DOT OR WHORL IN DIFFERENT PARTS OF THE BODY . 
Congenital scar , small beauty dots or red mole on the left side 
of a woman will indicate that her wealth will increase and she will 
prosper . " A scar or beauty -freckle on the right breast indicates that 
she will give birth to one son who will become famous and for 
beautiful daughters . Only a queen will have a red mole inside the 
nostril at the tip of the nose . A black one there indicates that she 
will suffer and become a widow ; otherwise she will wrong her 
husband and commit debauchery so as to be slandered by others . 
A mole on the left hand , neck , both the ears or the clieek indicates 
that she will have good progeny . If small scars or dots like the 
sesame seed or mosquito appear above the instep up to the wavel 
it indicates extreme poverty and suffering. A trident line on the 
forehead indicates that she will live like the Goddess of Prosperity 
with thousand women serving her . 

A clockwise whorl on the hand , chest and navel as also on the 
right side of the back is considered good . Two such on the rear 
portion indicate long life and progeny. A clockwise one on the 
lower portion of the pudenda indicates that she will become queen , 
while a circular one there shows that she will have long life and 
progeny . One big whorl extending from the waist ( Kati - tata ) to 
the pudenda indicates that her husband and children will die . 
A long one from the waist ( kați - tata ) to the belly indicates that her 


60 


husband will die , while two such there show that she will lose her 
chastity and be an object of ridicule for others . A whorl in the 
eye indicates widowhood or loss of chastity while one on the nose 
that she will be a chaste woman . A clockwise one on the ear or 
on the partition of hair indicates that she will be the death of her 
husband while one or two such at the top of the head widowhood . 
It is better to discard a woman with a clockwise whorl on the fore 
head . One whorl , both clockwise and counter -clockwise, in the 
neck indicates that she will lose her husband in one year . 

While sleeping , if a woman grinds her teeth , she is to be dis 
carded even if she possesses all the other good signs . Similarly a 
woman with a whorl at the waist is to be discarded even if she has 
all the good signs enumerated , as she will be a foreigner to 
chastity . 

GENERAL . 
The following women should be avoided ; one who very often 
laughs , or loses and ties her chignon , or changes her dress ; one who 
walks haughtily , or speaks harsh words or gets anger quickly ; and 
one having a big navel. 

So also a woman with short arm or small fingers or joining 
eyebrows and two whorls or big ears should be avoided ; otherwise 
the man s wealth will vanish and he will get disease . 

Similarly a woman having hirsute legs , speedy and resounding 
gait, thick neck , freckle with a clockwise twist or night-blindness , 
or whose body emits the stench of fish should be avoided as the 
person who embraces her daily will lose his life. 

A woman having a long nose ," screwed up face , contracted or 
raised abdomen , red hair , mouth or tongue in black colour or split 
nails should also has to be avoided and discarded as she will reduce 
to dust whichever place she goes to . 

So also should be avoided a woman whose sole of the foot does 
not rest fully on the ground having an arch in the middle , as poverty, 
will be following her . 

A woman whose sole of the foot is soft like cotton or whose . 
body emits the smell of lotus is considered good and the whole 
world will bow to her . 


முந்து மூன் றகன்று மூன்று குறுகிமூன் றாழ்ந் திருக்கும் 

க 

காப்பு . 

( கலி விருத்தம் . ) 
கணபதி என்றிடக் கலங்கும் வல்வினை 
கணபதி என்றிடக் காலனும் கைதொழக் 
கணபதி என்றிடக் கரும மாதலால் 
கணபதி யல்லதோர் கருமம் இல்லையே . 

( க ) 
( வெண்பா ) 
இரவி தனைவணங்கி எப்போதும் ஈசன் 
திருவடியே சென்னியின்மேற் சேர்த்து - மருவினிய 
சாமுத் திரிகந் தமிழால் விரித்துரைப்பம் 
நாமுத் திரையால் நயந்து . 

( உ ) 
புருஷ லட்சணம் . 

(ஆடவர் இலக்கணம் . ) 
[பின்வரும் நான்கு பாடல்களும் சில பிரதிகளில் காணப்பெறவில்லை : 
ஆயினும் உரைநடையில் அமைந்துள்ள சாமுத்திரிகா லட்சண நூலைக் 
கவனிக்கும்போது இந்தப் பாடல்கள் ஆரம்பத்திலேயே இருக்க 
வேண்டும் என்பது விளங்கும் . ) 

(அறுசீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் . ) 
ஐந்து நீண் டைந்து நேர்ந்தா றிடம் உயர்ந் தேழ்சி வந்து 


அந்தமில் குணங்கள் முப்பா னிரண்டொடும் அமைந்த மாந்தர் 

இந்திரர் திருவி னோங்கி இனிது வீற்றிருப்பர் மாதோ . 
( என்பது ) எல்லாப் புருஷருக்கும் முப்பத்திரண்டு லட்சணம் பொருந்தி 
யிருக்கவேண்டும் . அஞ்சு இடம் நீண்டிருக்க வேண்டும் . அஞ்சு இடம் 
மிருதுவாக இருக்கவேண்டும் . ஆறு இடம் உயர்ந்திருக்க வேண்டும் . 
எழு இடம் சிவந்திருக்க வேண்டும் . மூன்று இடம் விசாலமாயிருக்க 
வேண்டும் . மூன்று இடம் குறுகி இருக்கவேண்டும் . மூன்று இடம் 
அழுந்தியிருக்கவேண்டும் . இப்படிப் பிரதானமான முப்பத்திரண்டு லட்சண 
முள்ளவன் பூலோகம் எல்லாம் ஒரு குடையின் கீழே ஆளுவான் (என்ற 
வாறு . ) 


1 


2 


( பாடபேதம் ) ஏழு சேந்து . 

3 அமர்ந்த , இருந்த . 


முன்றாழ்ந்திருக்கும் . 
இருப்பார் என்றே . 


2 


சாமுத்திரிகா லட்சணம் 


நீண்டிடும் ஐந்து கண்கை கதுப்புநீண் முழந்தாள் மூக்கும் 
ஆண்டுநேர்ந் திருக்கும் ஐந்து . மயிர்விரல் உகிர்தோல் வெண்பல் 
ஈண்டுயர் ஆறு நெற்றி தோள்வயி றிருகை மூலம் 

பூண்துயில் கொள்ளு மார்பம் பொற்புடைப் புறங்கை ஆமால் . 
[நீண்டிருக்க வேண்டிய ஐந்து இடம் : கண் , கை , கதுப்பு , முழங்கால் , 
மூக்கு . மிருதுவாக இருக்கவேண்டிய ஐந்து இடம் : மயிர், விரல் , நகம் , 
தோல் , பல் , உயர்ந்திருக்கவேண்டிய ஆறு இடம் : நெற்றி , தோள் , 
வயிறு , அக்குள் , மார்பு , புறங்கை ஆகியவை . ) 

எழ் இடம் சிவத்தல் அங்கை இணையடி கடைக்கண் அண்ணம் 
கீழிதழ் தாழ்நாக் காகுங் கிளர்த்திய வதனம் மூன்று 
தாழ்மருங் கொக்கல் நெற்றி குறுகுமூன்றிடங்கள் சாற்றில் 

சூழ்புலன் கனமுழந்தாள் கீழதாண் குறியும் சொல்லும் . 
[ சிவக்க வேண்டிய ஏழு இடம் : உள்ளங்கை , உள்ளங்கால் , கடைக்கண் , 
அண்ணம் , அதரம் , உள்நாக்கு , வாய் . விசாலமான மூன்று இடம் : மார்பு , 
இடுப்பு , நெற்றி . குறுகிய மூன்று இடம் : கழுத்து , முழங்காலின்கீழ் , 
ஆண்குறி ஆகியவை .] 

மூன்றிடம் ஆழ்தல் உந்தி மொழியுடன் மூட்டும் இன்ன 
ஆன்றவச் சிறுவன் தன்பால் அமர்ந்தன வன்றி யேயுந் 
தோன்றநாண் மேன்மை யாகத் தோன்றலா லங்கை வண்மை 

என்று இயல் பாத லால்மற் றியானிரை யாகு மென்றே . 
( தாழ்ந்திருக்க வேண்டிய மூன்று இடம் : தொப்புள் , சந்து , மொழி 
ஆகியவை . இவை பொருந்தியவன் மேன்மையாக வாழ்வன் . ) ( சு ) 


( வெண்பா ) 
நெற்றிவரை ஐந்தாகில் நூறாகும் நான்காகில் 
பெற்றவய தெண்பதெனப் பேசுங்கால் - உற்ற 
தொருமூன்றுக் கறுபதாம் ஓரிரண்டு நாற்பதாம் 

திருஒன்றுக் கிருபதெனச் செப்பு . 
( எ - து ) நெற்றி வரை ஐந்தானால் வயது நூறு ; நாலு வரையானால் 
வயது எண்பது ; மூன்று வரையானால் வயது அறுபது ; - இரண்டு வரையா 
னால் வயது நாற்பது ; ஒரு வரையானால் வயது இருபது ( எ - று . ) ( எ ) 


( அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் . ) 
அஷ்டமி மதியம் போலும் அழகுறு நெற்றி யாகில் 
பட்டமும் கட்டு மென்று பாங்கினால் நரம்பொன் றாகில் 
விட்டில நடுவு தானே விளங்கிடில் வேந்தர் தம்மோ 

டொட்டிய சேனைக் கெல்லாம் ஒருவனே ஆள்வா னென்றே . 
( எ - து ) நெற்றியானது எட்டாம் நாள் சந்திரன் போன்று முகம் 
மகிழ்ச்சியுண்டாய் நெற்றியின் நடுவே கயிறு போலே ஒரு நரம்புண்டாகில் 
பட்டாபிஷேகமுள்ளவன் ஆவான் ( எ-று . ) 

( அ ) 


சாமுத்திரிகா லட்சணம் 
( எ - து ) கண்டத் தொனியானது மேகத்தின் குமுறுதல் போலவும் ,, 
ஆனையின் சத்தம் போலவும் , அரிமுழக்கம் (சிங்கத்தின் கர்ஜனை ] போலவும் , 
கின்னரி வீணைத்தொனி போலவும் இருந்தால் ஐசுவரியமும் , வீரகங்கணமும் 
உடையவனாம் ; சேனாபதியாவான் ( எ -று . ) 

( W. ) 


கழுத்துறு வரைகள் நாலு காணவே பிடரி தன்னில் 
அழுத்தமாய்த் தோன்று மாகில் அறுநிதி யாகு மென்னில் 
கழுத்தின்கீழ் முதுகு மீது கலந்துற நிற்கு மாகில் 

- 
வழுத்துறு செல்வ முண்டு வயதொரு நூறு முண்டே . 
( எ - து ) கழுத்தைச்சுற்றி வரை நாலு பிடரியில் தெரிவதாக இருந்தால் 
தரித்திர முடையவனாவன் . அந்த நாலு வரை முதுகின் மேலிருந்தால் வெகு 
செல்வத்தையுடையவனாய்ச் சகல கல்வி , புராண சாத்திரங்களும் வல்லவ 
னாய் வயது நூறும் உண்டாயிருப்பான் ( எ - று . ) 

( யச ) 


கொக்கென மிடற்றி னோடுங் கோழிமுட் செவியில் தோன்ற 
மிக்கதோர் வயது மில்லை மிடற்றினில் மயிருந் தோன்றில் 
தக்கதோர் ஆயு சில்லை தாள்விரல் அங்கை தன்னில் 

சிக்கென வுடைய னாகில் செல்வமுண் டாகு மன்றே . 
( எ - து ) கழுத்தானது நீண்டு மிடறு தெரிய அழ்கியதாயிருந்தால் 
அறிவுண்டு . அழகில்லாமல் நீண்டிருந்தால் ஆயுசு இல்லை . மிடற்றில் மயிர் 
தோன்றில் ஆயுசு இல்லை . முன்சொன்ன கோழி முள்போல் செவியாகில் 
ஆயுசு இல்லை . . கால்விரல் , கைவிரல் நெருங்கியிருந்தால் தனம் உடையவ 
னாவான் ( எ - று . ) 


( கலி விருத்தம் .) 


தோளொடு நடுவிரல் தொட்டி கட்டித்து 
நீளம் தாக்கியே நெற்றி யுற்றிடில் 
காளைதன் உகிரொடுங் கண்ணுஞ் செய்யவாய் 

கோளறுஞ்சதாயுவாய்க் குலாவும் செல்வமே . 
( எ - து ) யாவனொருவனுக்குக் கயிற்றைத் தோளில் நிறுத்திக் கையில் 
நடுவிரல் அளவும் அளந்து அந்தக் கயிற்றை இரட்டித்துக் கால் பெருவிரலில் 
நிறுத்தில் , நெற்றியில் நின்றிடில் வயது நூறு உண்டாம் , ஐசுவரியம் 
உண்டாம் என்பது . கண்ணும் செவ்வரிபோன்று அதரமும் வாயும் 
சிவந்து தோன்றினால் வெகு செல்வத்தை உடையவனாவான் ( எ - று . ) ( யகா) 

மன்னிய புருவமேல் மருவில் ஆயுசும் 
பன்னிய எண்பதாம் பகரும் செல்வமும் 
அன்னது வாயுறில் அறுபத் தஞ்செனச் 

சொன்னவிச் செல்வமும் சுருக்கம் என்பரே . 
( பா - ம் . ) வயதுமே நூறுங் காணே . 

2 கடைக்கண் செவ்விதாய் . 
3 நெற்றியின் மேலே . 


வறுமையுடையவன் . 

3 
புருஷ லட்சணம் - 
தாமரை யுடைய கண்ணான் தனமிக உடைய னாகும் 
தேமறு உடைய கண்ணான் திருவினை யுடைய னாகும் 
பூமது உடைய கண்ணான் பொருந்துறை புலவ னாகும் . 

காமரு கழுநீர்க் கண்ணான் கலியுக ராம னாமே . 
( எ - து ) கண்ணானது தாமரைக் 

தாமரைக் கமலம் போன்றிருந்தால் வெகு 
திரவிய முண்டானவன் . கண்களுக்குள்ளே தேன் நிறமாய் மறு உண்டா 
இல் மகாலட்சுமி குடிகொண்டிருப்பாள் . கண்ணானது வெண்மை பிறந் 
திருந்தால் நூல் , கலை வல்லவனாவான் . கண்கள் செங்கழுநீர்ப் பூப்போன் 
றிருந்தால் அவன் இராமவதாரமென்று சொல்லப்படும் ( எ - று .) ( சு ) 

கவிதரு செவியு மானைக் கண்ணுமுண் டாகில் மண்மேல் 
தவனெனத் திருவுண் டாகும் தலைவரும் வணங்க வாழ்வர் 
மலைபிறை மார்பி லுண்டேல் அணங்கினுக் கனங்க னாவன் 

ரவிபிறை நாலு வெற்றி மண்ணின்மேல் திண்ணம் நன்மை . 
( எ - து) வானரத்தின் செவி போலவும் ஆனையின் கண்ணைப் போலவும் 
இருந்தால் மகாலட்சுமிகரம் உண்டாம் . மார்பிலே - சந்திர பிறையைப் 
போன்றிருந்தால் அவன் மன்னியனாவான் ; ஸ்திரீகளுக்கு மன்மதனாவன் . 
நாலு பிறையாயிருந்தால் வெற்றியுண்டாயிருப்பான் ( எ -று . ) 

- 
அதரந்தா மரையே யொக்கில் அருநிதி கோடி யுண்டாம் 
புகலிரு செங்கை யாகில் புகலிரு கோடி யாகும் 
நிகரிலா நேமி யாகில் நீள்புவிக் காச னாவன் 

மருவளர் குழலி னாளே மறைவழி யுரைத்த வாறே . 
( எ - து ) அதரமானது தாமரையிதழ் போன்றிருந்தால் கோடி திரவியம் 
உண்டாம் , கையானது செந்தாமரை போன்றிருந்தால் இரு கோடி தன 
முண்டாம் . கையில் 

சங்கு சக்கரம் போன்றிருந்தால் பூமிக்கு 
அரசனாவன் ( எ - று .) 

( யாக ) 
சிரிப்பினால் அழகு தோன்றா தாயிடிற் செல்வ மில்லை 
அருக்கிய நகையுந் தானே அழகதா யிருக்கு மென்னாய் 
முருக்கிதழ் அதரந் தன்னில் முத்துப்பல் லுடைய னென்னும் 

உரைதரத் திருவுண் டாகும் உயர்பெறும் செல்வ னாமே . 
( எ - து ) சிரிப்பினாலே அழகு தோன்றாமல் இருந்தால் செல்வமில்லை ; 

நகை 

அழகாயிருந்து பல்லும் முத்துக்கோவை 
போலிருந்தால் செல்வ முண்டாகி அதிக வாழ்வு உண்டாயிருப்பான் ( எ - று .) 

( உ ) 
காரியல் மேகம் போன்றும் கரியரி முழக்கம் போன்றும் 
சீரிய முரசு போன்றும் திகழ்குர லுடையா னாகில் 
பாரிய செல்வ மன்னும் பருமணிப் பெரிய தென்னும் 

ஆரியன் உரைத்த நூலின் நற்பொருள் உரைத்த வாறே . 
. ( பா - ம் . ) 1 உரைத்தாரைத் திருவுண்டாகும் . காரிருள் மேகம் போலும் . 
3 ஆரியம் . 

4 உரைத்தார் நந்தி . / 
S.Lakshanam - 14 


1 


2 


புருஷ லட்சணம் 


5 


( எ - து ) முன் அளந்த கயிறு புருவ மத்தியில் வந்தால் வயது எண்பது ;; 
செல்வமுண்டாம் . அந்தக் கயிறு வாயளவு வந்தால் வயது அறுபத்தஞ்சு, 
செல்வம் மட்டு , ( எ - று .) 


இதன் வேறு பாடம் 


மன்னிய நெற்றி தன்னில் வயதுதான் தொண்ணூ றென்றும் 
எண்ணிய புருவில் நின்றால் அவன்வயது ] எண்ப தாகும் 
மின்னிய மூக்கில் சேர்ந்தால் மெய்ப்புடன் எழுப தென்றார் 

சன்னமாய் அறுபத் தஞ்சு தாடையில் நிற்ப தாமே . 
நெற்றியளவு வந்தால் வயது தொண்ணூறு. புருவத்தில் நின்றால் 
வயது எண்பது . மூக்களவு ஆனால் எழுபது . தாடையில் நின்றால் வயது 
அறுபத்தைந்து . ) 

( யஎ ) 


அக்குறி கழுத்தைவந் தண்டு மாயிடில் 
துக்கிய ஆயுசு சொல்லில் ஐம்பதாம் 
மிக்கது நெஞ்சுறில் வறுமை மேலிடும் 

புக்கதோர் வயதெனப் புகல்வர் புத்தியால் 
( எ - து ) முன் அளந்த கயிறு கழுத்தைச் சேருமாகில் வயது 
ஐம்பது ; ஐசுவரியம் குறையும் . நெஞ்சில் கயிறு வந்தால் அவன் வய 
தில்லை ( எ - று . ) 


இதன் வேறு பாடம் 


அக்குறி கழுத்தை வந் தணையு மாயிடில் 
துக்கிய ஆயுசு சொல்லில் ஐம்பதாம் 
மிக்கவே நெஞ்சினில் விளங்க முப்பதாம் 

பக்கமாம் மார்பினில் பருவம் இருப்பதே . 
அந்தக் கயிறு கழுத்தை அடைந்தால் வயது ஐம்பது ; நெஞ்சில் நின்றால் 
வயது முப்பது ; மார்பு மட்டுமே வருமானால் வயது இருபது ஆகும் . ) ( அ ) 

( அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் .) 
மறுவது தோளி னுள்ளும் புயத்தினுந் தோன்றிற் பொல்லா 
செறிதரும் இடையி னுள்ளே சேர்ந்திடும் மறுநன் றாகும் 
குறியது விழியில் தோன்றில் கோலமாம் அரச னாகும் 

மறுவது வலத்தி னுண்டேல் மணிவண்ண னாகு மன்றே . 
( எ - து ) யாவன் ஒருவனுக்கு மறு தோளிலும் இடது பக்கத்திலும் 
உண்டானால் செல்வமில்லை . அரைக்குள் எல்லைப்புறத்திலும் வலது பக்கத் 
திலும் மறுவுண்டானால் ஐசுவரியமுண்டாம் . வலது விழியில் மறுவுண் 
டானால் மகாவிஷ்ணுவுக்குள்ள பதவியுண்டு ( எ -று . ) 

( கை ) 


( பா - ம் ) 1 சேர்ந்திடில் அவன் நன்றாகும் . 


2 கோலமாம் அமைச்சு நாடும் . 


கு 


வயிற்றின் மேல் ஒரு 

, 
6 

சாமுத்திரிகா லட்சணம் 

( வெண்பா . ) 
மார்போடு நெற்றி அகலில்தான் வாழ்வடுக்கும் 
பாருடைய வேந்தன் பணி மகனாம் - சீருடைய 
கொப்பூழும் மூக்குங் குரலும் பெரியனென 

எப்போதும் இன்பந் தரும் . 
( எ - து ) மார்பும் நெற்றியும் அகன்று விசாலமாயிருக்கில் ராசாக்கள் 
கூட வணங்கத்தக்க ஐசுவரியத்தை உடையவன் ஆவான் . தொப்புளும் 
மூக்குங் குரலும் பெரியன் என்னில் எப்போதும் சுகத்தை அனுபவிப்பன் ; 
ஆயுசுமுண்டு ( எ - று . ) 

( உய ) 
( அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் . ) 
ஒன்றுல காள நிற்கும் இரண்டுநல் லார்கள் இன்பம் 
நன்றுதான் மூன்று கல்விக் கிறைவனாம் நாலு நண்பால் 
ஒன்றிய மக்கள் செல்வம் உடையன்ஓர் ஐந்தும் கொள்ளச் 

சென்றுதான் வயிற்றி லென்று திருவினால் அரச னாமே . 
மக்கள் செல்வமுண்டாம் ; ராசபோக முண்டானவன் . இரண்டு வரையுண்டா 
கில் நல்ல ஸ்திரீ போகமும் செல்வமும் உண்டாம் . மூன்று வரையாகில் 
கல்வியுடையவனாவன் . நாலு வரை யுண்டாகில் மகா செல்வமுண்டாம் . 
அஞ்சு வரையாகில் அதிகாரபலன் (உடையவன் ( எ-று . ) 

(உயாக ) 
மன்னிய உதரந் தானும் மருவிய சுழியை யொத்துத் 
துன்னிய ரோமம் நாபி மேலுமேல் நோக்கி யேறில் 
அன்னவன் கைகள் தம்மில் அங்குலி சிவக்கு மாகில் 

துன்னிரை யிணைத்த தாகில் சொல்லரும் செல்வந் தானே . 
(எ - து) யாவனொருவன் வயிறும் தொப்புளும் ஒத்திருந்தால் நல்லது . 
நாபியில் ரோமமில்லாமல் நாபிக்கு மேல் மார்பில் ரோமம் மிகவு முண்டா 
மிகுதியாகிய செல்வத்தை உடையவனாவான் ( எ - று . ) 

( உயஉ ) 


. 


15 


வயிறுடன் சென்னி வாய்தான் கன்னமும் வற்றி னானும் 
மயிர்சிவந் துடம்பு கூனி வழிநடை கவிழ்ந்து போகில் 
குயிலென மொழிந்து பல்கால் கூப்பிடுங் குரலி னானுஞ் 

செயல்வினை கள்வ னாகும் செல்வத்தைத் தீண்டி லானே . 
( எ - து ) யாவன் ஒருவனுக்கு வயிறு , தலை பெரியதாகிவிடினும் ; கன்னம் , 
வாய் தசையில்லாமல் மிகவும் நரம்பாய் வற்றினும் ; மீசை , தாடி , தலைமயிர் 
சிவக்கினும் ; யாவன் ஒருவன் குனிந்து நடக்கினும் ; கவிழ்ந்து நடக்கினும் ; 
கீச்சுக்குரலாய்க் குரல் நெருங்கினும் ; பரையில்லாமல் பலகாலும் குரூரமாய்க் 
கூப்பிடுகிறவனும் பாபாத்துமா வென்று சொல்லப்படும் . 

ஒருகாலும் 
செல்வமில்லை (எ - று . ) 

( உய ) 


(பா -ம் . ) 1 சுழியும் ஒத்து . 


கை உகிர். 


3 செயல்விளை கள்வ னாகும் .. 


7 


புருஷ லட்சணம் 


1 


று . ) 


சுழியினில் மயிரொன் றாகில் தொல்லைமா வேந்த னாவன் 
வழிவர இரண்டு ரோமம் மண்டியே விரவு மாகில் 
எழுதரு கலைக ளெல்லாம் எதிரில்லா னாலு மைந்தும் 

கழுவினிற் பொருந்தத் தக்கக் கஷ்டமே விளைக்குந் தானே . 
( எ - து ) யாவன் ஒருவனுக்கு நாபியில் ஒரு ரோமம் தோன்றினால் 
ராசாவாவன் . இரண்டு ரோமம் தோன்றினால் சகலவித்தையிலும் வல்ல 
வனாய்ப் புலவன் ஆவன் . நாலு அஞ்சு , ரோமம் கூட்டமாயிருந்தால் வெகு 
துக்கத்தை அனுபவிப்பான் ; சோரஞ் செய்து கழுவிலேறி இறப்பான் ( எ - 

( உயச ) 
( வெண்பா ) 
உடம்பு தனில் மயிரொன் றேயாகக் கல்வி 
இடம்புடனே ரெண்டாகில் இன்பம் - மடங்கியதோர் 
நன்மயிர் மூன்றாகில் நன்னுதலாய் நாலுபால் 

தின்மையும் நல்குரவும் செப்பு . 
( எ - து ) உடம்பினில் மயிர்க்கால் பத்தி பத்தியாயிருக்கும் . அதற்கு லக்ஷ 
ணம் எது என்னில் : ஒரு பத்தியுண்டானால் கல்வி ; இரண்டு பத்தியுண்டானால் 
இன்பம் ; மூன்று பத்தியுண்டானால் துன்பம் ; நாலு பத்தி உண்டாகில் 
துக்கம் (வறுமை ] ( எ - று . ) 

( உயடு ) 
( கலி விருத்தம் . ) 
மன்னிய மணிக்கையிற் பிறந்த மால்வரை 
உன்னிய நடுவிரல் ஊன்று மாயிடில் 
பொன்னினைப் பிடித்திடும் பூமி தேடிடும் 

மன்னிய வித்தைகள் வல்ல னாகுமே . 
( எ - து ) மணிக்கட்டில் பிறந்த ரேகை நடுவிரலிலே சுமந்தால் திரவிய 
முண்டாம் ; அரசனாவன் ; கல்வியும் , ஞானமும் உண்டாவன் ( எ - று . ) ( உயாக ) 

வஞ்சமில் மணிக்கட்டில் எழுந்த மால்வரை 
மிஞ்சிய அணிவிரல் மீது தோன்றிடில் 
தஞ்சமா மிருநிதி தாங்க வாரிதி 

அஞ்சலி புவிதனக் கரச னாகுமே . 
( எ -து ) மணிக்கட்டில் பிறந்த ரேகை அணிவிரலிலே சுமந்தால் சங்க 
நிதி பதும நிதி அவனிடத்திலே வாசமாயிருக்கும் . சமுத்திரம் சூழ்ந்த 
பூமிக்கும் அரசனாவன் ( எ - று . ) 

( உயஎ ) 
வாய்ந்ததன் மணிக்கட்டில் பிறந்த மால்வரை 
சேர்ந்தநற் சிறுவிரல் சென்று சேர்ந்திடில் 
எந்துதன் னுருவொடு மிசைந்த மாநிதி 

வேந்தனாய்க் குடியது விளங்கு மென்பரே . 
( எ -து ) மணிக்கட்டில் பிறந்த ரேகை சிறுவிரலில் நின்றால் பூமிக்கு ராசா 
வாய்த் திரவிய முண்டாய் நல்ல ஸ்திரீகளுடனே அனுபவித்துக்கொண்டி 
ருப்பன் ( எ - று . ) 

( உயஅ ) 


( பா - ம் . ) 1 வேந்தன் ஆகும் . 


கயிறாய்ப் 
பெருவிரற்கீர் 
8 

சாமுத்திரிகா லட்சணம் 
தோன்று ரேகையுந் தூய மணிக்கட்டில் 
மூன்று ரேகையும் நிற்கில் முழுநெதி 
என்ற ஞான விரேகை நடுவிரல் 
ஊன்றி ல ... 

த்திடும் ஞானமே . 
( எ - து ) மணிக்கட்டில் ஒரு ரேகை பிறந்து உள்ளங்கையிலே நின்று நடு 
போய்ச் சுமந்து நின்றால் சங்க நிதி பதும நிதி அடைவனென்று சொல்வது . 
இரண்டு ரேகையானால் மகா ஐசுவரியமுண்டாம் ; அல்லது நானா கலைகளுக்கும் 
வல்லவனாய் ஞானத்தலைவனாவன் ( எ - று .) 

(உயக ) 
( வெண்பா. ) 
ஞான வரைபோய் நடுவிரலில் ஊன்றுமேல் 
ஞான மவருக்கே நன்றாகும் - ஞானம் 
தருமவ் வரை போய்த் தனிவிரலி லூன்றில் 

பெருகு மிருநிதியம் பின்பு . 
( எ - து ) ஞானவரை போய் நடுவிரலில் நின்றால் வெகு ஞானவான் 
ஆவன் . அவ் வரை பெருவிரல் மேலேறினால் ஞானமும் திரவியமும் 
உண்டு ( எ -று . ) 

( தூய ) 
( கலி விருத்தம் .) 
கையுள் ளேவரை நின்று சிவந்திடில் 
மெய்யுள் ளேபல போகம் விளைத்திடும் 
கையுள் ளேவரை கண்டு கறுத்திடில் 

மெய்யுள் ளேபல துக்கம் விளைக்குமே . 
( எ - து ) கையிலே இருக்கிற வரை சிவந்திருந்தால் சரீரத்திலே துன்ப 
மில்லாமல் சுகத்தைக் கொடுக்கும் . கை வரை கறுத்திருந்தால் சரீரத்திலே 
ரோகம் உண்டென்று சொல்வது ( எ - று .) 

( ங யாக ) 
பெருவிரற் கீழ்வரை யிணைத்த சங்கிலி 
உருவெனில் நாற்பதுக் கொன்று மில்லையாம் 
திருமணம் இரண்டுள தாகு மென்றுளே 

வருமக வாறுளர் அதற்குப் பின்னரே . 
தால் நாற்பது வயசுமட்டும் விவாக மில்லை . பிற்பாடு இரண்டு விவாகமுண்டு. 
பிள்ளைகள் ஆறு உண்டு ( எ - று .) 

( ங யஉ ) 
dela 

குரங்கின் கைகளே கூட்டும் பொருள்களை 
அரங்கு வான் புகை கையவன் பாவியான் 
கரங்கள் கோணிலும் கைப்பணி செய்திடும் 
- பரந்த கையவன் பற்றில னாகுமே . 


( பா - ம் . ) ! நடுவிரலிலூன்றிடல் . 


கனக்க கறுத்திடில் . 


புருஷ லட்சணம் 


( எ - து ) குரங்கின்கை என்பது விரல் நெருங்கிக் கை குழிந்திருப்பது . 
அவ்விதம் இருந்தால் திரவியமுண்டாவன் . கை புகை சூழ்ந்திருந்தால் 
பாவசீவனம் பண்ணுவான் ; கள்ளன் . கை குறுகியிருந்தாலும் கோணர் 
யிருந்தாலும் ஈனத்தொழில் செய்திருப்பான் . உள்ளங்கை கன்றியிருந்தால் 
செல்வமில்லை (எ -று . ) 

( ங யங ) 
( அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் .) 
மகாத னுருவம் போல் வாய்த்ததோர் தாரை யாயில் 
புகருடைச் சங்கு நாலு கோடியாம் பூமி மீது 
நிகரிலா நெதியை யாளும் நீள்முடி மன்ன னேயாம் 

தகரநற் குழலாய் நன்றாய்த் தரணிமேல் வாழ்வர் கண்டாய் . 
( எ - து ) கையில் மகரரேகை யிருந்தால் சத்திராதிபதியாவன் . புத்திர 
சம்பத்துண்டாம் . சங்கு , சக்கரம் இருந்தால் நாலுகோடி ராச்சியத்துக்கு 
அரசனாவான் ( எ - று . ) 

( ங யச ) 


அங்கையின் ரேகை செம்மை அளவதாய் நீளு மாகில் 
மங்கையர்க் கனங்க னாகும் மத்தியில் சிறுகும் வாழ்வு 
செங்கையில் கோணிற் றாகில் திண்ணிய தொழில்க ளாய 

"சங்கையிற் சுகமு மில்லை தரும்பொரு ளிழப்பான் தானே . 
( எ - து ) கையில் உள்ளே ரேகை செவ்வையாய் நீளுமாகில் ஸ்திரீ 
களுக்கு மன்மதனாவான் ; வெகுபோக பாக்கியமுள்ளவன் . கைக்குள் வரை 
கத்திரித்துக் கண்டிருந்தால் துன்பம் உண்டாவன் ; கை முறணித்து இருந் 
தால் சொப்பனத்திலும் செல்வமில்லை ( எ - று .) 

( ங யாரு ) 


( கலி விருத்தம் . ) 


கங்கை ஆனை கனங்கொடி குண்டலம் 
பொங்கு மாழி கவரி விமானமுந் 
தங்க ளாயுசு சார்துடி தோரணம் 

அங்கை யாகில் அரசனு மாகுமே . 
( எ - து ) கையில் கங்கை , ஆனை , கொடி , குண்டலம் , சமுத்திரம் , 
சாமரம் , விமாநம் , தமருகம் , தோரணம் , குடை இவை தோன்றினால் 
பட்டத்துக்குரிய அரசனாவான் ( எ - று .) 

( ந யசு ) 
சங்கு தாரை நெடுங்கொடி அங்குசம் 
பொங்கு நீர்கவரித்திரள் பொன்மழு 
திங்கள் ஆளி எறிதனு வெண்குடை 

அங்கை யான்அர சாள்வது முண்மையே . 
( எ - து ) சங்கு , தாரை , கொடி , அங்குசம் , சமுத்திரம் , கவரி , துடி , மழு , 
பிறை , குடை , இப்படிக்கொத்த ரேகையிருந்தால் அரசாளுவான் ( எ - று . ) 

( ங யாஎ ) 


1 


( பா - ம் ) 


தனபதி ஆவான் ; க்ஷத்திராதிபதி ஆவான் . 


ஒளதாகில் 



ic 

சாமுத்திரிகா லட்சணம் 
சங்கொடு சக்கரம் தண்டு தாமரை 
செங்கையில் வேல்மழு செல்வ மென்றிவை 
அங்கையி லிரண்டினும் அடியி ரண்டினும் 

தங்கிடின் அவனியில் தலைவன் ஆகுமே . 
( எ-து ) சங்கு , சக்கரம் , தாமரைப் பூ , வேல் , மழு , மீன் இவை 
கையிலும் காலிலும் இருந்தால் ஐம்பத்தாறு தேசத்துக்கும் அரசனாவான் 
( எ - று .) 

( ங 4 ) 
( எழுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் .) 
கொடியேறி யானை குடைசாம ரங்கள் 

கயலே குலாவு வரிவாள் 
வடிவேலர் கண்ணி வலநேமி யும்பர் 

- மலர்மாலை சங்கு முரசம் 
அடியான தோகை யுயர்தோ ரணங்க 

ளளிமொய்த் துலாவு கமலம் 
வடிவான கும்ப மகரங்கள் கையி 

முளதாகில் மன்ன னிவனே . 
( எ - து ) கொடி , யானை , படை , வெண்சாமரை , மீன் , வண்டு , வேல் , 
மாலை , சக்கரம் , சங்கு , பாரிசாதம் , முரசு , தாமரைப்பூ , தோரணம் , குடம் , 
மகரம் இவை முதலானதும் கையிலாவது காலிலாவது தாடை நாக்கு 
வாய்க்குள்ளாவது உண்டானாலும் மகாராசனாவன் ( எ - று . ) ( தூயக ) 

( அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் . ) 
மொழியுடை விரல்கள் தம்மில் 

முன்கையில் அங்கை தன்னில் 
எழுதிய லுண்டொன் றின்பம் 

இறையவ னாகு மென்னை 
வழிதரு முள்ளங் காலில் 

சுழியுண்டேல் மதிக்க வாழ்வார் 
குழிதரும் பிடரி தன்னில் 

சுழியது குற்ற மன்றே . 
( எ - து ) விரலிலும் உள்ளங்கையிலும் முழங்கையிலும் சுழியிருந்தால் 
பிடரியில் சுழியிருந்தால் வெகு குற்றம் ( எ - று . ) 

(ஙகய ) 
( கலி விருத்தம் . ) 
குறைய வாயின கொண்டு பெருத்தன 
பெரிய வாகி வெளுத்தநிறத்தன 
வரிய வாயிரை யின்றி யழிந்தனர் 

செறிவிரற் குறைந்த தெத்தனை குற்றமே . 
( எ - து ) வாயானது குறைந்தாலும் அறவும் பெருத்தாலும் வாய் 
வெளுத்திருந்தாலும் விரல் குறைந்திருந்தாலும் நகம் வெளுத்திருந் 
தாலும் குற்றம் எனப்படும் ( எ - று .) 

(உக்க ) 


வன் . 


11 


புருஷ லட்சணம் 


( வெண்பா.) 
சிறுவிரற் கீழ்வரை போய்ச் செவ்விதாய்ச் சுட்டிக் 
குறுகிலொரு நூறாண்டாய்க் கொள்க - மறுவிரல் 
நடுவிரற் கெண்பதவ் வணிவிரற் கைம்பதாம் 

சிறுவிரற் கிருபதெனச் செப்பு . 
( எ - து ) சிறுவிரல் கீழ்வரை பெருவிரல் கீழ்வரையிலே நின்றால் 
வயது நூறு ; செல்வமுண்டு. மறு விரலிலாவது நடுவிரலிலாவது நின்றால் 
வயது எண்பது ; அதற்கு அடுத்த அணி விரலில் நின்றால் 
ஐம்பது ; சிறு விரலில் நின்றால் வயது இருபது ( எ - று . ) 

( ந.கஉ ) 


வயது 


( அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் .) 
கைவிரல் ஐந்து தன்னைக் கருத்தினால் அளந்த நூலைச் 
செய்யவே முழங்கை தொட்டு நடுவிரல் அளவும் நீளில் 
செய்தவ முடைய னாகும் திருநிதி செல்வ முண்டாம் 

மைவரை ஒன்று தாழில் மன்னனுக் குரிய னாமே . 
( எ - து ) கயிற்றினாலே அஞ்சுவிரலும் அளந்து முழங்கையில் நிறுத்திப் 
பிடித்தால் நடுவிரலில் தீர்க்கமாய் நின்றால் தீர்க்காயுசு நூறு ; செல்வ 
முண்டு . அதற்கு ஒரு வரை தாழில் புத்திர சம்பத்து செல்வமுண்டு . மற்றும் 
அதற்கு ஒரு வரை தாழில் செல்வமில்லை . அதற்கு ஒரு வரை தாழில் 
சொப்பனத்திலும் செல்வமில்லை ( எ-று ) . 

நகங ) 
ஆங்கதோர் கோட்ட மின்றி யகன்று தண் டளவ தாகி 
வீங்கியே நரம்பு தோன்றில் வியந்ததோர் வறுமை எய்தும் 
தேங்கழல் பொட்டுப் போலே இருக்கினும் செல்வ முண்டாய்ப் 

பாங்குடை அரசர் தங்கள் பணிமக னாகு மன்றே . 
( எ - து ) லிங்கமானது அகன்று நீண்டு நரம்பு தோன்றியிருந்தால் 
செல்வமும் ஆயுசும் குறையும் . தென்னங்குரும்பை போலே சிறுகி இருந் 
தாலும் கூர்மை போன்றிருந்தாலும் வெகு செல்வம் . உத்தமம் ( எ - று . ) 

( ஙகச ) 


33 


( வெண்பா .) 
தடித்த லிங்கம் சங்கடமாய் நீளிற் 
கெடுக்குயிர் தன்னைக்கே பெய்தும் - தடித்துச் 
சிறுகி நரம்பெடுக்கிற் செண்பகமொட் டொப்பக் 

குறுகில்உல காளுமெனக் கூறு . 
( எ - து ) லிங்கமானது தடித்து நீளில் துக்கம் ; குறுகித் தடித்து நரம்பு 
தோன்றினால் பசியுடையவன் ; செண்பக மொக்குப் போலே லிங்கம் குறுகில் 
ராசனாவன் அல்லது செல்வமுடையவன் ( எ - று . ) 

( ஙகரு ) 


1 பின் இரண்டடியில் வெண்டளை பிறழ்ந்தது . 
( பா - ம் ) 2 மைவரை . 

3 செல்வமும் எய்தும் தானும் . 


4 ஐசுவரியமும் குறையும் . 
5 செண்பகமோடொப்பாய்க் . 


) 
12 

சாமுத்திரிகா லட்சணம் 
( அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் .) 
நேரிதாய் நீளு மாகில் பெண்பெறும் பெருக்கில் ஆணம் 
வேரிள வாசம் நாறில் மிகுநிதி யுடைய னாகும் 
சீரிய மக்கட் செல்வம் செழுங்கயற் புலாலே நாறில் 

சேறுடன் அழுகல் நாறில் திருவிலி யாகு மன்றே . 
( எ - து ) லிங்கம் நேரிதாய் நீண்டால் பெண் பெறுவான் . பெருத்தால் 
ஆண் பெறுவான் . நல்ல வாசனையாயிருந்தால் திரவிய முண்டாவான் . 
சேறு நாறில் துக்க முண்டாவன் . அழுகல் நாறில் ஈளை நோய் கொள்வன் . 
மீன் சுறை நாறில் வறுமையுண்டாகும் ( எ - று . ) 

( நக்சு ) 
நாவியே சாந்தே பூவே நல்லகிற் புகையே குய்யம் 
மேவியே நாறு மாகில் மிகுபெருஞ் செல்வ னானாகும் 
காவிசேர் கண்ணி னாளே கட்டமே நாறு மாகில் 

எவியே தொழில்கள் செய்தே இருநிலந் தன்னில் வாழும் . 
போன்றிருந்தால் வெகு திரவியத்துக்கு உடையவன் . பூப்போலவும் அகில் 
சந்தனம் போலவும் இருந்தால் அஷ்டலட்சுமி சம்பத்து உடையவன் . 
பொல்லாத நாற்றமானால் ஒருவர் அடிமைத்திறமான புத்திரன் ( எ - று .) 

( ஙகஎ ) 


வல்லையே புணரு மாகில் வானநாட் டுடைய னாகும் 
செல்லுநாள் சிலவே யாகும் சென்றவன் புணர்ச்சி நாளில் 
மல்லிகை மலரே நாறில் மன்னனாம் தேனே நாறில் 

நல்லசுக்கிலத்தானாகில் நண்பொருள் உடையா னாமே . 
( எ - து ) ஸ்திரீயும் எஜமானனும் சையோகத்திலே இந்திரியம் சீக்கிரமாக 
விட்டால் செல்வமுண்டாம் . நேரப்படவிட்டால் துக்கம் . அந்தச் சமயத் 
திலே மல்லிகைப் புஷ்ப வாசனையானால் சகல ஐசுவரியமும் உண்டாவன் . 
புத்திர சம்பத்து உண்டாம் . சுண்ணாம்பு நாறினால் செல்வமில்லை . தேன் 
வாசனையானால் சுகவானாவன் ( எ - று .) 

( ஙகஅ ) 


வலந்திரி தாரை யொன்றாய் விரைந்து நீர் பாயு மாகில் 
நலம் தரு நன்மை யுண்டாம் நல்கிடும் மக்கட் பேறாம் 
மலர்ந்துடன் சிந்திப் பாயில் வறுமையாம் மூன்று குற்றங் 

கலந்திடத் திரியு மாகில் கஷ்டமே யிழைக்கு மன்றே . 
( எ - து ) சிறுநீர் விடுகிறபோது வலப்புறமாக ஒத்த தாரையாய் விழுந்தால் 
சகல நன்மையும் தரும் . இடது பாரிசமாய் விழுந்தால் மத்திமம் ; நோய் 
அதிகரிக்கும் . சிதறினாற்போல விழுந்தால் சரீரத்திலே துக்கம் . மூன்று 
கயிறாய் முறுக்கி விழுந்தால் வெகு துக்கம் ( எ - று . ) 

(ஙக கூ ) 


திடத் திரியு மா 


( பா - ம் ) - பாயும்போது 

2 மக்கட்பேறும் . 


உரைக்கும் என்றே . 


புருஷ லட்சணம் 


13 ) 


ஒன்றிய பீச மொன்றே யாகில்மே வுறுதி யில்லை 
நன்றிவை யிரண்டு மொத்து நடக்கில் நன் றாகு மென்பர் 
சென்றவை தாழில் தானுஞ் சிக்கறும் நீளும் வாணாள் 

ஒன்றொடொன் றொவ்வா தாகில் ஊனமே யாகு மன்றே . ! 
( எ - து ) பீசம் ஒன்றிருந்தால் பலமில்லை. இரண்டுஞ் சமனா யிருந்தால் 
பலமுண்டு ; ஆயுசுண்டு . பீசம் சமனாய்த் தாழ்ந்திருந்தால் தீர்க்காயுசு 
உண்டு . ஒன்றோடொன்று ஒவ்வாமலிருந்தால் மத்திமம் ( எ - று . ) ( ஙஉய ) 


பாற்றருந் துன்ப மெய்தும் பாம்பு தன் வயிறு போலா 
வாற்பெற நீளு மாகில் அரும்பசி விளைக்கு மென்பர் 
மேற்பட விரிந்து பட்ட நடுவுதான் மெலிவு தோன்றில் 

நாற்றிய நடுவ கன்றால் வாழ்வுதான் நாச மாமே . 
( எ.து ) லிங்கமானது பாம்பின் வயிறுபோல நீண்டிருந்தால் பசியுடைய 
வன் . நடு நேர்ந்து தலை பருத்திருந்தால் வறுமையாவன் . நடு அகன்று 
விரிந்திருந்தால் செல்வம் நாசமாம் ( எ - று .) 

( உக ) 


அலைவிலா உரக னுச்சி அனையவன் அரச னாவன் 
குலைவில் ஒட்டகமும் பொல்லாக் குரங்குமே போல மூளும் 
நலவிய நரம்பு பலகில் நன்மைதான் ஒன்றும் இல்லை 
குலமிகு மயிர்கள் மெத்தில் குற்றமே யாகுங் கண்டாய் . ” 

more 
( எ - து ) லிங்கமானது பாம்பின் தலைபோன்றிருந்தால் வெகு செல்வம் 
உண்டாம் . ஒட்டக முதுகுபோலவும் குரங்கின் பிரசாபதி போலவுமிருந்தால் 
பொல்லாத துக்கமுள்ளவன் . நரம்பு மிகுந்து மயிர் மிகுதியாய் நெருங்கினால் 
செல்வமில்லை ( எ - று . ) 

( தூஉ உ ) 


4 


வேரொடு வெண்மை யாகி வெவ்விய * விரல்கள் நீண்டு 
சீரடிப் பாடு தேய்ந்து சிறுகியே பெருமை யின்றிப் 
பாரொடு கூட லில்லாக் குடிலமாய்ப் பரந்து தோன்றில் 

காருடை நிறுத்த லில்லா வாடவன் கலதி யாமே . 
( எ- து ) தொடை வாழைமரம் போன்றும் கணைக்கால் இளவாழைத் 
தண்டுபோன்றுமிருந்தால் நல்லது . பாதமானது நீண்டு வெளுத்து அடி 
தேய்ந்தாற்போலிருந்தால் மத்திமம் . குடில்போல நிலத்தில் அழுந்தாமல் 
இருந்தால் தரித்திரம் உள்ளவன் ( எ - று . ) 

( உ உங ) 


வட்டமாய் நரம்பு வற்றி நேரிதாய் வளைந்து மங்கே 
எட்டனை நேர்மை யில்லா விரங்கிய வடிவ தாக 
வெட்டிவன் மென்மை நீங்கி வெளுத்துடன் விரிந்த வேனும் 
ஒட்டிடா விரல்கள் காலில் உடையவன் கலதி யாமே . 


1 . 


( பா - ம் ) 


ஊனம தாக்கு மன்றே . 3 வெப்பிய . 
ஆகும் என்றே . 

கூடில்லாத . 
5 கூரொடு நிரைத்தலில்லா . 


4 


( 
14 

சாமுத்திரிகா லட்சணம் 
( எ - து ) நரம்பு பாதத்தின் மேலே வெகுவாய் நீண்டும் பின்னல் போன் 
றும் வட்டம் போன்றும் இருக்கில் மத்திமம் . பாதம் அகன்றும் வெளுத் 
தும் விரல் விடவிட ( விலகி ) நிற்கிலும் விரல் ஒன்றுக்கொன்று அளவாகிலும் 
லக்ஷ்மிகரம் இல்லை ( எ - று .) 

( ஙஉச ) 
( கலி விருத்தம் . ) 
காலில் நெஞ்சினில் காணு மிரேகையும் 
மேலெ ழுந்து விரலை வினவிடில் 
ஞால மெங்கும் நிகழ்தரும் நன்மையாம் 

கோல மங்கை குடியுக் கிருப்பளே . 
( எ- து ) உள்ளங்காலில் எழுந்த வரை கால் பெருவிரலில் வந்து நின்றால் 
லோகத்துக்கு ராசாவாகுவன் ; திருவுண்டாம் ( எ -று . ) 

( ஙஉரு ) 
( அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் . ) 
அடியிணை யொக்கு மாகில் அணுகிய விரல்கள் தாமும் 
விடவிட நிற்கு மாகில் மிகுகிளை நின்று வாழும் 
கடிமயி ரிறங்கு மாகிற் கலதியாம் ஆமை போலும் 

வடிவுடைக் கயல்போல் கண்கள் மருவிடில் வளமை தானே . 
( எ - து ) அடிகள் ஒத்திருந்தால் நல்லது ; அல்லது கால் விரல் விடவிட 
நிற்கில் கிளையை நீத்து வாழ்வன் . பாதத்தில் மயிர்கள் இருந்தால் கலதி 
யாவன். பாதம் ஆமை முதுகு போன்றும் கண் சிவந்திருந்தால் செல்வ 

( ங உசு ) 


( வெண்பா .) 
அடிபெரி தேனுமவ் வங்குலி நீண்டு 
தடிப்பினுந் தான்பெரி தேனும் - மடுத்துச் 
சிவப்பின்றி மற்று வெளுப்பெய்து மாகில் 

அவத்தமே யாகி விடும் . 
( எ - து ) அடிகள் பெருத்திருந்தாலும் நகம் சிவந்திருந்தாலும் நல்லது . 
நகம் வெளுத்திருந்தால் வறுமை யுடையவன் ( எ - று .) 

( கூஉ எ ) 


( கலி விருத்தம் . ) 
வெறிதேன் தளிர் மெல்லிய விருதாமரை முகையின் 
சிறையினவுகிர் செம்மையிவ் விடுசே தியவிரல்கள் 
பெருகொளும் செயவெயதி பிழையாததென் வாய்மை 

குருயினம் பாரொடின புலவர் மலரடியே . " 
( எ- து ) பாதமானது மெல்லிதாகத் தாமரைப்பூப் போன்று சிவந்து 
அழகாய் , உகிர் சிவந்து செம்மையாயிருந்தால் - திருவுண்டாம் . ( எ - று . 

( ஙஉ அ 


1 


3 


( பா- ம் ) காலிலும் . 

தடிப்பேனும் . 
3 வெண்மைதானே ; வாழ்மைதானே . நாவு . 
கடை இரண்டடிகளின் வடிவம் தெரியவில்லை . 


4 


5 


15 


புருஷ லட்சணம் 


( அறுசீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் .) 
அடியது பெரிய னேனும் அங்கடி தடிக்கு மேனும் 
கெடுபொரு ளாள னென்னுங் கேடது விளைக்கு மென்னும் 
அடிவிரல் நெருக்க மாகில் அத்தவன் இனிய னென்பர் 

உடைவிரல் பெருக்கு மாகில் உண்மையன் ஆகு மன்றே . 
( எ - து ) பாதமானது அறவும் நீண்டு தடித்த விரலாயிருந்தால் வறுமை 
உடையவன் . அடிவிரல் சிறுகியிருந்தால் நல்லது . விரல் பெருக்குமாகில் 
உண்மை உடையவன் ( எ - று . ) 

( தூஉக ) 
வேர்பட விரல்கள் சேர்ந்து வெளியற விருக்கு மேனும் 
சீருடைச் செல்வ னாகுஞ் சிறுகிய வெளியுண் டாகில் 
பாரொடு கூட லில்லான் உடையவன் வறியோ. னாகுஞ் 

சீரடிச் செல்வ னாகில் திருமிக வுடையா னாமே . 
( எ - து ) கைவிரல் சேர்ந்து புழையில்லாமலிருந்தால் பொருள் உண்டாம் ; 
நல்லது . விரல் சிறுசி வெளியுண்டானால் பொன்னைப் பிடித்தறியான் . அடிக 
ானது நீண்டு சிறுகியிருந்தால் உத்தமம் ( எ-று . ) 

( ந.நய ) 
வட்டிய நரம்பு மூழ்கி வளர்பதஞ் சிவக்கு மாகில் 
ஒட்டிய செல்வ னாகும் ஓங்கியே வெளுக்கு மாகில் 
முட்டிய - விரல்கள் தாமும் உயர்ந்து முன் வளையு மாகில் 

கிட்டிய தீமை யின்றிக் கேடிலி யாகு மன்றே . 
( எ - து ) காலின் பேரிலே நரம்பு தோன்றியில்லாத பாத முடைய 
னனும் உள்ளங்கால் சிவந்திருந்தாலும் உத்தமம் . செல்வமுடையவன் ; 
நல்லது . கால் விரல் உயர்ந்து வளையுமாகில் மத்திமம் ; செல்வம் வளரும் 
எ - று . ) 

( ஙஙக ) 


(வெண்பா .) 
நாலும் குறுகியெழ நன்கடைந்து நீண்டவும் 
சாலவும் நேரிய தாயமைந்து- மேலாய் 
உயர்ந்தவா றேசிவப்பு மூன்றாகி லோங்க 

வயங்குமூன் றாய்ப் பெரிது வை . 
( எ - து ) காலில் விரல் குறுகில் ஒருவிரல் நீண்டால் அருஞ் சுரம் பாத்திரை 
போவான் . செல்வம் மத்திமம் . நாலு விரலும் நீண்டு கடை விரல் குறுகி 
இருந்தால் உத்தமம் . உள்ளங்கால் உள்ளங்கை உகிர் சிவக்குமாகில் 
உத்தமம் ; ஐசுவரிய முண்டாம் ( எ - று . ) 

( ங ஙஉ ) 
கணைக்காலும் லிங்கங் கழுத்துப் பிடராம் * 
ணைத்தாம் குறுகினவே யின்பம் - பணைத்தங்கே 
அன்னமொடு பன்றியாய் அன்றிருவர் காணாத 
மன்னன் அருள் போல் வரும் . 


1 


( பா - ம் ) 


எளியன் என்பர் . 
முட்டியே . 


3 கைவிரல் . 
4 பிறவட்டம் . 


16 

சாமுத்திரிகா லட்சணம் 
( எ - து ) கணைக்காலும் லிங்கமும் கழுத்தும் பிடரி , இவை குறுகியிருந் 
தால் இன்பம் ; ஐசுவரியமும் உண்டு. அரி அயனுந் தேடியுங் காணாத 
பராபரமூர்த்தி அருளுண்டாம் ( எ -று . ) 

( ஙஙங ) 


கையொடுகண் மூக்கு முலை நடு வொன்றாய் 
ஐயிடமும் நீண்டவர் பெறுவார்- கையில் 
பன்னிரைப் பட்ட வரையாய்ப் பல்லொடும் 

மென்னிசையும் நேர்மைக் கிசைந்து . 
( எ- து ) கை , கண் , மூக்கு , முலை நடு , இமை , இது முதலானது நீண் 
டிருக்குமாகில் உத்தமம் . கை வரை அழுந்தாமலிருந்தால் நல்லது . கீழுதடு 
சிறுத்துப் பல் வரிசையாயிருந்தால் மெத்த நல்லது ( எ - று ) . ( ஙஙச ) 


உள்ளங்கால் அங்கை உகிர்வாய் விழிகடைக்கண் 
எள்ளப் படாத இதழ்நர்க்கும் - தெள்ளச் 
சிவந்தனவா வார்பெறுவார் செங்கண்மா லென்ன 

வியந்துலகைக் கைப்பிடிக்கும் வேந்து . 
( எ - து ) உள்ளங்கால் , உள்ளங்கை , நகம் , வாய் , இதழ் , நாக்கு , கடைக் 
கண் , விழி இவை சிவந்திருந்தால் உத்தமம் என்று சொல்லுக 

( ஙகூரு ) 


( எ - று . ) 


நெற்றி மயிர்முடிமேல் நீண்டுறக் கீழுதடு 
உற்ற மிடறுத ரத்தின்கீழ் - மற்றதன்கீழ் 
நாவி மணிக்கட் டெனவிவைதெற் றென்னப் 

பெருகுமேற் செல்வங் குறி . 
( எ - து ) நெற்றி , மயிர், கீழுதடு , மிடறு , மாருக்கும் கீழ் , நாபி , மணிக்கட்டு 
இது முதலானதும் பெருத்திருந்தால் உத்தமம் ( எ - று .) 

(ஙஙகூர் 


( அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் .) 


கறுத்தவன் குறளன் தானுங் கண்ணொன்றாய் விழித்த லானான் 
சிறப்படக் காது மில்லான் செவிபடர் பூனைக் கண்ணன் 
உறுப்பினில் குறைந்த மாந்தர் ஊமையர் முடவர் கூனர் 

குறிபில் வாயர் கோடுங் குறட்டினர் கொடிய ராமால் . 
( எ - து ) கறுவலன் , கூனன் , ஒரு கண் சிமிட்டிப் பார்க்கிறவன் , காது 
சிறுகி யிருக்கிறவன் , பூனைக் கண்ணன் , உறுப்பில் குறைந்தவன் , ஊமை 
யன் , முடவன் , குருடன் , பெரிய வமர்கொள்வன் , பெருங்கோபி , இவர்கள் 
கொடியவர் ( எ - று .) 

( ஙங எ ) 


( பா - ம் ) 


புருஷ லட்சணம் முற்றும் . 
மெள்ளச் . 

1 2 கொடியதாமே . 
3 பெரிய ன்யிறன் . 


ஸ்திரீ லட்சணம் 


( மகளிர் இலக்கணம் ) 
( அறுசீர்க்கழி நெடிலடி யாசிரிய விருத்தம் .) 
அடிமுதல் கூந்த லீறாய் அவயவம் அனைத்தும் நோக்கி 
வடிநெடுங் கண்ணி னார்தம் வாழ்க்கையு மக்கட் பேறும் 
கடிமலர் மீது வாழுங் காரணப் படைப்பை யெல்லாம் 

படிமிசை யேற்கச் சொன்னோம் பழிப்பில்லார் கொள்வ ரென்றே . 
( எ - து ) யாதொரு ஸ்திரீக்கும் பாதத்திலிருந்து சிரசு மட்டும் லட்சணம் 
சொல்வோம் ( எ - று . ) 

( க) 


திருத்தகு பாதஞ் செம்மை யுடையதாய்ச் சிறிய வாகில் 
உருத்தகு விரலுந் தம்மில் பொருந்தமுன் உயர்ந்து மண்மேற் 
பொருத்தகங் கடைய வாகிப் புறவடி தசைக்கு மாகில் 

வருத்தமும் போக்குந் தானும் அவளென நிற்கு மன்றே . 
( எ - து ) பாதமானது 

செவ்வையாய்ச் சின்னதாய் விரல் மண்மேற் 
சுமந்து புறவடி கதித்துப் பொஸ்தகம் போன்றிருந்தால் உத்தமம் . பாதம் 
சிவந்திருந்தால் உத்தமம் ( எ-று . ) 


உகிர்நல முரைக்கும் போதி லிறைச்சிமே லிரட்டித் திட்டத் 
துகிர்பொதி நிறத்த வாகிற் சொல்லுக நன்மை முற்றும் 
வகிர்படப் பிளக்கு மேனும் மழுங்கிய நிறத்த வேனும் 

துகிர்பழு மேனி யாளே துக்கமே விளைக்கு மன்றே . 
( எ - து ) பாதத்தில் விரல் நகமானது சிவந்திருந்தால் நல்லது . நகம் 
பிளந்தாற் போலே இருந்தாலும் வெளிரியிருந்தாலும் துக்கமும் வறுமை 
யும் விளைக்கும் ( எ -று . ) 


பெருவிரல் தனக்குச் சுட்டா விரலிடை யகன்ற பேதை 
மருவிய சுற்றத் தாரை அகன்று போய் வாழ்தல் மெய்யே 
பெருவிரல் தனக்குச் சுட்டா விரலிடை நீளு மாகில் 

பொருகயற் கண்ணி கள்வி வாழ்வது பொய்மெய் யன்றே . 
( எ - து ) பெருவிரலுடனே பக்க அணி விரல் கூடாமல் அகன்றிருந்தால் 
உறவின் முறையாரைத் துறந்து போய் வாழ்வள் . பெருவிரலுக்கு அணித் 
தாகிய விரல் நீண்டிருந்தால் கள்வியாவள் அல்லது வறுமையாவள் ( எ - று . ) 


காற்பெரு விரலிற் சுட்டா விரலிடை நீளுமாகில் 
காற்பெரு விரலே நீளிற் கணவனைப் பேணு மென்க 
காற்பெரு விரல்தான் மேலே நோக்கினுங் கிளையோ டொட்டாள் 
காற் பெருவிரலே நீளிற் காசினி வாழ்வில் லாளே . 


2 


உறவின் முறையாரை விட்டுத் தூரப்போய் வாழ்வள் . 


( பா - ம் ) சன்னமாய். 
S. Lakshnam - 2 


18 - 1 


சாமுத்திரிகா லட்சணம் 


( எ-து ) கால் பெருவிரலுக்கு அணிவிரல் நீண்டால் கள்வி . கால் பெரு 
விரல் நீண்டால் கணவனைப் பேணும் . கால் பெருவிரல் மேல் நோக்கி யிருந் 
தால் கிளையோடு ஒட்டாள் ; புருஷன் வணங்குவன் . நாலு விரலும் படிந்து 
பெருவிரல் மேல் நோக்கியிருந்தால் சுற்றத்தாரை விட்டு வாழ்வாள் அல்லது 
சோர ஸ்திரீ ( யாவள்] ( எ- று. ) 

(கலி விருத்தம் .) 
நடுவிரற் கணிவிரல் நோக்கில் நன்றுறும் 
தொடுவது மணியொடு முத்தும் பொன்னிவை 
வடுவிலா வுரைகளும் வாழ்வுண் டாகியே 

முடியுடை அரசர்பால் முதல்வி யாகுமே . 
( எ - து ) பாதத்திலிருக்கிற நடு விரலுக்கு அணிவிரல் நீண்டிருந்தால் 
நல்லது . கனகாபரணம் தரிப்பள் ; தர்ம சிந்தை உடையவள் ; கீர்த்தி 
யுடையவள் ( எ - று . ) 

( அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரியவிருத்தம் .) 
அணிவிரல் பூமி பாவா தாள்குணம் தீயா ளாகும் 
பணையுமென் தோளினாள் போய்ப் பலருடன் கூடி வாழ்வாள் 
இணைவரை யனைய திண்டோ ளிருவரை யிழந்து பின்னும் 

தணிவில ளாகி மங்கை தான்பிறர்க் குரியா ளாமே . 
( எ - து ) அணி விரலானது பூமியிலே பாவாதிருந்தால் குண மில்லாத 
வளாயிருப்பாள் . புருஷனைவிட்டுப் பிற புருஷனைக் கூடி வாழ்வாள் ( எ-று. ) 
- [ குறிப்பு .-- இருவரை இழந்து பின்னும் திருபதியுறாமல் பிறரை 
அடைவாள் என்றும் கூறுகிறது .] 

( எ ) 
புறவடி வற்றில் துன்ப மெய்திடும் பூமி தன்மேல் 
உறவிலா தேயா தாகில் உற்றதோர் அனாதை யாகும் 
நிறமொடு நிமிர்ந்து தோன்றி நீடிய நரம்பு பல்கித் 

திறமது தோன்று மேனுந் திருவிலி யாகு மன்றே . 
( எ - து ) புறவடியானது வற்றித் தசை இல்லாமலிருந்தாலும் விரல் பூமி 
யிலே பாவாதிருந்தாலும் வெள்ளாட்டியாவள் . விரல் நிமிர்ந்தாலும் 
பாதத்தின் மேல் நரம்பு கதித்து இருந்தாலும் சோர் ஸ்திரீ (ஆவள் ] ( எ - று . ) 


( குறிப்பு.- வெள்ளாட்டி என்றும் சோரஸ்திரீ என்றும் , உரையில் காணப் 
படினும் மூலத்தில் முறையே அனாதை என்றும் , திருவிலி அதாவது 
செல்வமில்லாதவள் என்றுமே உள்ளன .) 

( அ ) 
சிறுவிரல் பூமி பாவா தாயிடிற் செல்வ மில்லை 
வறடகை எய்து மற்ற நாலது விரலு மண்மேல் 
உறுதலை யில்லை யாகில் ஒண்டொடிக் கழுத்து நூல்போய் 

அறுதலி யாகிக் கோளோ டணைந்தவ ளிருக்குந் தானே . 
( எ - து ) சிறுவிரலானது பூமியிற் பாவாதாகில் செல்வம் குன்றும் ; பர 
புருஷனைத் தேடுவள் . மற்ற நாலு விரலும் பூமியில் பாவாமல் இருந்தால் 
புருஷனை இழந்து அறுதலியாவாள் ( எ - று . ) 

( வறடகை - வறள் தகை ] 


( பா - ம் ) 


1 


நன்றாகுமேல் . 


ஸ்திரீ லட்சணம் 
ஒன்றினோ டொன்று கூடா துயாதல்விட் டகல்வாள் தானே 
துன்றிமேல் நோக்கிச் சாய்தல் குத்தலே யாகு மாதல் 
ஒன்றின விரல்க ளுண்டே லிடர்தனக் காகி யின்பம் 

அன்றியே பசியே யாதல் பட்டன விரண்டி லொன்றே . 
( எ - து ) கால் விரல் ஒன்றோடொன்று கூடாமல் இருந்தாலும் தன் கிளை 
நீத்து வாழ்வாள் . விரல் மேல்நோக்கி யிருந்தால் வறுமை ; சாகுதல் ; 
விரல் குறுகியிருந்தால் குற்றம் ; எந்நேரமும் விகார சிந்தையாய் இருப் 
பாள் ( எ - று . ) 

வெள்ளடி யுடைய மாதர் மிக்கதோர் களவு வல்லாள் 
உள்ளடி மறுவுண் டானால் ஒன்றினர் போக்குண் டென்னும் 
வெள்ளியல் மறுநல் மாதர் புறவடி மேல துண்டேல் 

வெள்ளிடை யில்லை துன்பம் இனிதுடன் வாழு மன்றே. 
( எ - து ) உள்ளங்கால் வெளுத்திருந்தால் சோரமுண்டாவாள் . உள்ளங் 
காலில் மறுவுண்டானால் புருஷனை இழப்பள் . புறவடி மேல் மறுவுண்டானால் 
நல்லது . அந்த மறு வெள்ளையாயிருந்தால் செல்வம் உண்டு ( எ - று .) ( கை ) 

அருங்கயப் பேடாம் அன்னம் நடையவள் அரசி யாவள் 
பெரும்பற ழென்னுங் கால்கள் பிளக்கினுங் காலு மேலும் 
நரம்புகள் புடைக்கு மேனும் நடையினில் நொடிக்கு மேனும் 

இரங்கிய வாழ்க்கை எய்தி எளியவ சாட்டி யாமே . 
( எ - து ) ஸ்திரீகள் நடக்கும்போது 

நடையுடை பாவனை 

அன்னம் 
போலும் நடந்தாளாகில் அரசியாவள் . பெரும் பறழென்னுங் கால் நகம் 
பிளந்திருந்தாலும் விரல் விடவிடயிருந்தாலும் புறங்கால் நரம்பு புணைந் 
திருந்தாலும் நடக்கையில் நெட்டை பறிந்தாலும் துன்பமாகிய வறுமையை 
அனுபவிப்பாள் . எளியவர்க்குச் சிறியாளாய் இருப்பாள் ( எ- று . ) ( உ ) 

நெட்டென நடக்கு மேனும் நீடிய அடிய ளேனும் 
திட்டென நிலத்தில் வைக்கும் சீறடி யுடைய ளேனும் 
ஒட்டிய சுற்ற நாசம் முதலவை உரைக்க லாகா 

மட்டவிழ் கோதை தன்னை மனையிடை வைக்க வேண்டாம் . 
( எ - து ) பாதமானது திட்டென நடந்தாலும் அடிகள் நீண்டிருந்தாலும் 
நெட்டைகள் பறிந்தாலும் தன் மாதா பிதாவுக்கும் புருஷனுக்கும் தோஷம் 
நடக்கும்போது அடிகள் சிறுகியிருந்தாலும் அவளை 

மனையிடத்தில் 
வைக்கத் தோஷம் ( எ - று .) 

( யங ) 


மேனிய வரிசை யாகி மெல்லிய கணைக்கா லாகி 
மானினம் நோக்கி தானே மங்கலக் கழுத்தி யாகும் 
ஊனென்ற நோக்கி தாளில் ரோமங்கள் இல்லை யாகில் 

தேனென்ற சொல்லி செல்வம் திருமக ளாகு மன்றே . 
( எ - து ) கணைக்கால் சிறுகி ரோமங்கள் இல்லா திருந்தால் உத்தமம் . 
திண்ணியதாயிருந்தால் செல்வம் ( எ - று . ) 

( யச ) 
( பா - ம் ) 1 படவீராண்டிலன்றே . 

2 மீகதோர் . 

வெளுத்திருந்தால் . 
S. Lakshnam - 2A 


8 


. 


செய்யவாய் விரல்க ளொப்ப உகிர்களும் வெளுக்கு மாகில் 

பெருமை நீள் திருவுண் டாகிப் பெரும் செல்வி யாகு மன்றே . 
அல்குல் அரசிலைபோல் 
20 

சாமுத்திரிகா லட்சணம் 
ஐயவாய் மயிர்கள் புற்கென் றழகுறு கணைக்கா லாகச் 
நையுமாம் போக மின்றி நலந்திகழ் செல்வ மின்றி 

வெய்யவேல் விழிய கண்ணாய் விதவையாய் விடுவ ளன்றே . 
( எ - து ) பாதமானது செவ்வையா யிருந்தாலும் பாதத்தின்மேல் மயிர் 
தோன்றினாலும் கணைக்காலில் மயிர் தோன்றினும் விரகதாபம் அதிகமா 
யிருப்பள் . நகம் வெளுத்திருந்தாலும் ஐசுவரியம் இல்லாதவள் ; ( வித 
வையாவள் ] ( எ - று . ) 

( யாரு ) 
காகத்தின் கணைக்கால் போன்று கருமயிர் கலந்து தோன்றில் 
போகத்தைப் பெறுவ தில்லை பொறிப்புறங் காலு மஃதே ! 
சோகத்தைப் புணர்ந்து துன்பந் தொலைத்திடாள் தொழுத்தை யாகி 

வேகத்தில் விதவை யாவள் வேறில்லை இவற்றி லன்றே . 
( எ - து ) காகத்தின் கால் போலவும் வற்றி மயிர் தோன்றி யிருந்தால் 
மத்திமம் . கணைக் காலில் மயிர் தெரியத் தோன்றினும் வெள்ளாட்டியாவள் . 
மயிர் சோர்ந்து தோன்றினும் செல்வமில்லை ; கைம்பெண்ணாவாள் ( எ - று .) 

( w சு ) 
சிறுமுழந் தாள தாகிற் சீரிய செல்வி யாகும் 
பெருமுழந் தாளும் பொல்லாக் குறங்கினில் ரோமம் நீளில் 

வறுமையே யுழக்கும் வாழைத் தண்டெனத் திரண்டு நேயம் 
( எ - து ) முழங்கால் முழி முனை சிறுகியிருந்தால் ஐசுவரியம் உள்ளவள் . 
அல்லது பெருத்திருந்தால் செல்வமில்லாள் . 

வறுமை என்னவும் . 
தொடை பருத்துப் பட்டையாயிருந்து மயிர் நீண்டிருந்தால் அமங்கிலி 
யாவாள் . வாழைத் தண்டு போன்ற குறங்காகிற் 

போன்ற குறங்காகிற் செல்வஞ் செல்வி 
யாவாள் ( எ - று . ) 

( எ ) 
(கலி விருத்தம் . ) 

- 
அங்க மாழ்ந்து அரசிலை யொத்தெழச் 
சிங்கை யன்றிச் சிவந்துதெள் வெள்ளெனக் 
கொங்கை மாதர்க் கிவைதனி லுண்டெனில் 

சங்கு பத்மம் தடங்கையிற் செல்லுமே . 
( எ - து ) அல்குலானது தொடைக்குள்ளாக ஆழ்ந்து குய்யம் 

அகன்று 
மயிர் எள்ளுப் பதித்தாப் போலும் இருந்து சிவந்தும் இருந்தால் சங்க நிதி 
பதும நிதி அவளிடத்திலே வாசமாக இருக்கும் ( எ - று . ) 

( அ ) 
( அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் .) 
பற்றிய அல்குல் தன்னில் மயிர்களும் பரிய வாகி 
உற்றதோர் உறுப்புக் குன்றி உழையடி யனைய வாகில் " 
பெற்றவள் வறுமை யெய்திப் பெருந்துய ருழக்கு மென்றும் 

மத்தனார் கருத்தி னாலே மாதரை யொழிக்கு மன்றே . 
( பா -ம்.) 1 மாதே . பொறி : 

அழகாய்ச்சி வந்து 


. விதவை . 


மருங்குதான் சிறுகித் தோன்றி 
வேந்தனுக் கரசி யாகி இனிதுவீற் றிருக்கு மன்றே . 

சாமுத்திரிகா லட்சணம் 
வாய்ந்ததோர் தட்டம் போலும் வயிறுகொப் பூழு மாழ்ந்து 

ஆய்ந்தநீர்ச் சுழியே போலும் அவயவம் வலம் தரகில் 
( எ - து ) இடையானது டமருகம் போலவும் சிறுகியிருந்தால் நல்லது . 
தட்டம் போன்ற வயிறதாகித் தொப்புள் வலஞ்சுழி போன்றிருந்தால் 
ராசாவுக்குப் பிரியமானவள் ஆவாள் ; அரசியாவாள் ( எ - று . ) ( உயச 


புள்ளிமான் வயிறு போலும் வயிற்றினாள் பூமி யாளும் 
வள்ளலைப் பெற்று வாழும் வயிறுதான் பரந்து தோன்றில் 
ஒள்ளிய மகவு மில்லாள் ரோமங்கள் உறுத்துத் தோன்றில் 

கள்ளவிழ் கூந்தல் மாது கணவனைச் சேர்க்கு மன்றே . 
( எ - து ) புள்ளிமான் வயிறு போலே இருந்தால் நல்ல மக்களைப் 
வாள் . வயிறு பரந்து இடம் கொண்டிருந்தால் புத்திரரில்லை ; மலடியா 
வாள் . ( ரோமம் நிறைந்திருந்தால் பிற புருஷரைத் தேடுவள் ( எ - று . ) 

( உயரு ) 


பெறு 


புகலும் ஆல் இலைய தான வயிற்றினாள் பூமி யாளும் 
இகல்புரி புதல்வர் தம்மை ஈன்றிடும் உதரந் தானும் 
அகலுமேல் புதல்வர் தாமும் அர்ப்பமா யிடும்மேல் துற்ற 

மிகம்யிர் தோன்றில் கொண்ட மிகமணம் வீணி லாளே . 
( எ -து ) வயிறு ஆலிலை போன்றிருந்தால் பட்டத்தரசியாய் நல்ல குமாரர் 
களைப் பெறுவாள் . வயிறு பருத்திருந்தாலும் மயிர்கள் நீண்டு தோன்றினா 
லும் சோரமாவாள் அல்லது பிள்ளையில்லை ( எ - று . ) 

( உயசு ) 


ப 


வலஞ்சுழித் தெழுந்த கொப்பூழ் உடையவள் வாழ்க்கை யெய்தும் 
விலங்கொரு வரையுண் டாகில் மிகவும்வாழ் வகலும் மேலும் 
இலங்கிடப் புதல்வ ரீனா ளீதன்றிப் பரந்து தோன்றில் 

நலம்புனை புதல்வர்ப் பெற்று நல்குர வாட்டி யாமே . 
( எ - து ) தொப்புள் வலஞ்சுழியா யிருந்தால் பட்டத்தரசி . நல்ல சற்புத் 
திரனை அடைவள். வயற்றின் மேலே வரை யுண்டாகில் வாழ்வு அகலு மென் 
பது ; பிள்ளையில்லை. வயிறு நெடிதாகில் மக்களைப் பெறுவாள் ( எ - று .) ( உயஎ ) 


இடையது பெரிய தாகில் இடரினுள் உழக்கு மென்றும் 
இடையது சிறிய வாகில் இன்பமே எய்து மென்றும் 
துடியிடை மடந்தை யாகிற் சொல்லரும் நன்மை முற்றும் 

வடிவுடை மாதர் தம்மை வகுத்தவர் உரைத்த வாறே . 
( எ- து) இடையானது பெருத்திருந்தால் வாழ்வு மத்திமம் . இடை சிறுத 
திருந்தால் செல்வமுண்டு ( எ - று .) 

(உயவு ) 


-...- 


8 


* 


இடை; 


மென்னும் : 


( பா - ம் ) - அவ்விடம் : 


உயர்ந்து தோன்றில் 


2 

ஸ்திர் லட்சணம் 
( எ - து ) அல்குலிலும் குய்யத்திலும் மயிர் பரிசாகி - அடர்ந்திருந்தான் 
வறுமையாகிய துக்கத்தை அனுபவிப்பாள் . அல்குலானது அழகில்லா 
மல் மான் அடி போலவு மிருந்தால் மத்திம லட்சணம் ( எ - று .) . ( யாக ) 

முண்டகம் அனைய கொங்கை மொய்குழ லாகந் தன்னில் 
தண்டுலம் பெரிய வாகித் தரணிமேல் நோக்கிச் செல்லக் 
கொண்டவன் அகன்று வாழும் கோலஞ்சேர் மதிய மாகில் 

வண்டுலாங் கோதை மாது வாழ்க்கையே பெருகும் மண்மேல் .. 
( எ - து ) குய்யத்து இரண்டு புறத்துத் தண்டும் பெரிதாகிப் பூவும் பெரி 
தாகி நீண்டு மேல்நோக்கி இருந்தால் கொண்டவனை விட்டு வாழ்வாள் . 
பூவானது சந்திர வட்டம் போன்று சிறுகி யிருந்தால் செல்வத்தை 
அனுபவிப்பாள் ( எ - று. ) 

(உய ) 
வண்டுவாழ் கூந்தல் மாது மன்னிய தனது பீடத் 
தண்டுலம் மதியம் போன்றால் தனமிக உடையா ளாவள் 
கொண்டவன் இனிது வாழுங் கோலஞ்செய் பெருமை யாகில் 

தண்டிகைத் தூக்குப் போலும் இருக்கினுங் கலதி யாமே . 
( எ - து ) அல்குல் பூவானது சந்திரன் போல் வட்டமாய்க் கொஞ்சமாயிருந் 
தால் வெகு ஐசுவரிய முள்ளவள் ; நல்லது . தண்டுலமாகிய பூ பரிசாய்த் 
தண்டிகை மூக்குப்போலும் சிவந்திருந்தால் தன்னுடைய புருஷனைத் தேடு 
வள் . விரக தாபமே அதிகமாக யிருப்பாள் ( எ-று . ) 

( உயக ) 
மல்லிகை கோங்கு நாவி மற்றவை போலும் நல்ல 
சொல்லரும் நாற்ற மாகில் தொழுதெழு தேவி யாவள் 
இல்லையோ சேறு நீறு போலவே நாறும் நேர்மை 

புல்லிய போக மெய்திப் பொறுதலி யாகு மன்றே . 
( எ -து ) குய்யமானது மல்லிகை, கோங்கு , நாவி இப்படிக் கொத்த வாச 
சுண்ணாம்பு நாறினால் துக்கத்தை அனுபவிப்பாள் ( எ - று .) 

( உய 


பணைத்தகன் றெழுந்த செல்வி கனத்தவள் கணவ னோடே 
இணைப்பிரி வின்றி வாழும் இரட்டிதான் நீளு மாகில் 
துணைப்பிரிந் தவமே யெய்தித் துக்கமே யுழக்கு மென்று 

கணிப்பு நூற் புலவர் வல்லோர் கண்டவா றுரைசெய் தாரே . 
( எ - து ) குய்யமானது பெருத்திருந்தால் கணவனை விட்டுப் பிரியாள் . 
குய்யமானது நீண்டிருந்தால் [கணவனைப் பிரிவாள் ; ) துக்கமும் சோரமும் 
உண்டு ( எ - று . ) 

( உயங .) 


( பா - ம் ) 1 வறுமையையும் துக்கத்தையும் . - வாழ்க்கையைப் பெருக்கும் மண்மேல் 
உடைய வாழ்வாள் : 

4 யோகம் எய்கி . 


2 


ஸ்திரீ லட்சணம் 

23 
கதித்தெழும் முலைகள் விம்மிக் கடினமாய்க் கண்கள் மெல்கில் 
அதிற்பெருந் துன்பமெய்தும் அகலிடந் தனதே யாகில் 
விதித்தநற் சுணங்கு விஞ்சி மினுங்கிநின் றடங்கு மாகில் 

மதிப்புடன் வாழ்க்கை யெய்தி அமங்கலக் கழுத்தி யாமே . 
( எ - து ) முலை வட்டம் போன்று கதித்து , முலைக்காம்பு பரந்து சுணங்கின் 
முலைபோல விழுந்தால் இடை நாளில் செல்வம் ; அமங்கிலியாவாள் 
அல்லது செல்வம் குன்றும் ( எ - று .) 

[ சுணங்கு - நாய் . குட்டி போடும் சமயத்தில் நாயின்மடி பால் நிரம்பிப் 
பருத்திருக்கும் ; பாலூட்டுவது நின்றவுடன் மடிவற்றிப் பழையபடியே 
சுருங்கிவிடும் .] 

( உயாக) 
இடையகன் றிருக்கு மாகில் இடர்ப்படும் இருமூ வாண்டில் 
கடைப்படும் கைம்பெண் ணாகும் கருமயிர் கலந்து தோன்றில் 
புடைபரந் தவைய மெய்திப் புணர்முலை சுருங்கு மாகில் 

துடைநல மில்லை தோகை துக்கமே யுழக்கு மன்றே . 
( எ-து ) இடை பருத்திருந்தாலும் ரோமம் நுண்ணிதா யிராமல் ரோமம் 
கதித்துப் பெருமயிராகில் ஆறு வருஷத்தில் கைம்பெண் ஆவள் . தொடை 
பருத்திருந்தாலும் இடைநாளிலே கைம்பெண் ஆவாள் . முலை சுருங்கியிருந் 
தாலும் கைம் பெண் . தொடை அகன்றிருந்தாலும் துக்கமும் செல்வமும் 
தன்றும் ( எ - று . ) 

( தூய ) 


நெஞ்சமும் முலைகள் தாமும் முகத்தினுக் குயரு மாகில் 
வஞ்சக மடந்தை யாகும் வற்றிய முலைக ளாளும் 
தஞ்சநன் றொன்றோ டொவ்வா முலையினாள் தவறும் வாழ்வு 

நஞ்சவள் அணைய வேண்டாம் நல்குர வாட்டி யன்றே . 
( எ - து ) நெஞ்சமும் முலையும் அவள் முகத்துக்கு உயருமாகில் 
சோரம் உள்ளவள் . முலை ஒவ்வாமலும் நெருங்காமல் அகலினும் முலை 
சுருங்கினும் துக்கத்தை யுடையவள் ( எ - று . ) 

( நயாக ) 


நெஞ்சமும் முலையும் கூனும் நிமிர்ந்து நீண் டழக தாகில் 
வஞ்சமில் வயிற்று மேலே மருங்குதா னுயரு மாகில் 
அஞ்சலி பூமி யாளும் அரசியாய்ப் பட்டம் பெற்றுக் 

குஞ்சரம் அனைய மக்கள் பெறுவது கொள்கை தானே .. 
( எ - து ) நெஞ்சமும் முதுகும் முலையும் நிமிர்ந்து நீண்டு அழகாயிருந் 
தாலும் வயிற்றின் பேரிலே நுண்ணிதாகிய ரோமமிருந்தாலும் பூமியாளும் 
ராசாவுக்குப் பாரியையாய் நல்ல மக்களைப் பெறுவள் ( எ - று . ) 

( நயஉ ) 
நன்முலை நெருங்கித் தோன்றில் நல்கிடும் மக்கள் செல்வம் 
மென்முலை நீங்கித் தோன்றில் மிகவுமோர் குற்ற மாகும் 
வன்முலை மலடி யாகும் மார்பிடை யகன்ற பேதை 
தன்முலை யணைந்த மைந்தர் தம்மையே தவிர்க்கு மன்றே . 


2 


( பா - ம் ) 1 மெல்லாய் . 


சுபமங்கிலியாவாள் . 


3 கொள்கையாமே . - தவிக்கு மென்றே, 


. 


மக்களைப் பெறுவாள் . மார்பில் முலை 
மக்களைப் பெற்று வாழும் மங்கலக் கழுத் 

தசையுடன் 

* தோன்றில் . 
24 . 

சாமுத்திரிகா லட்சணம் 
இல்லாமல் இருந்தாலும் , வெகுவாய்க் கண்டிருந்தாலும் பொல்லாதாம் 
( எ - று . ) 
( குறிப்பு . - " கொங்கைகள் நெருங்காமல் விலகியிருந்தால் குற்றமாம் ; கடின 
மாக இருந்தால் மலடியாவள் ; இடையகன்றிருந்தால் மக்களை இழப்பள் 
என்றும் செய்யுளில் காணப்படுகிறது . ) 

( ஙயகூ ) 
தண்டுபோல் நெருங்கி நீண்டு தளருமோர் தையல் தன்னை 
கொண்டவன் அகன்று வாழும் குலாவிய ரோமம் நீளில் 
வண்டுவாழ் கூந்தல் மாதர் விதவையாய் மனையு மாகும் 

பண்டையோர் மொழிந்த நூலின் பருமையால் பதிய தாமே . 
( எ - து ) முலையானது சுப்பல் போல் நீண்டு தளர்ந்திருந்தால் மத்திமம் . 
ரோமவழியானது மயிர் கறுத்து நீண்டிருந்தால் இடைநாளிலே கைம் . 
பெண்ணுவாள் ( எ - று . ) 
[ சுப்பல் - சுள்ளி] 

( ஈயச ) 
தானமங் கையில் தோளில் தளிர்தசை யொன்று மின்றி 
ஊனமே யுடம்பு தோன்றில் உண்மையே யாகு மென்ப் 
ஈனமாம் வடிவ தேனும் இலங்கிய வியாதி யாகும் 

தேனெனக் கோழி நெஞ்சு தீமையே யாகு மன்றே . 
( எ - து ) கையிலும் தோளிலும் தசையில்லாமல் இருந்தால் மத்திமம் . 
சௌந்தரியம் இல்லாமலிருந்தால் பொல்லாது . கோழி நெஞ்சு போன் 
றிருந்தால் மத்திமம் ( எ - று . ) 

( நயரு ) 
சினைக்கெளி றனைய வாகிச் சிவந்தகை செறிந்த வாக 
மனைப்புல வாழ்க்கை யெய்தி மங்கலக் கழுத்தி யாகும் 
அனைத்திடா விரலு மேலே அழுதுய ருழக்கு மென்றும் 

தனித்தனி முனிவ ரெல்லாம் சாற்றினார் தாரணிக்கே. 
( எ - து .) கைவிரலானது 

செம்மையாய்ச் 

சினைக்கெளிறு போன்று 
உள்ளங்கை சிவந்திருந்தால் உத்தமம் , அல்லது விரலானது நீண்டு சிறுகி 
யிருந்தால் பொல்லாது ( எ -று . ) 
[ சினைக்கெளிறு - ஒரு வகை மீன் ; கெளுத்தி எனவும் படும் . ) ( ந யசு ) 

தொக்கெனத் தோகை மாதர் தோள் திரண் டங்கை தன்னில் 
சக்கரஞ் சங்கு வட்டம் தாமரை பதாகை தன்னை 

ஒக்கநால் வரைக ளுண்டேல் உலகுடை ஒருவர்க் காகி 
( எ - து ) தோள். திரண்டு 

கூடியாரும் 
உள்ளங்கையில் சக்கரம் சங்கு தாமரை பதாகை இது முதலானதும் இருந் 
தால் அரசியாய்ப் புத்திர சம்பத்தும் செல்வமும் உண்டு ( எ - று .) ( தூயஎ ) 
( பா - ம் ) 1 யொன்று மிஞ்சி . 
தின்மையே . 

தரணியோர்க்கே . 


பாலும் 


25 


ஸ்திரீ லட்சணம் 
கைவிரல் பயற்றங் காய்போல் கலந்திறைக் கருமை யின்றிச் 
செய்யதா மரைய தாகில் திகழ்ந்திடும் வரைகள் நீண்டு 
துய்ய பூப் பொதிந்த வெள்ளைத் துகில்புனை நிறத்த வாகில் 

வெய்யவேல் வேந்தர் தம்மால் விளங்கியே வாழு மன்றே . 
( எ - து ) கைவிரல் பயற்றங்காய் போலே அழகாயிருந்தால் இறை மழுங்கிச் 
சிவந்து தாமரைப் பூ விரிந்தாப்போலேயும் உகிரானது பவழம் போன்று 
இறையானது நீண்டு இறை மழுங்கியிருந்தால் வெகு செல்வம் உடைய அரசி 
யாவாள் ( எ - று . ) 

( நயவு ) 
கைவரை யாழ்ந்து நேர்மை உடையவள் கலந்து நீளில் 
மைவரை திரண்ட கண்ணாள் மங்கலக் கழுத்தி யாமே 
ஐவரை யைய மாகில் அவலமே யுழக்கு மென்றுங் 

கைவரைக் குறிய தோன்றுங் கைம் பெண்ணே யாகு மன்றே . 
( எ - து ) கையில் 

வரை யழுந்தி மழுங்கினாற்போல் இருந்தால் வெகு 
நல்லது . வரை நீண்டிருந்தாலும் சிவந்திருந்தாலும் நல்லது . குறுகியிருந் 
தால் கைம்பெண்ணாவாள் ( எ - று . ) 

( ங யாக ) 


அங்குசங் கும்ப மாலை அணிகள் குண் டலங்கள் மஞ்ஞை 
பொங்கிய யாளி சங்கு புணரிதா மரைகள் போலே 
அங்கையில் வரைகள் தோன்றில் அரசர்க்குத் தேவி யாவள் 

மங்கைதான் களிறு போல மக்களைப் பெறுவா ளன்றே . 
( எ -து ) உள்ளங்கையிலிருக்கும் ரேகை அங்குசம் கும்பம் மாலை அணி 
குண்டலம் மயில் சங்கு சக்கரம் சமுத்திரம் தாமரைப் பூ இப்படிக்கொத்த 
ரேகை உண்டாகில் அரசர்க்குப் பாரியையாய்ச் செல்வியாய் நல்ல புத்திர 
சம்பத்து உண்டு ( எ - று . ) 

( சய ) 
மிக்கமாந் தளிரே போல விளங்கிய கொடுங்கை மீது 
தக்கதா மரைப்ப தாகை தமருகம் புனைந்த தாரை ” 
ஒக்க நல் வரைக ளுண்டேல் உலகினர்க் கொருவ ராய 

மக்களைப் பயந்து தானும் மதிப்புடை மங்கை யாமே . 
( எ - து ) கையானது மாந்தளிர் போலவும் 
மாந்தளிர் போலவும் - உள்ளங்கையில் 

மகுடம் 
தாமரைக்கொடி தமருகம் இப்படிக்கொத்த ரேகையுண்டாயிருந்தால் அரசி 
யாய் நல்ல புத்திரனைப் பெற்று வாழ்வாள் ( எ -று . ) 

(சயாக ) 
காண்டருங் கோதை மாது கழுத்துசங்கோ ரளவ தாக * 
நீண்டது தாழ்வு " செய்யில் நிறைபெறும் செல்வி யாகும் 
மீண்டுதான் குறுமை நேர்மை பெருமையென் றிவைகள் மூன்றும் 

வேண்டிலார் உளைவர் இந்நூல் வியந்தவ ருரைத்த வாறே . 
( எ - து ) கழுத்தானது சிறுகிச் சங்கு போன்றிருந்தால் வெகு உத்தமம் ; 
அல்லது பருத்துங் குறுகியும் நேர்ந்தும் இருந்தால் பொல்லாது 
( எ - று .) 

( சயஉ) 
(பா- ம் ) - பயக்கு மென்றே . 2 புனைந்தா ளாகில் 

3 நால் . 
4 அழகிதாக . 

தாழ்ச்சி , 


5 


26 


சாமுத்திரிகா லட்சணம் 


( 


கழுத்தழ குடைய மாதர் கலங்களங் குடையா ளாகும் 
வழுத்திய ஆரம் பூண்டு மங்கலக் கழுத்தி யாகும் 
எழிற்றிரு உடம்பு மிக்க போதினில் அகில்போல் நாறில் 

தொழுதெழுந் தேவி யென்று சொல்லுவார் செல்வந் தானே . 
( எ - து ) கழுத்தானது அழகு பொருந்தி இருந்தால் ஆபரணம் 
வாள் . கழுத்தானது அகில் , வாசம் போன்றிருந்தால் மகாலக்ஷ்மிகாம் 
உண்டாம் ( எ - று .) 

(சயங ) 
முழுமதி அனைய வாகி முகத்தொளித் துப்புக் காட்டின் 
எழுதரு ஞாயி றென்ன இலங்குதோள் திகழு மாகில் 
பழுதிலா மக்கட் பேறும் பங்கய மடந்தை போலச் 

செழுமலர்க் கோதை மாது திருமக ளென்ன லாமே . 
( எ - து ) முகமானது பூர்ண சந்திரன் போல , வட்டம் போன்று அருணப் 
பிரவேசம்போல் களை உண்டாகில் லக்ஷ்மிதேவி திருவுண்டாம் . ( நல்ல மக்கட் 
பேறும் உண்டாம் . ( எ - று .) 

( சயச ) 


நாவிதழ் எயிறு மூன்றும் ரத்தமே யின்றிக் கன்றில் 
பாவியைச் சேர வேண்டாம் பருத்திகழ் தொங்கித் தோன்றில் 
மேவிய நன்மை யில்லை மிகத்திரண் டிரண்டு பாடுந் 

தேவுடை இதழ தாகிற் சிறப்புடைச் செல்லி யாமே . 
( எ - து ) நாக்கு இதழ் எயிறு சிவந்திருந்தால் வெகு நல்லது . கறுத் 
திருந்தால் பொல்லாது . இதழ் பருத்துத் தொங்கியிருந்தால் " அந்தப் 
பாவியைச் சேரவேண்டாம் . இதழானது சிறுகிப் பவழம் போன்றிருந்தால் 
உத்தமம் ( எ - று . ) 

(சயரு ) 


நித்திலம் நிரைத்த போலும் நோழ குடைய பல்லாள் 
உத்தம மடந்தை யாவள் ஒளியின்றிக் கன்றி னாலும் 
தெத்தலு மிரண்டு பல்லும் செறிவல்லாப் பெரும்பல் லாளும் 

அத்தகு வறுமை யெய்தி அவலமே யுழக்கு மன்றே . 
( எ - து ) பல்லானது முத்துக்கோவை போன்றிருந்தால் செல்வி . ஒளி 
உண்டாகில் நல்லது . பல்லானது ஒளியில்லாமல் கறுத்திருந்தால் துன்பம் . 
நுனிப்பல் பெரிதாய் உதட்டுக்கு மிஞ்சித்தோன்றில் மத்திமம் ( எ - று .) 
( குறிப்பு . - தெத்துப் பல்லானாலும் , இரு வரிசையாயிருந்தாலும் , நெருக்க 
மாக இல்லாமல் இருந்தாலும் வறுமையுண்டாகுமரம் .] 

( சயகா ) 


நாக்குவாய் கரியா ளேனும் பல்லிடைச் சதையா ளேனும் 
மூக்கினில் நெடுமை காட்டி முன்னுயர்ந் திருக்கு மாகில் 
ஏற்கவிற் புருவங் கூடி யிருக்கினுஞ் சுழிக்கு மேனும் 

போக்கிடும் இவளை ஐயா புக்கிடம் பொடிசெய் வாளே . 
( எ - து ) நாக்கு , வாய் , சிறுகரி தடவினாற் போலே இருந்தால் பொல்லாது . 
பல்லிடையில் சதை வளர்ந்திருந்தால் பொல்லாது ; மத்திமம் . ( எயிறு ) ஈறு 
( பா - ம் ) 1 பொற்சித் தோன்றில் , 

2 பொங்கி இருந்தால் . எற்கவே புருவம் கூடி , 


8 


ஸ்திரீ லட்சணம் 

27 
உயர்ந்திருந்தால் மத்திமம் . மூக்கு நீண்டு இருந்தாலும் உயர்ந்திருந் 
தாலும் கூர்மையாயிருந்தாலும் புருவங் கூடியிருந்தாலும் சுழித்து இருந் 
தாலும் மத்திம லக்ஷணம் ( எ - று . ) 


( குறிப்பு. - இவளைக் கூடலாகாது ; புகும் இடத்தைப் பொடி செய்வாள் என் 
கிறது செய்யுள் . ) 

( சயஎ) 


சிலைத்தமூக் குடையா ளாகில் தீயளாந் தணிந்த மூக்காள் 
உலப்பிலா விடரை எய்தும் முடிபணி பணிந்த மூக்கே 
சலித்தவள் பலரை நோக்குந் தகைவிலா ளாகில் மங்கை 

வலித்திவள் குறுக வேண்டாம் வஞ்சக மனத்தி யாமே . 
( எ - து ) நுனிமூக்கு அகன்றிருந்தாலும் இரண்டு நாசியும் நெருங்கி 
யிருக்கினும் மூக்கு சப்பையாய் இருக்கினும் இப்படிக்கொத்த மூக்குடையவள் 
பொல்லாத வஞ்சகமும் கோளும் உடையவள் ( எ -று . ) 

(சயஅ ) 


காவியொத் திரண்டு நீண்டு கடைசிவந் தகன்று கோல 
மாவடு நோக்கி தானே மங்கலக் கழுத்தி யாவாள் 
பாவிய மாசு மட்டம் புரைக் கண்ணே வன்கண் தானும் 

பாவியாம் பரித்த கண்ணே குழிக்கண்ணும் பாவி யாமே . 
( எ - து ) கண்கள் கடை சிவந்து நீண்டு அடிக்கண் சிறுத்து மாவடுப்போன் 
றிருந்தால் நல்லது . கண் வெளிரி மாசு மூடிலும் புரைக்கண் போலிருந்தா 
லும் பூனைக்கண்போலிருந்தாலும் கண் பிரிந்து குழிக்கண்ணாயிருந்தாலும் 
மத்திம லட்சணம் ( எ-று . ) 

( சயாக ) 


பாலினில் சுரும்பு வீழ்ந்து பதுமமே யனைய கண்ணாள் 
கோலமா முகத்தை யேறக் குனிந்துமேல் விரித லன்றிச் 
சாலவே கயல்கள் தாமும் சரமெனும் போல வாகி 

வேலென நீண்ட கண்ணாள் வேந்தனுக் கமிர்த மாமே . 
( எ - து ) கண்களானது பாலில் சுரும்பு விழுந்தாற்போலவும் தாமரைப் 
புஷ்பம் போலவும் கண்கள் செவ்வரி படர்ந்து அம்புபோலவும் வேல் 
போலவும் நீண்டிருந்தால் அரசியாவாள் ( எ - று .) 

41 , கோபி , 
வரிசிலைக் குனிவை யொத்த வரிகரி கீறினாற் போல் 

( சுய ) 
புருவமே யழகுண் டாகில் பூமக ளென்ன வாழ்வாள் 
பருமயி ரோமங் கன்றிப் பாங்குகள் பயிலா வாகில் 
அரிமரைக் கண்ணி மாதர் யாவர்க்கும் ஆகா 


( ரூம் ) , பரிய 


(எ-து ) புருவம் வில் வளைந்தாற்போலவும் கரிகீழ 
அழகுண்டாகில் உத்தமம் . புருவத்தில் மயிர் மிகு 
லாமலிருந்தாலும் யாவர்க்குமாகாது ( எ-று . ) 


( பா - ம் ) 1 காலியொன்று . 

கண்கள் . 


5 


மங்கலக் கிழத்தியா, 
அமுத மாமே. 

வாராசில் . 


28 


சாமுத்திரிகா லட்சணம் 


அன்னம் போல் மழலைச் சொல்லாள் அறிவினால் அரசி யாகும் 
தென்னவாங் குயில்மொழியாள் தேன்மொழி இருந்து வாழும் 
மின்னுங்கார் மேக நேராள் விக்கலும் துக்க மாகும் 

இன்னஞ்சொல் கழுதை காக்கை இவர்க்கிறை இல்லை வாழ்வே . 
( எ - து ) குரல் தொனியானது அன்னம் , கிளி , மயில் போலச் சின்ன 
மழலைச் சொல்போலிருந்தால் வெகு நல்லது . மேகம் குமுறுதல் போல 
வும் மின் சத்தம் போலவும் விக்கல் போன்றும் குரலானது பொல்லாது 
( எ.று. ) 

( ருயஉ ) 


( குறிப்பு . - கழுதை , காக்கை போன்ற குரலானால் மிகவும் பொல்லாதாம் .) 

வள்ளைதன் வடிவ தாகி வணங்கின மயிர்க ளின்றி 
அள்ளிய குறும்பி நாற்றம் அளறாக வுடைய வன்றேல் 
எள்ளிய சிறுவர்ப் பெற்றுப் பதியினை உடைய வாழ்க்கை 

எள்ளிடர் போது மன்றி இனிதுடன் வாழு மன்றே . 
( எ - து ) வள்ளைத்தண்டு போன்ற காலில் மயிர்களில்லாமலும் குறும்பை 
நாற்றம் இல்லாமலும் இருந்தால் சற்புத்திரனையும் பதியையும் பெற்றுச் 
செல்வத்தை யனுபவிப்பாள் ( எ - று .) 

( ருயாங ) 
கரிவரிக் கண்ணி னுள்ளே முடமயிர் கலந்த கண்ணாள் 
வரிநடுக் கண்ணி னுள்ளே வாலிய பூனைக் கண்ணாள் 
வெருவுறா விழிக்கு மேனும் வெம்புலி தன்னைப் போலச் 

செருவிடை விழித்த கண்ணாள் இவளுடன் சேர வேண்டாம் . 
( எ - து ) கண்ணுக்குள்ளே மயிரிருந்து தண்ணீர் வீழினும் பூனைக்கண்ணா 
யிருந்தாலும் மெய்விழி போலிருந்தாலும் புலிக்கண் போலிருந்தாலும் 
அவளை மருவலாகாது ; மறிதலையுண்டாம் . அவளைச் சேரில் குற்றம் 
( எ - று . ) 

( ருயச ) 
கண்ணொரு பாகம் நோக்கில் கணவனை விட்டுப் போவள் 
திண்ணிய வட்டக் கண்ணாள் ஒளியுமென் திருவைப் போக்கும் 
மண்ணிய கயல்மா வைவா ளிகன்றன கண்ணாள் தானும் 

பெண்ணினாள் பெரிது வாழ்ந்து பெருந்திரு வாட்டி யாமே . 
( எ - து ) ஒரு கண்ணை விழித்து ஒரு கண்ணை மூடிப்பார்த்தாலும் சாய்ப் 
+ வையாகிலும் புருஷனைவிட்டுப் பிரிவள் ; அல்லது விபசாரியாவாள் . 
ன் போலவும் வட்டக்கண்ணாகில் அறுதலியாவள் . கயல்போலவும் 
பாலவும் வாள்போலவும் கண்ணுடையாளாகில் ஐசுவரியம் 
-று . ) 

( ருயாரு ) 
ண் மயிர்கள் நீளாக் கூந்தலாள் இவளை நாளும் 
ணய வேண்டாம் மடைமறித் திட்டு வாழ்வள் 
பிர்கள் சாலப் பெரியவாய்க் குறிய வாகில் 
டய வாகில் முகடியாய் வாழு மன்றே . 


2 தென்மொழி திருந்தி வாழும் மின்னுங் காரனைய வாசை 
லுந் துக்க மாகா . 

தெரிவைதன் தாலி மங்கும் . 


8 


. 


2 


ஸ்திரீ லட்சணம் 
( எ - து ) கண்ணானது இல்லிக் கண்ணாகில் தலைமயிர் அழகில்லாமலும் 
சுருட்டையாயிருக்கிலும் வெகு சண்டாளி ( எ - று . ) 
( முகடி - மூதேவி ] 

( ருயசு ) 
உதிரமே இறைச்சி ஊறல் ஒளிந்ததா துக்கள் போல 
மதுரமே நாறு மென்று மரமலர் திகழு மென்றும் 
மதிகறுத் திரட்சி யெய்தி மங்கலக் கழுத்தி யாகி 
அதிபதி தனதே யாகி அரசியா யிருக்கு மன்றே . 

. 
( எ - து ) தலைமயிர் இரத்தம் போலவும் மாம்சம் போலவும் நாற்றமானால் 
துக்கத்தை அனுபவிப்பள் . மல்லிகைப் பூப்போலவும் நாறும் வாசம் 
போன்றிருந்தால் வெகு ஐசுவரியத்தை யுடைய அரசி ஆவாள்( எ - று .) ருயஎ ) 

வேம்புகற் றாழை மற்றும் வெடிப்புடன் வேர்வை நாறும் 
தாம்புரம் நாறுமாகில் தையலைச் சேர்வொண்ணாது 
தேம்படு கமலப் போதில் திருமகள் சேர்ந்தி ராள்போய்ப் 

பாம்பிவ ளென்னச் செல்வம் பையவிட் டேகு மன்றே . 
( எ - து ) ஸ்திரீகள் பேரில் வாசமாகிய மல்லிகை கோங்கு தாமரைப் பூ 
வாசனையாகில் அரசியாவள் . வேம்பு கற்றாழை முதலிய வெடிப்புக்குறை 
நாற்றமானால் அவளைச் சேர்ந்தால் லக்ஷ்மிதேவி அவளிடத்திலே இருக்காள் 
( எ - று . ) 

( ருயவு ) 
நாவிகாப் பூர மற்றை நல்லகில் தென்னம் பாளை 
காவிசேர் இலுப்பைப் பூவும் கழல் எலு மிச்சை தாழை 
மேவிய வதுவை தம்போல் இருபுறம் நாறு மாகில் 

தேவியித் திருவை யொத்துத் திகழ்பெருஞ் செல்வியாமே . 
( எ - து ) ஸ்திரீகளுக்குச் சரீரம் வாசனைக் கர்ப்பூரம் புனுகு தென்னம் 
பாளை , மல்லிகை , இலுப்பைப்பூ , எலுமிச்சம்பழம் , ஓலைப்பூ , தாமரைப்பூ 
இந்த வாசனையுண்டாகில் மகாலக்ஷ்மிகரம் உண்டாகும் ( எ - று . ) ( ருயசு ) 

அடிக்கடி நகைப்பா ளேனும் அணிகுழல் விரிப்பா ளேனும் 
உடுத்துடுத் துரிப்பா ளேனும் உந்தியில் பெரியா ளேனும் 
கடுக்கென நடப்பா ளேனும் கடுஞ்சொல்லிக் கோபி யேனும் 

அடுத்தடுத் திவளைச் சேர்ந்தால் அறுமிடை யாகு மன்றே . 
[ அடிக்கடி காரணம் 

இல்லாமல் சிரிப்பவள் , கூந்தலை அவிழ்த்து 
அவிழ்த்து முடிபவள் , ஆடையை அடிக்கடி மாற்றி உடுப்பவள் , பெரிய 
தொப்புள் உடையவள் , கடுக்காக நடப்பவள் , கடுஞ்சொல் பேசுபவள் , கோபி , 
இத்தகைய பெண்கள் ஆகாது . ) 

( சுய ) 
வேறு 
குட்டைக் கைச்சி குறுவிரற்சி 

கூடும் புருவம் இருசுழிச்சி 
சட்டச் செவிச்சி இவள் தன்னை 

சார்ந்த தாங்க ளாறுதனில் 
வட்டத் திருக்க லட்சுமிபோம் 

வாரா நோயும் வந்தெய்தும் 
சட்ட முடனே சொன்னோங்காண் 

தம்பிரான் ஆணை தப்பாதே . 


( பா - ம் ) 1 வெக்கை . 


2 சேர்வசாராரில். 


C 


80 

சாமுத்திரிகா லட்சணம் 
[ குட்டைக் கை உடையவள் , விரல் சிறுத்தவள் , கூடும் புருவத்தாள் , 
இருசுழி உடையவள் , பெரிய காது உடையவள் , ஆகிய பெண்களுடன் 
கூடினால் செல்வம் போம் . நோயும் உண்டாகும் . ] 

( சயாக ) 
வேறு 
காலினில் மயிரு மாகா கடியதோர் நடையு மாகா 
மாலையுங் கண்க ளரகா வலச்சுழி மறுவுண் டாகில் 
தோளதில் சிரசு பாய்ந் தெட்டிடில் கவிச்சு வீசில் 

சாலவே இவளை நாளும் தழுவினால் உயிர்கள் போமே . ( சாயாஉ ) 
[காலில் மயிர் உள்ளவள் , வேகமாக நடப்பவள் , மாலைக்கண் உள்ளவள் , 
வலச்சுழி மறு உள்ளவள் , தடித்த கழுத்து உள்ளவள் , கவிச்சநாற்றம் 
வீசும் தேகத்தாள் , இவர்களை மணக்கலாகாது .] 

மூக்குநீண் டிருப்பா ளேனும் முகஞ்சுழித் திருப்பா ளேனும் 
ஏக்கிய வயிற்றா ளேனும் எரிநிறக் குஞ்சி யேனும் 
நாக்குவாய் கரியா ளேனும் நகம்பல வுடையா ளேனும் 

போக்குநீ அவளை வேண்டாம் புக்கிடம் பொடி செய் வாளே . ( சாயங) 
( நீண்ட மூக்குடையவள் , முகம் சுழித்திருப்பவள் , எக்கிய வயிற்றாள் , 
சிவந்தநிற மயிர் பெற்றவள் , நாக்கு வாய் ஆகியவை கறுத்தவள் , நகம் 
பிளந்தவள் , இவர்களும் ஆகார் .] 

பஞ்சில்மெல் லடியா ளாகில் பங்கய நிறத்தா ளாகில் 
அஞ்சனக் கண்ணி னார்க்கு நன்மையாய் உலக மெல்லாம் 
தஞ்சமென் றடியு ளத்துச் சாலவே அகலு மாகில் 

நஞ்சிவள் அணைய வேண்டாம் நல்குர வாட்டி யாமே . ( சுயச ) 
( பாதம் பஞ்சுபோல் மென்மையாக உள்ளவள் , தாமரை நிறத்தைக் 
கொண்டவள் , நன்மை பொருந்தியவள் . . உலகம் அவளுக்கு வணங்கும் . 
பாதம் பூமியில் பாவாமல் விலகியிருந்தால் , அவளை மணக்கலாகாது ; 
வறுமை உடையவள் . ) 


ஸ்திரீ லட்சணம் முற்றும் . 


( பா.ம் ) - 1 எரிபலக் குஞ்சி. 


புருஷ லட்சணம் 


33 


குறுக்காக எழுந்து கண்டால் அவன் அநேகம் பேருக்குக் கர்த்தனாவன் . 
இரண்டு நரம்பு தோன்றியிருந்தால் சற்குண புருஷனாவான் . வெகுசாய் 
நரம்பு தோன்றினால் வியாதியும் வறுமையும் உண்டு . 

நெற்றியிலே மயிர் மிகுதியானால் வெகு கபடியாவான் . நெற்றியிலே 
மயிர் இல்லாமல் இருந்தால் பெருமையுண்டு . 


புருவம் . 


மாணம் . 


கண் புருவத்து மயிர் இரண்டு கடையிலும் சாய்ந்து கறுத்து மிருதுவா 
யிருந்தால் . உலகாளுவான் . புருவத்து மயிர் பருத்தால் பலம் 

. உண்டு . 
கீழ்நோக்கியிருந்தால் வியாதியடைவான் . கூடும் புருவமானால் மாமன் 
மாதா பிதா 

இமை . 
இமை மயிர் நெருங்கித் தோகையுண்டானால் செல்வமும் அழகும் 
உண்டு . இமை ( மயிர் ) ஒன்று சிறுத்து ஒன்று பருத்திருந்தால் வியாதி 
உடையவன் . 


கண் . 


கண் விசாலமாய்ச் செவ்வரியோடிச் சரியாகக் கடைக்கண் [ கோவைப் 
பழம்போல் ] சிவந்திருந்தால் உலகாளுவன் . சிமிட்டுக் கண்ணானால் வெகு 
பெண்களை அணைவான் . மாறுகண்ணானால் வறுமையும் பொய்யும் வரும் . 
கண் சிறுவிழியானால் ஆயுசுண்டு . கருவிழி மிகுதியுங் கறுப்பானால் 
வெகு பெண்களை அணைவான் . கண் தேன் நிறமாயிருந்தால் வெகு காம 
விகாரியாய்ப் பெருங் கபடியாயிருப்பான் . கண் வெள்ளைக்கண்ணானால் 
கபடியுமாய் அஞ்சனவித்தை பார்க்கிறவனாவான் . ஆனைக்கண்ணானால் 
பிறர் மனையாள் நாட்டமாயிருப்பான் . 


கண்மறு . 


வலது கண்ணிலே வெள்ளை விழியிலே மறுவிருந்தால் புத்திக் கூர்மையாம் . 
து கண்ணிலே வெள்ளை விழியிலே மறுவிருந்தால் காம விகாரியாய் 
நாலு சாமம் புணருவான் . 

கண் பிறவிக் குருடானால் அவன் பாவியாய் ( மனத்தாபத்தை ) வெகு 
துக்கத்தையடைவான் . விழிக்கண் குருடானால் மிஞ்சின துர்ப்புத்தியுடைய 
வன் ஆவான் . 

முகம் . 
முகம் சிறு முகமானால் அழகு உடையவனாவான் . வதனம் சிங்க 
முகம்போலப் பருத்த முகமானால் செல்வனாவான் ; எல்லாருக்கும் அதி 
பனாவான் . 


( பா.-ம்.) - 1 பூனைக் கண்ணானால் பிற மனையாளை நத்துவான் . 
S. Lakshanam .--- 3 


3 


தால் .நல்ல பொசிப்பு உண்டு. இடஞ்சல் 
34 

சர்முத்திரிகா லட்சணம் 
முகத்திலே மயிர் கறுத்துப் பருத்திருந்தால் செல்வமுண்டு. 

சிவந் 
திருந்தால் கபடியாவான் . மிருதுவானால் அழகுண்டிடாம் . சுருண் 
டிருந்தால் ஆன வார்த்தைகளைப் பேசுவான் ; வார்த்தை செல்லும் .. 
மயிர் நெருங்கியிருந்தால் வெகு காமியம் உள்ளவனாவான் . 

மயிர் அற்ப 
மாயிருந்தால் அற்ப போகியாவான் . 

மூக்கு . 
மூக்கு உயரமாய் 

அவரவர் கையினால் நாலு 2 அங்குலமாய்க் குமிழம் 
பூப்போலே இருந்தால் உலகாள்வான் . மூக்கு அவரவர் கையினாலே 
* மூன்று அங்குல மானால் செல்வமுண்டு ; ஆயுசும் அழகும் உண்டாம் . 
மிகுதியாய் நீண்டால் கடின போகம் . குறைந்தால் அற்ப போகம் . மூக்கு 
பருத்திருந்தால் திரவியவானாவான் . மூக்கு நடு தாழ்ந்தால் கபடியுமாய் 
வறுமையுமாவான் . ஒரு புறஞ் சிறுத்து ஒரு புறம் பருத்திருந்தால் 
வியாதியாவான் . 

மூக்கு நுனி நடுவே மறுவிருந்தால் சோரச்செலவு உண்டாவான் . மூக்கு 
வலது புறத்திலே மறுவிருந்தால் செல்வமுண்டு . இடது புறத்திலே மறு 
விருந்தால் வறுமையாவான் . மூக்கிலே பிறவி வடுவிருந்தால் உலகாள் 
வான் . 

வாய் . 
வாய் அகலமானால் பிடித்தது விடான் . வாய் சிறுத்திருந்தால் செல்வ 
முண்டு. வாய் சிவந்திருந்தால் அழகுண்டு . வாய் கறுத்திருந்தால் 
கபடு ; மிகக் கறுத்தால் மிடியுண்டு. 

வாயினுள்ளே சங்கு சக்கரமும் இரண்டு புறத்திலேயும் இருந்தால் உலகை 
யாள்வான் . சுவேதை , இருந்தால் ஞானமுண்டாம் . கமலமிருந்தால் 
வித்வானாவான் . உபயசாமரை யிருந்தால் தீர்க்காயுசும் செல்வமுமுண்டு . 
அங்குசமிருந்தால் வெற்றியுண்டு. குடை இருந்தால் செல்வமுண்டு ; 
அரசும் உண்டு . பாம்பு போலே யிருந்தால் வறுமையுண்டு ; கபடுமுண்டு. 

குரல் . 
வார்த்தை வலுவானால் முன்கோபி யாவான் . கபடில்லை. வார்த்தை 
மெதுவானால் கபடுடன் குணமுண்டு. கீழ்க் குரலானால் கபடஞ் செய் 
வரன் ; செய் நன்றி கொல்லுவான் . பிறவி ஊமையானால் பாவியாய்க் 
கபடியாவான் . 

தாழ்வாய் ( மோவாய்) . 
மோவாய் ( தாழ்வாய் ) பருத்து இரண்டாகப் பிரிந்திருந்தால் கபடி 
யாவான் . ஒன்றாயிருந்தால் செல்வம் . தாழ்வாயிலே வலஞ்சுழியிருந் 

டஞ்சுழியானால் வறுமை . தாழ்வாயின் 
( பா - ம் .) - வார்த்தை சொல்ல வல்லவன் , 

* பதிந்திருந்தால் , 
மூன்று அங்குலம் . 

5. சுவேதம் ; வேலாயுதம் . 
3 குமிழானது பூப்போலிருந்தால் , 


2 


புருஷ லட்சணம் 


35 


கீழே ஒரு சுழி வலம்புரியானால் சுகபோசனம் உண்டு . இடத்திலே இடம் 
புரியானால் தலை வெட்டுப்பட்டுப் போம் . வலத்திலே இடம்புரியானால் 
சில , 

நாள் செல்வம் , சில நாள் வறுமை . இடத்திலே வலம்புரியானால் 
உலகாள்வான் . இரண்டுபுறத்துச் சுழியும் வலம்புரியானால் உலகாள்வான் . 
இரண்டு புறத்துச் சுழியும் இடம் புரியானால் வியாதியும் வறுமையும் உண்டு . 


கன்னம் . 


கன்னம் நெடுகியிருந்தால் கபடனாவான் . ஒன்றானால் செல்வமுண்டு . 
[ உயர்ந்தால் நல்லது ; சதைப்பற்றுக் கொண்டிருந்தால் செல்வம் ; போகம் 
உண்டு . உலர்ந்திந்தால் துக்கம் . ) இரண்டு கன்னத்திலும் வலம்புரிச் 
சுழியானால் வார்த்தை சொல்லவல்லவனாவான் ; செல்லும் . இடம்புரிச் 
சுழியானால் வறுமை உண்டு . 


பல் . 


பல் பருத்திருந்தால் - திரவியம் சேதமாம் ; வறுமை .. சிறுத்தால் 
அழகுண்டு. நீக்குப் பல்லானால் மிகுதியும் காம விகாரியாவான் ; ரதியும் : 
முந்திப்போம் . தெத்துப்பல்லானால் வித்தையுண்டாம் ; அழியும் . 
சொத்தைப்பல்லானால் வியாதியுடையவனாவான் . பல்லு பழுப்பானால் 
மனசு கிலேச முண்டு . மேல் வாயிலே தான் கீழ் வாயிலே தான் நடுவே 
ஒரு சிறு பல் இருந்தால் புத்திரரும் வெகு செல்வமும் உண்டு ; புத்தி 
மானாவான் . 


அதாஞ் சிறுத்தால் அழகும் செல்வமும் உண்டு . 


காது . 


காது மேல்செவி அகலமானால் முன்கோபி ஆவான் . காது குறுகி 
யிருந்தால் செல்வமுண்டு. மேல்செவி உள்ளே மடங்கியிருந்தால் கபட 
னாவான் . உள் செவி பருத்திருந்தால் வறுமையுண்டு . உள் செவி வலம் 
புரிபோலே யிருந்தால் உலகையாள்வான் . செவியின் மேல் மயிர் கறுத்துப் 
பருத்து நெருங்கியிருந்தாலும் மேல் நோக்கியிருந்தாலும் சவுரியவானா 
வான் . கீழ்நோக்கி யிருந்தால் வறுமை ; மிடியுண்டாம் . 


கழுத்து . 


கழுத்து அவரவர் கையினாலே நாலு அங்குலமானாலும் பாடும் போது 
நாம்பு எழாமலிருந்தாலும் திரண்டிருந்தாலும் செல்வமும் அழகும் ஆயு 
சும் அரசும் உண்டு. நரம்பு கண்டு கட்டியிருந்தால் மிடியுண்டு. கழுத்து 
நெடுகியிருந்தால் வறுமையும் கபடும் உண்டு . அறக் குறுகினால் நினைத்த 
கருமம் முடியாது . பருத்தால் செல்வமுண்டு . 


3 புத்தியில்லாதவனாய் இருப்பான் . 


2 


( பா . - ம் . ) சம்பத்து உள்ளவன் . 

இந்திரியம் ; போகம் . 
S. Lakshanam .-- 3A 


36 

சாமுத்திரிகா லட்சணம் 
கழுத்திலே நாலு வரையிருந்தால் தீர்க்காயுசும் செல்வமும் உண்டு . 
மூன்று ரேகையிருந்தால் அழகும் ஆயுசுமுண்டு . இரண்டு வரையானால் 
கபடனாவான் ; ஏகபோகனாம் . ஒரு வரையானால் நினைத்த கருமம் முடியாது . 
ஒரு வரையும் இல்லாதிருந்தால் மனக் கிலேசமுண்டு. செல்வமுண்டு . 

பிடரி . 
பிடரியிலே இரண்டு ரேகையிருந்தால் சுகபோசனம் உண்டு , பிடரி உயர்ந் 
திருந்தால் செல்வமுண்டாம் . தாழ்ந்திருந்தால் வறுமையுண்டாம் . 


தோள் . 
தோள்கள் இரண்டும் உயர்ந்தால் செல்வமுண்டு . தாழ்ந்திருந்தால் 
ஆயுசு உண்டு . சரியாயிருந்தால் அறிவுண்டு . தோள்கள் இரண்டிலும் மயிர் 
மிகுதியானால் நினைத்தது முடியாது . 

அக்குள் . 
அக்குள் உயர்ந்தால் மயிர் சிறுத்துக் கறுத்துத் துர்க்கந்தமில்லாமலிருந் 
தால் உலகையாள்வான் . துர்க்கந்தமாய்க் கற்றாழை நாற்றம் போலிருந்தால் 
வெகு காம விகாரியாவான் . சுண்ணாம்பு நாற்றமானால் மிடியுண்டு. ஆனை 
மூத்திரம் போலும் எரிப்பு " நாற்றமானால் அற்ப போகியாவான் . இள 
நீர் 

வாசனையானால் தீர்க்க போகியாம் . தாமரைப் பூ வாசனையானால் 
அநேகம் பெண்கள் சதா காலமும் அவனைக் கூடியிருப்பார்கள் . 
அக்குள் மயிர் 

சிவந்து நெருங்கித் தாழ்ந்திருந்தால் வறுமையாய் 
அலைந்து திரிவான் . ஒரு மயிரும் இல்லாமலிருந்தால் கோழிப் போகமா 
வான் 8 


! 


கை . 


கைகள் முழங்காலின் கீழே வந்து நீண்டால் வெகு செல்வமுண்டு . 
தீர்க்க ஆயுசும் அரசும் உண்டு . முழங்கால் மடிப்பிலே நின்றால் செல்வம் . 
முழங்காலுக்கு ஒரு விரலுக்கு மேலே நின்றால் நல்ல போசனம் உண்டு . 
இரண்டு விரல் மேலே நின்றால் சொல் செல்லும் 4. மூன்று விரல் மேலே 
நின்றால் ஆயுசும் அழகும் உண்டு .. நாலு விரல் மேலே நின்றால் 
அற்பமான செல்வம் . 

அஞ்சு விரல் கொண்டு மேற்பட்டதெல்லாம் வறு 
மையுங் கிலேசமும் கபடும் உண்டாம் . கை மிருதுவாய்த் திரண்டு மட்டிலே 
பருத்தால் அழகும் ஆயுசும் உண்டு. மெத்தப் பருத்தால் கிலேசம் . முன் கை 
சிறுத்து இருந்தால் மிடியுண்டு . 


கை விரல் . 
சிறுவிரல் அணிவிரல் மட்டுமிருந்தால் , இறைக்குச் சரியானால் 
நூறு வயதிருப்பான் . அணிவிரல் மேலிறை மேலே யிருந்தால் தொண் 
ணூறு வயதிருப்பான் . அணிவிரல் மேலிறையிலே வந்தால் எண்பது வயது 
இருப்பான் . . நடுஇறையின் நடுவே சிறுவிரல் - வந்தால் எழுபது 
( பா . - ம் . ) -- 1 உலர்ந்திருந்தால் . 

குக்குட போகமாம் . 
எருமை . 

4 சோரச் செலவு உண்டு . 


3 


37 


புருஷ லட்சணம் 


வயதிருப்பான் . நடுவரையின் கீழ் வரையில் வந்தால் அறுபத்தைந்து 
வயதிருப்பான் . கீழிறை நடுவே வந்தால் அறுபது வயது உண்டு . அதன் 
கீழ்ப்பட்டால் அற்பாயுசும் இலேசமும் உண்டு . 

உள்ளங்கை ரேகை . 
உள்ளங்கை ரேகைகள் அற்ப சொற்பமாயச் சிவந்து சிறுத்து இருந்தால் 
செல்வமும் ஆயுசும் அரசும் உண்டு . கனத்திருந்தால் துக்கம் உண்டு . 
வலது கையிலே சிறிது ரேகை சங்கு போலவும் சக்கரம் போலவுமிருந்தால் 
அந்தக் கையினாலே பலகாலமுந் திரவியம் வந்து பின்னையும் வாங்குகிற 
பேருக்கெல்லாம் கொடுக்கப் பண்ணும் . வலது கையிலே மச்ச ரேகையிருந் 
தால் மிகுந்த செல்வமுண்டு ; இறுகலா யிருப்பான் . குடைபோலே யிருந் 
தால் விதரணமுண்டு . தமருகம் போலே யிருந்தால் புகழுடையவன் ; மிகுந்த 
செல்வமுண்டு ; இறுகலாயிருப்பான் . சந்திரன் போலே யிருந்தால் வித்து 
வானாவான் . வாள் போலே இருந்தால் வீரியவனாவான் . கும்பம் போ 
லிருந்தால் பெருமையுடையவனாவான் . வெண் சாமரை போலிருந்தால் 
வெகு ஜனங்களுடன் கூடி வாழ்ந்திருப்பான் . தாமரைப் பூ போலிருந் 
தால் எந்த நாளும் லக்ஷ்மி அவனிடத்திலே இருப்பாள் . மாலை 
போலேயிருந்தால் எந்த நாளும் ஸ்திரீ போக முண்டாயிருப்பான் . வேல் 
போலிருந்தால் வெற்றியுண்டாயிருப்பான் . லிங்கம் போலிருந்தால் சிவ 
பக்தி , தேவதா பக்தி முதலானவையுண்டு . ரிஷபம் போலேயிருந்தால் 
வாகன முண்டு. 

நடு மணிக்கட்டு தொடுத்து நடுவிரல் நுனி மட்டும் ஒரு ரேகை இடையறாது 
இருந்தால் முழுதும் ஞானவானாவான் . அது நடுவிரலடியிலே வந்தால் 
வித்துவானாவான் . அது சிறுவிரல் அடியிலே வந்தால் செல்வமுண்டு . அது 
அணிவிரலடியிலே வந்தால் ஆபரணம் பூணுவான் ; கிலேசமுண்டு . அது 
சுண்டு விரலடியிலே வந்தால் காம விகாரியாவான் ; சோரச் செலவு உண்டு ; 
சொல்லும் செல்லும் . அது பெரு 

பெரு விரலடியிலே வந்தால் அநேகம் 
பெண்களைப் புணருவான் . அது நடு உள்ளங்கையிலே நின்றால் செல்வமும் 
பிள்ளைகளும் உண்டு . அந்த ரேகை இல்லாவிட்டால் முடவனாம் . 
உள்ளங்கையிலே ரேகைகளும் பருத்துப் புகை நிறமானால் மகா பாவி 


விரல்களின் இறை . 
பெரு விரலின் அடியிறையிலே சங்கிலி போலே ஒரு ரேகை யிருந்தால் 
வெகு தொழிற்படுவன் . பெரு விரலின் நடுவிறை பலவானால் வெகு தா 
னிய முண்டு ஒன்றாயிருந்தால் அலைந்து திரிவான் . மேலிறை ஒன்றானால் 
பக்தன் ஆவான் . பலவானால் கபடு உண்டு . மேலிறை மேலே வலஞ் 
சுழியிருந்தால் வெகு செல்வமுண்டு ; இடஞ் சுழியாயிருந்தால் ஆயுசுண்டு . 
மடிப்பானால் வறுமையுண்டு . 

சுட்டுவிரல் அடியிறை ஒன்றானால் வறுமையுண்டு . பலவானால் வெற்றி 
யுண்டு . நடுவிறை ஒன்றானால் சிக்கன முண்டு . பலவானால் விதரணம் 

( பா . - ம் . ) -- கறுத்திருந்தால் . பலராலும் தொழப்படுவான் . 


2 


ஷணமுண்டு. பலவானால் 
38 

சாமுத்திரிகா லட்சணம் 
உண்டு . மேலிறை ஒன்றானால் வித்தை உண்டு . பலவானால் , கபடுண்டு . 
மேல் வலஞ்சுழி யிருந்தால் உலகையாளும் மந்திரியாவான் . இடஞ்சுழி 
யாயிருந்தால் புத்திமானாவான் . மடிப்பானால் ஆயுசுண்டு . 

நடுவிரல் அடியிறை ஒன்றானால் செல்வமுண்டு. பலவானால் துன்ப 
முண்டு... நடுவிறை ஒன்றானால் வித்தை ; பலவானால் ஸ்திரீ போகம் . 
மேலிறை ஒன்றானால் அற்ப போகமுண்டு 2 . பலவானால் வெகு 
போகமுண்டு .. மேலிறை மேலே வலஞ்சுழி யிருந்தால் நல்ல சுகபோசன 
முண்டு . இடஞ்சுழியானால் ( நல்ல ) பொசிப்பில்லை . 

மடிப்பானால் வீண் 
செலவுண்டு. 
வித்தையுண்டு * . நடுவிறை ஒன்றானால் அலைந்து திரிவான் . பலவானால் இனங் 
களை ரட்சிப்பான் . மேல்வரை ஒன்றானால் சகல தேசங்களுக்கும் போவான் . 
பலவானால் வெகு காமியாவான். மேலிறையின் மேலே வலஞ்சுழியிருந் 
தால் எல்லாருக்கும் உபகாரஞ் செய்வான் . இடஞ்சுழியானால் வார்த்தை 
செல்லும் 6. மடிப்பானால் கிலேசமுண்டு. 


சிறுவிரல் அடியிறை ஒன்றானால் கபடியாயிருப்பான் . பலவானால் 
விஷகுணமுண்டு . நடுவிறை ஒன்றானால் அழகுண்டு. பலவானால் 
ஆயுசுமுண்டு. மேலிறை ஒன்றானால் பிடித்தது விடான் . பலவானால் 
ஏழையாயிருப்பான் . மேலிறை மேலே வலஞ்சுழியிருந்தால் தீர்க்காயுசுண்டு . 
இடஞ்சுழியானால் பலன் உண்டு . மடிப்பானால் வெகு செலவுண்டாயிருப்பான் . 


இடது கை பெண்களுக்கும் வலது கை புருஷருக்கும் பார்க்க வேண்டும் . 
இடது கை புருஷர்களுக்கும் வலது கை பெண்களுக்கும் பார்க்க ஒண்ணாது . 


கை லட்சணத்தில் சில பெண்களுக்கும் ஒக்கும் ; புருஷருக்கும் . ஒக் 
கும் . இதிலே அளந்து பார்க்கிறது சில உண்டு . அதை இனி மேலே 
சொல்லுகிறோம் . 


வலது கையிலே ஆறு விரலாகில் வெகு செல்வமுண்டு . இடது கையிலே 
ஆறு விரலாகில் மிடியுண்டாம் . 

சிறு விரலின் கீழே கை யோரத்திலே ஒரு ரேகையிருந்தால் ஒரு விவாக 
முண்டாம் . இரண்டுக்கு இரண்டு , மூன்றுக்கு மூன்று , நாலுக்கு நாலு , 
அஞ்சுக்கு அஞ்சு. அப்பால் எத்தனை ரேகையிருந்தாலும் களத்திரம் அல்ல ; 
அவையெல்லாம் வைப்புகள் என்றவாறு . விவாகமில்லை என்றறிக . 


பெருவிரல் அடியிறையின் கீழ் ரேகையுள்ள தெல்லாம் புத்திரரென்றிக . 


பா - ம் . ) -1 வீண் செலவு உடையவனாவான் . 

அற்ப போசனம் உண்டு . 
3 யோகம் உண்டு . 
ஒன்றால் போகம் உண்டு. இரண்டானா 
வெகு பூஷணம் உண்டு. பலவானால் 
வெற்றியுண்டு . 


யாவரிடத்திலும் உபசாரம் 

ளவன். 
அதிக வார்த்தையாடுபவன் . 

குணம் உண்டு . 


மவிகாரியாம் . புருஷ லட்சணம் 

39 
புறங்கை . 
புறங்கை மிருதுவாய் உயர்ந்திருந்தால் செல்வமும் அழகுமுண்டு . நரம் 
பெழுந்தால் வறுமையுண்டு . . மயிரெழுந்தால் இரக்கம் இல்லை ; ஈதலில்லை . 

பாதியு 
செவிரல் மிருதுவானால் செல்வமுண்டு. உரத்தால் அழகுண்டு . குவிந்தால் 

தின் 


மை 


நகம் . 


கைவிரல் நகம் மிருதுவானால் செல்வம் . உரத்தால் அழகு . குவிந்தால் 
காமவிகாரி .. 


நகம் விரிந்தால் அனுகூலம் !! சிவந்திருந்தால் செல்வமுண்டு . 
வெளுத்திருந்தால் மிடியாம் . கறுத்திருந்தால் வியாதியாம் . 

விரல்கள் மெல்லிசாயிருந்தால் அழகும் ஆயுசும் உண்டு. பருத்தால் 
திடம் . நீண்டால் குணமுண்டாம் . குறுகினால் மிடியுண்டாம் . 


முழங்கை . 


முழங்கை மிகப் பருத்தால் செல்வமுண்டு ; கபடியாவான் . மிகச் சிறுத் 
தால் வறுமையுண்டாம் , முன் கையில் உள்ள மயிர் சிறுத்துக் கறுத்தால் 
எந்நேரமும் பெண் போகமுண்டு . மயிர் சிவந்தால் வறுமையாம் . மயிர் 
பருத்தால் பலன் உண்டு . சந்துக்கள் ஆழாமானால் செல்வமுண்டு. எலும்பு 
தோன்றினால் மிடியாம் . நரம்பு தோன்றினால் எழை ; துக்கம் ; உலைந்தவ 
னாவான் . முழங்கையிலும் சந்திலும் வலஞ்சுழி இருந்தால் விதரணம் 
உண்டு. இடஞ்சுழி இருந்தால் உலுத்தன் . முழங் கைக்கு மேல் தோள் 
மட்டும் மயிரில்லாமலிருந்தால் அழகுண்டாம் . மயிர் எழுந்திருந்தால் மிடி . 


2 


மார்பு . 
மார்பு அவரவர் கையினால் இருபத்து நாலு அங்குலமாய் இரண்டு கட்கம் 
அளவு குறுக்கே * ஒரு ரேகை இருந்தால் எல்லோரும் வணங்க அரசாள் 
வான் . மார்பு குறுகக் குறுகச் செல்வமும் அறிவுங் குறையும் . மார்பில் 
மயிர் பருத்து நெருங்கினால் வறுமையுண்டாம் . சிறுத்து நெருங்கினால் 
அழகுண்டு. மயிர் நுனி பிளந்திருந்தால் கபடனாவான் . மார்பில் வலஞ் 
சுழியிருந்தால் வெகு செல்வமுண்டு . இடஞ்சுழியினால் வறுமையுண்டாம் . 
முலைக் காம்பு சிறுத்தால் அழகுண்டு. பருத்தால் வீரியம் விடாது ; வியாதி 
யுண்டாம் . 


வயிறு . 
வயிறு குடம் போலே தொந்தியாயிருந்தால் வெகு செல்வமுண்டு . 
பூசனிக்காய் போலே தொந்தியாயிருந்தால் மெத்தப் பொசிப்பன் . வயிறு 
மிருதுவானால் அனேகம் புத்திரருண்டு . கடினமானால் மிகுதியும் பேசு 
( பா - ம் . ) - பிரிந்திருந்தால் அனுகூலமான பெண் பிரிந்து பின் பகையாகும் . 
2 தொப்புள் . 

கமுக்கட்டுக்கும் குறுக்கே . 
விதரணமும் உடையவனாயிருப்பான் . 

5 போரிப்பான் . 


8 


40 


சாமுத்திரிகா லட்சணம் 


வான் ; பழிச் சொல் பெறுவான் . வயிறு குளிர்ந்திருந்தால் வாத முத 
லான வியாதியே - அடைவான் . வயிறு வெதும்பி இருந்தால் பித்த சரீ 
மாய் வெகு காமியாவான் . வயிறு உலர்ந்திருந்தால் மூலாக்கினி அதிக 
மோம் . தொந்தி வட்டமானால் வியாதி . வயிறு குறுக்கே நீண்டிருந்தால் 
மலடனாவான் . தொந்தி மேலே அஞ்சு மடிப்பு இருந்தால் இரக்க முள்ள 
னாவான் . நாலு மடிப்பானால் யாவரிடத்திலும் பகையுண்டு . 

மூன்று 
மடிப்பானால் அறிவுண்டு . இரண்டு மடிப்பானால் வெற்றியுண்டாம் . ஒரு 
மடிப்பானால் சுக போசனமில்லை . 

ஒரு மடிப்புமில்லாவிட்டால் அலைந்து 
திரிவான் . 

தொப்புள் . 
தொப்புளுக்கு நாலுபுறத்து மயிரும் தொப்புளைப் பார்த்திருந்தால் 
செல்வமுண்டு. நாபி வலஞ்சுழியாயிருந்தால் அரசாள்வான் . இடஞ் 
சுழியா யிருந்தால் வறுமையாவன் . ஆழமா யிருந்தால் குணமுண்டு 
உயரமாயிருந்தால் திரவியங்கள் உண்டு . * கீழ்நோக்கி நீண்டிருந்தால வெகு , 
பசியுண்டு. 

விலா . 


விலாப்பக்கம் நரம்பும் மயிரும் எழாமலிருந்தால் செல்வ முண்டு, 
நரம்பும் மயிரும் உண்டானால் வறுமையுண்டு. வலது 

விலாவிலே 
வலஞ்சுழியாயிருந்தால் ஸ்திரீபோகம் மிகுதியாயுண்டாம் ; இடஞ்சுழியானால் 
வியாதியாவான் அல்லது பெண்டிழப்பான் . இடது விலாவிலே வலஞ்சுழி 
யிருந்தால் இகழப்படுவான் . இடது விலாவிலே இடஞ்சுழியிருந்தால் கீர்த்தி 
பெறுவான் . 

முதுகு . 


முதுகிலே மயிர் மிகுதியானால் தீரனாவான் . மயிர் கொஞ்சமானால் 
பயங்கொள்ளி. மயிர் இல்லாமல் இருந்தால் அழகுண்டு . முதுகு 
ஒன்றானால் ° புத்தி மந்தனாவான் . நடுவில் தாழ்ந்து முதுகு இரண்டானால் 
அழகும் ஆயுசும் வெற்றியும் , உடையவன் . முதுகு நடுவிலே ஒரு வலம் 
புரிச் சுழியானால் ஆயுசுண்டு . இடம் புரியானால் பாவியாவான் . இரண்டு சுழி 
வலம் புரியானால் வெற்றியுண்டாம். இரண்டு - சுழி இடம் புரியானால் 
காமவிகாரியாவான் . ஒன்று வலஞ்சுழியும் ஒன்று இடஞ் சுழியுமானால் உலக 
மெல்லாந் திரிவான் . மூன்று முதலாகப் பல சுழியிருந்தால் மிகுதியும் 
வறுமையுண்டு . ஒரு சுழியுமில்லாவிட்டால் மலடனாவான் . 


லிங்கம் . 


ஆண்குறி அவரவர் கையினாலே ஆறு அங்குலமானால் அழகும் செல்வமு 
முண்டு . எழு அங்குலமானால் அரசாள்வான் . எட்டு அங்குலமானால் தீர்க் 
காயுசுண்டு . ஒன்பது அங்குலமானால் வித்தையுண்டு. பத்து அங்குலமானால் 


( பா . - ம் . ) - 1 சிறுத்திருந்தால், 

விர்த்தி அதாவது க்ஷேமம் உடையவன். 
2. மறைத்திருந்தால் . 

* மிகுதியானால் , 
ஆழமாயிருந்தால் திரவியம் உண்டு ; கோணினால் , 

உயரமாயிருந்தால் குணம் உண்டு. 


புருஷ லட்சணம் 


41 


பலம் உண்டு ; இந்திரியம் நிற்கும் . பதினொன்று அங்குலமானால் வறுமை 
யுண்டு. பன்னிரண்டு அங்குலமானால் வறுமையும் விசாரமும் ’ வியாதியு 
முண்டு . பதின்மூன்று அங்குலமானால் வெகு பாவியாவான் , கோசத்தின் 
பேரிலே நரம்பு கண்டால் வறுமையுண்டு . 


மணி . 


மணி சிறுத்தால் இந்திரியம் நில்லாது . மணி பருத்திருந்தால் வெகு 
போகியாவான் . நீண்டிருந்தால் முந்திப் பெண் பெறுவான் .. 

மணி 
பருத்து வட்டமாயிருந்தால் முந்தி ஆண் பெறுவான் . 

தேன் வாசனையானால் செல்வமுண்டு. புலால் நாற்றமானால் வெகு புத்தி 
ரருண்டு . அழுகல் நாற்றமானால் வறுமையுண்டு . மணி சிவந்திருந்தால் 
எந்த நாளும் சுகம் உண்டு . கறுத்திருந்தால் துன்பமுண்டு . வெளுத் 
திருந்தால் அற்பமான செல்வம் ; வியாதி யுண்டு. 

சிறுநீர் . 
சலம் விழும்போது ஒரு தாரையாய் வலம்புரியாய் விழுந்தால் உலகை 
யாள்வான் , இடம்புரியாய் விழுந்தால் வறுமையுண்டு. - சிதறி விழுந்தால் 
• வியாதி யுண்டு . இது வெல்லாம் பதினாறு வயசுக்குமேல் பார்ப்பது . 
பெண்களுக்கும் உட்குறி பன்னிரண்டு வயதுக்கு மேல் பார்ப்பது . 

இந்திரியம் . 
வீரியமானது உதிரம் போலே நாறினால் நோவுஉற்பத்தி மிகுதியுமுண்டு. 
இளநீர் வாசனையானால் மிகுதியும் நல்லது . சுரிகுழல் வாசனைஉள்ளவன் சுக 
முண்டு. ஸ்திரீ வாஞ்சையுண்டு, சுண்ணாம்பு நாற்றமானால் வறுமையுண்டு . 
தாமரைப்பூ வாசனையானால் உலகாள்வான் . சேறுபோலே நாறினால் 
மிகுதியும் பெண்டிழந்து 

போவான் ; பாடு அழிந்துபோம். ஆசை 
தீரப் புணரவும் கிடையாது . வெள்ளை நிறமானால் அழகுள்ளவனாவான் . 
பழுப்பு நிறமானால் கபடனாவான் . நீலம்போலேயானால் வார்த்தைகள் 
பேசுவான் ; சொல் (ல) வல்லவன் . வாழைக்காய்ப் பால்போலேயானால் 
அலைந்து திரிவான், கஞ்சிபோலே யானால் பெண்யோனி பட்டவுடனே 
போகிக்கும் . 

பீஜம் . 
பீசமானது இரண்டும் ஒன்றைப் போலேயானால் அழகும் ஆயுசுமுண்டு. 
இரண்டு விரையும் பருத்து நீண்டிருந்ததானால் செல்வமுண்டு. சிறுத்து 
நீண்டிருந்தால் உலகையாள்வான் . மிருதுவானால் அற்ப போகியாவான் .. 
கடினமானால் வெகு போகியாவான் . 

வலது புறத்திலே குறைந்தால் 
வியாதியுண்டு. இடப்புறத்தில் குறைந்தால் கபடனாவான் . விரை உருண் 
டிருந்தால் மலடனாவான் . தட்டையாயிருந்தால் வெகு உற்பத்தியுண்டு. கழற் 
கொடி போலச் சிறுத்து உருண்டிருந்தால் அவனுடன் கூடின பெண்கள் 
பிரியமாட்டார்கள் . வீசத்தில் மயிர் சிறுத்து அற்பமானால் செல்வ முண்டு ; 
பருத்து நெருங்கினால் வறுமையுண்டு, வலத்தில் வலஞ்சுழியிருந்தால் 
உலகாள்வான் . இடத்தில் இடஞ்சுழி யாயிருந்தால் செல்வமுண்டு. மாறு 


வான் . மயிர் நுனி பிளந்திருந்தால் வறுமை யுண்டு. மயிர் இல்லாவிட்டால் 
42 . 

சாமுத்திரிகா லட்சணம் 
பாடாயிருந்தால் வறுமை யுண்டு . வலது பீசத்திலே மறு விருந்தால் பிறர் 
மனையாளை அணைவான் . இடது பீசத்திலே மறு விருந்தால் பெண்ணாசை 
யில்லை . சமானமாய் 

இரண்டும் பருத்துச் சரியொத்திருந்தாலும் மயிர் 
சிறுத்து அற்பமாயிருந்தாலும் உலகாள்வான் . மயிர் பருத்து நெருங்கி 
யிருந்தால் செல்வ முண்டு . உலர்ந்து சிறுத்தால் வறுமையுண்டு . 

சகனம் (கடிதடம் ). 
வலது சகனத்தில் வலஞ்சுழியிருந்தால் வெற்றியுண்டு. இடது சகனத்திலே 
இடஞ்சுழி யிருந்தால் ஆயுசுண்டு. மாறானால் மிடியும் வியாதியும் உண்டு . 
வலது சகனத்திலே மறு விருந்தால் இருக்குமிடத்தில் இருந்து செல்வம் 
அனுபவிப்பான் . வடுவிருந்தால் பலன் ஒக்கும் . 

தொடை. 
தொடை இரண்டும் உருண்டு இருந்து மயிர் சிறுத்துக் கறுத்துச் சுருண்டு 
அற்பமாயிருந்தால் செல்வமும் ஆயுசும் அரசும் உண்டு . மயிர் சிவந்தால் 
மிடியுண்டு. மயிர் பருத்தால் விகாரியாவான் . நெருங்கியிருந்தால் கபடனா 


அற்ப போகியாவான் . வலது தொடையிலே மறு விருந்தால் நன்மையுடையவ 
னாவான் . இடது தொடையிலே மறு விருந்தால் தீமையுடையவன் . வலது 
புறத்திலே வலஞ்சுழியாயிருந்தால் உலகாள்வான் . இடது புறத்திலே இடஞ் 
சுழியா யிருந்தால் செல்வமுண்டு. மாறானால் அலைந்து திரிவான் . 

முழங்கால் . 
முழங்கால் வட்டமானால் அழகுண்டு. நீண்டிருந்தால் வறுமையுண்டு . 
தாழ்ந்திருந்தால் செல்வமுண்டு. உயர்ந்திருந்தால் வறுமை , வியாதி . 
முழங்காலிலே மயிர் மிகுதியானால் உலைச்சல் உண்டு. வலத்திலே வலஞ்சுழி 
யானால் சுகமுண்டு. இடத்திலே இடஞ்சுழியானால் அநேகம் பெண்கள் 
வணங்குவார்கள் . மாறானால் மாதா பிதா மரணம் . 


கணைக்கால் . 


கணைக்கால் வரால் மீன் போலே யிருந்தால் உலகாள்வான் . மயிர் 
சிறுத்துக் கறுத்து அற்பமானால் செல்வமுண்டு. மயிர் பருத்து நெருங்கி 
யிருந்தால் காம விகாரியாவான் . வலத்திலே வலஞ்சுழியாயிருந்தால் 
திரவியமுண்டு. இடத்திலே இடஞ்சுழியாயிருந்தால் வெற்றி யுண்டு. சிவந் 
திருந்தால் கிலேசமுண்டு. நுனி மயிர் பிளந்திருந்தால் அலைச்சலுண்டு. 
வலத்திலே 

மறு விருந்தால் அழகுண்டு. இடத்திலே மறு விருந்தால் 
மிடியுண்டு. 


பரடு . 


கறடு தராசுத் தட்டுப்போலே இருந்தால் உலகாள்வான் ; நீண்டிருந்தால் 
அலைச்சல் உண்டு. பருத்திருந்தால் காமவிகாரம் . நரம்பு கண்டால் வறுமை . 
மயிர் கண்டால் மாதா பிதா மரணம் . மறு விருந்தால் பிதா மரணம் . 


( பா - ம் . ) 1 அலைச்சல் . 


2 பேர் . 


வலிமையுண்டு. 


43 


புருஷ லட்சணம் 


குதிக்கால் . 
குதியானது பந்து போலே இருந்தால் உலகாள்வான் . வலது குதியிலே 
மறு விருந்தால் திரவியவானாவான் . இடது குதியிலே மறுவிருந்தால் 
கபடனாவான் . 


புறங்கால் . 
புறங்கால் ஆமை முதுகு போலேயும் பொஸ்தகம்போலேயும் நடுவே 
உயர்ந்து மயிர் கறுத்துச் சிறுத்து அற்பமாயிருந்தால் உலகாள்வான் . படம் 
போல் பதிந்திருந்தால் குரு ஆவான் , அல்லது அரசனாவான் . மயிரில்லா 
திருந்தால் வறுமை யுண்டு . புறங்காலின் வலத்தில் வலஞ்சுழியிருந்தால் 
செல்வ முண்டு , இடத்தில் இடஞ்சுழியிருந்தால் ( ஆம் என்ற வார்த்தை ) ஆ 
மென்பதை அல்லவென்பான் . மாறானால் வல்லாண்மையுண்டு . வலத் 
திலே மறு விருந்தால் தொடுத்தது முடியும் . இடத்தில் மறு விருந்தால் 
நினைத்தது முடியாது . 


உள்ளங்கால் . 
உள்ளங்கால் மிருதுவாய்ச் சிவந்து இருந்தால் அற்ப காரியத்துக்கும் 
அஞ்சுவான் . நடுவே - குறுக்கே எறும்புபோக இல்லாமல் நல்ல ரேகை 
உண்டானாலும் உலகாள்வான் . உள்ளங்கால் நிலத்திலே பதிந்திருந்தால் 
செல்வம் . கடினமானால் துன்பம் . மிருதுவானால் உலகாள்வான் . வலப்புறத் 
திலே மறுவிருந்தால் ஆயுசுண்டு . இடப்புறத்திலே உள்ளங்காலில் மறு 
விருந்தால் அலைச்சலுண்டு . 


உள்ளங்கால் ரேகை . 
உள்ளங்காலில் சங்கு சக்கரம் இருந்தால் உலகாள்வான் . தாமரைப்பூ 
போலே ஒரு ரேகையிருந்தால் வித்தையுண்டு . குடை போல் இருந்தால் 
நன்மை . கொடி போல் இருந்தால் ஆயுசு விருத்தி . யாளிபோலே இருந் 
தால் வெகு செல்வமுண்டு. மாலைபோலே ரேகையிருந்தால் வெகு செல்வம் . 
தமருகம் போலிருந்தால் வெல்லும் சொல்லை யுடையவன் . கும்பம் இருந் 
தால் பலம் உண்டு . மத்தளம் போலிருந்தால் கீர்த்தியுண்டாம் . வாள் 
போலேயானால் பலனுண்டு ; தீரனாவான் . * சாமரைபோல் ரேகையிருந்தால் 
பெண் போகம் தினமுமுண்டு . சந்திரன் போலேயிருந்தால் புத்தியுண்டு . 
ச்சம் போலிருந்தால் திரவியமுண்டு . சிவந்திருந்தால் செல்வமுண்டு. 
கறுத்திருந்தால் வறுமையுண்டு . 


குதிக்கால் தொடுத்து ஒரு ரேகை நுனி விரல் மட்டும் நடுவில் அறாதிருந் 
தால் அவன் மிதித்த இடமெல்லாம் செல்வமேயாகும் . குறுக்கே ஒரு 
ரேகையும் நெடுக்கே ஒரு ரேகையும் புள்ளடி போலே யிருந்தால் மிதித்த 
இடமெல்லாம் குட்டிச் சுவராய்ப் போய் விடும் . இரண்டு புள்ளடி போலே 
யிருந்தால் அவன் முகத்திலே விழிக்க ஒண்ணாது . கட்டில் போலே நாலு 
ரேகை யிருந்தால் வெகு சனங்களை ரக்ஷிப்பான் . 


( பா - ம் .) 1 வறுமை . 


2 யானை போலே , 


யோகியாவான் . 


* திரவியனாவான் . 


44 


சாமுத்திரிகா லட்சணம் 


கால் விரல் . 
இரண்டு கால் விரல்களும் பெருவிரல் தொடுத்து அஞ்சுவிரலும் ஒன்றுக் 
கொன்று 

குறைந்து சிறுத்திருந்தால் உலகாள்வான் . பெருவிரல் குறுகி 
அடுத்த விரலும் நீண்டிருந்தால் சோரச் செலவு உண்டு . சிறு விரலும் 
அதுக்கு அடுத்த விரலும் நீண்டிருந்தால் பழியுடையவன் . விரல்கள் 
நெருங்கியிருப்பவன் திரவியவானாவான் ; அலக்கலக்காயிருந்தால் பணம் 
சேராது . வலது காலிலே ஆறு விரல் இருந்தால் வெகுசெல்வம் . இடது 
காலிலே ஆறு விரல் இருந்தால் அலைச்சல் . விரல்களிலே மயிர் நெருங்கி 
யிருந்தால் திரவியம் சேரும் . விரல்கள் ஒன்றன்மேலொன்று குன்றிலேறி 
னால் போலே இருந்தால் வறுமையாவான் . பெருவிரலுக்கு அடுத்த விரல் 
மிகுதியும் நீண்டிருந்தால் வெகுபூஷணமுண்டு. நடுவிரல் நீண்டால் வயது 
நூறுண்டு . விரல்கள் சுருண்டிருந்தால் செல்வமுண்டு . வலது கால் பெரு 
விரலிலே வலஞ்சுழியா யிருந்தால் உலகாள்வான் . இடஞ்சுழியா யிருந்தால் 
அலைந்து திரிவான் . 

கால் விரலில் மறு . 
வலது கால் பெருவிரலிலே மறு விருந்தால் அரசனாவான் . இடதுகால் 
பெருவிரலிலே மறு விருந்தால் செல்வம் உண்டு . மற்றவிரல்களில் மறு . 
விருந்தால் வறுமை . வலது கால் பெருவிரலிலே மயிராதல் மறுவாதல் குமிழ் 
மறு வாதல் ஒத்தமறுவாதல் வலஞ்சுழியாதல் இருந்தால் உலகாள்வன் . 
இடஞ்சுழி இருந்தால் அதிக சம்பத்து உடையவனாவான் . மற்ற விரல்களிலே 
வலஞ்சுழியாயிருந்தால் செல்வம் . இடஞ்சுழியிருந்தால் பொருள் சேரும் . 
இடதுகால் பெருவிரலிலே இடஞ்சுழி இருந்தால் தொடுத்த காரியம் முடியும் . 
வலஞ்சுழி இருந்தால் ஈனரிடத்திலே நடக்க வேண்டும் . மற்ற விரல்களிலே 
இடஞ்சுழி இருந்தால் நினைத்தது முடியும் . வலஞ்சுழியானால் காமவிகாரி 
யாவான் .. மூன்று வகை மறுக்களும் காலில் விரல்களிலே இருந்தால் 
செல்வமுண்டு. 


மறு ( மச்சம் ) . 
உள்ளங்காலிலே வலத்திலே நடுவே ஒரு மறுவிருந்தால் வயது நூறுண்டு . 
இடத்திலே இருந்தால் பாவம் பண்ணுவான். புறங்காலில் வலத்தில் நடுவே 
மறு விருந்தால் நினைத்தது முடியும் . இடது புறங்காலில் 

இடது புறங்காலில் நடுவே மறு 
விருந்தால் மிடியுண்டு ; நினைத்த காரியம் முடியாது . கணுக்காலில் 
வலத்தில் மறுவிருந்தால் அழகுண்டு . - இடத்தில் மறு விருந்தால் மிடி 
யுண்டு. வலது முழங்காலிலே மறு விருந்தால் செல்வம் . இடது முழங் 
காலிலே மறு விருந்தால் அலைச்சல் . 


வலது தொடையில் மறு விருந்தால் நன்மை . இடது தொடையில் மறு 
விருந்தால் தீமை . வலது சகனத்தில் மறுவிருந்தால் செல்வமுண்டு. இடது 
சகனத்தில் 

மறு விருந்தால் அலைச்சல் உண்டு ; செல்வமுண்டு. வலது 
பீசத்தில் மறு விருந்தால் பிறர் மனை நோக்குவான் . இடது பீசத்தில் மறு 
விருந்தால் பெண்ணாசையில்லை . கோசத்திலே மறு விருந்தால் , நடுவாக 
( பா - ம் .) 1 பெருவிரலுக்கு . 

3 நல்லது . 


லைவான் . 


45 


ஒருஷ லட்சணம் 


1 


இருந்தாலும் வலது பக்கத்திலிருந்தாலும் , பெண் போகத்தில் எந்நேரமும் 
மனசாயிருப்பான் . இடது பக்கத்தில் மறு விருந்தால் பெண்பேரில் மன்சு 
இல்லாமலிருப்பான் ; ஞானம் உள்ளவனாக இருப்பான் . 

முதுகு நடுவிலே மறு விருந்தால் உலகையாள்வான் . வலது புறத்தில் 
மறு விருந்தால் செல்வமுண்டு . இடது புறத்திலிருந்தால் வறுமையுண்டு . 

து விலாவிலே மறு விருந்தால் , போகமில்லை . வலது விலாவிலே மறு 
விருந்தால் வெகு போகமுண்டு. 

வலது புறம் தொப்புளில் மறு விருந்தால் வெற்றியுண்டு. இடது புறம் 
தொப்புளில் இருந்தால் சோறு கிடையாது . நடுத் தொப்புளிலே மறு 
விருந்தால் உலகாள்வான் . வலது புறம் வயிற்றில் மறு விருந்தால் 
செல்வம் . இடது புறம் வயிற்றிலே மறு விருந்தால் வயிற்றில் வியாதியுண்டு. 
நடுவயிறு மறுவானால் கபடியாவன். 

வலது மார்பில் மறு இருந்தால் உலகாள்வான் ; செல்வம் . இடது மார் 
பில் மறு செல்வமும் பழியும் உண்டு . வலது முலையில் மறு இருந்தால் 
கூடின பெண் பிரியமாட்டாள் . இடது முலையில் மறு சுகபோகன முண்டு ; 
போசனத்தில் வெறுப்பு . வலது தோளில் மறு வெகு செல்வமும் வெற்றி 
யும் உண்டு . இடது தோள் மறு திரவியம் சேதமும் பயமும் உண்டு . வலது 
முழங்கை மட்டும் உள்ள மறு வசீகரம் உண்டு . இடது முழங்கைமட்டும் 
உள்ள மறு பகை உண்டர்கும் . வலது முன்கை மறு செல்வம் . இடது 
முன்கை மறு வலிமை . வலது உள்ளங்கை மறு விதரணம் உண்டு . இடது 
உள்ளங்கை மறு வறுமை . 

வலக் கைப் பெருவிரலிலே மறு விருந்தால் ஞானமுண்டு. வலது சுட்டு 
விரலிலே மறு விருந்தால் அறிவுண்டு. வலது நடுவிரலிலே மறுவிருந்தால் 
தீர்க்காயுசுண்டு. அணி விரலிலே மறுவிருந்தால் பூஷணமுண்டு . சிறு 
விரலிலே மறு விருந்தால் புத்திரருண்டு . இடதுகைப் பெரு விரலிலே மறு 
விருந்தால் பாவமுண்டு. சுட்டு விரலில் மறு விருந்தால் புத்தி மந்தமாம் . 
நடுவிரலி லிருந்தால் அற்பாயுசு . அணிவிரலி லிருந்தால் வறுமையுண்டு. 
சிறுவிரலி லிருந்தால் மலடனாவான் . வலது புறங்கையிலே மறு விருந்தால் 
பெருமையுண்டாம் . இடது புறங்கையில் இருந்தால் கிலேசமுண்டு. 

து அக்குளில் மறு விருந்தால் வெகு கபடனாவான் . வலது அக்குளி 
லிருந்தால் விதரண முண்டு ; செல்வமுண்டு . வலது கழுத்தில் மறு விருந் 
தால் எந் நேரமும் ஸ்திரீ போகமுண்டு. இடது கழுத்தி லிருந்தால் ஸ்திரீ 
போகம் கட்டுப்பட்டுப்போம் ; உண்டானால் அற்பமாம் . 

வலது கன்னத்தில் மறு விருந்தால் வெகு செல்வம் ; சம்பத்து உண்டு. 
இடது கன்னத்திலிருந்தால் வறுமையுண்டு . இடது தாழ்வாயில் மறு விருந் 
தால் மனக்கிலேசம் உண்டு . வலது தாழ்வாயிலிருந்தால் பெண்போகமுண்டு. 
நடுத்தாழ்வாயில் மறுவிருந்தால் தீர்க்காயுசு உண்டு . கீழ் அதரம் வலது 
புறத்தில் மறு விருந்தால் சுகபோசனமுண்டு . இடதுபுறம் மறு பொசிப்புக் 
( பா - ம் .) 1 வறுமை . 2 செல்வமும் . 3 நன்மையுண்டு. 

அலைச்சல் உடையவன் . 


5 


-- கன்ளன் ஆவான் . 


5 


46 


இன்னும் அளவிறந்த லட்சணம் 

சாமுத்திரிகா லட்சணம் 
கிடையாது . நடு மறு வெகுபோசனமுண்டு . மேல் அதரத்தில் வலது புறத்தில் 
இருந்தால் சோரச் செலவு உண்டு . இடது புற மறு தூஷணம், சொல்லப்படும் . 
நடு மறு நினைப்ப தொன்றும் சொல்லுவதொன்றுமாகப் பண்ணும் . 

மேல் காதுக்கும் கீழ்க் காதுக்கும் நடு ஓரங்களில் மறு விருந்தால் வெகு 
போசனமுண்டு . இடதுபுறம் முகத்தில் மறு விருந்தால் துன்பமுண்டு. 
வலதுபுற முகத்திலிருந்தால் வெகு போசனம் பண்ணுவான் . சம்பன்ன 
னாவான் . 
மூக்கில் வலது புறம் மறு 

செல்வம் , இடது புறம் மறு வறுமை . 
நடு மறு சோரச் செலவு , மூக்கு முன்னே நுனியிலே மறு விருந்தால் புத்தி 
மானாவான் . மூக்குத்தண்டு மேலேயிருந்தால் வெகு செல்வமுண்டு. இடது 
புறம் குவளை யோரத்திலே மறு விருந்தால் நினைக்கிறது ஒன்றும் சொல்லுவ 
தொன்றுமாகப் பணணுவான் , 

வலது கண் வெள்ளை விழியிலே மறு விருந்தால் புத்திமான் ; சோரச் 
செலவுண்டு . இடது கண் வெள்ளை விழியிலே மறு விருந்தால் வெகு காமி 
யாவான் . வலது புருவம் மறு நல்ல பெண்களைக் காணப்பண்ணும் . இடது 
புருவத்தில் மறு பொல்லாததைக் காணப் பண்ணும் . புருவமத்தியில் மறு - 
மிகுந்த வார்த்தை உண்டாகும் . 

நெற்றியில் வலது புறத்தில் மறு விருந்தால் செல்வமுண்டு. இடது 
புறத்தில் மறு விருந்தால் வறுமையாவான் . நடு மறு ஆயுசு உண்டு . 

வலது காதில் மறு விருந்தால் எந்நேரமும் தானங்களைப்பண்ணி , தர்மங் 
களைச் செய்து , சிவகதைகளை இசை ஆசையாய்க் கேட்பான் . இடது காதிலிருந் 
தால் பழிகளைச் சொல்லுவான் ; அசப்பியங்கள் , பொல்லாத வார்த்தைகளை 
விரும்பிக்கேட்கப்பண்ணும் , அதர்மங்களைச் செய்விக்கும் . வலது காதினுள்ளே 
வலஞ் சுழியோ மறுவோ இருந்தால் நவகோடி திரவியம் தேட வல்லவனா 
வான் . இடது காதினுள்ளே இடஞ்சுழியோ மறுவோ இருந்தால் உவமை 
யில்லா வறுமையாவான் . மாலாகிச் சில களவுகள் செய்வான் . தலையில் 
வலது புறத்தில் மறு விருந்தால் முடி சூட்டி வாழப் பண்ணும் . இடது 
புறத்திலே மறு விருந்தால் சடை கட்டிக்கொண்டு இரக்கப் பண்ணும் .. 
தலையிலே நடுவில் மறு விருந்தால் மத்தியில் தரித்தினாவான் . 

சுழி , மறு , வடு , தான் காணும் இடத்திலும் காணாத இடத்திலும் 
இருந்தால் பலிக்கும் . அதிலேயும் பிறர் காணாதே இருக்கிறது பலிக்கும் . 
அதிலே சில சில சொல்லுகிறோம் . அதிலே புறக்குறிப் பலன்களும் உட்குறிப் 
பலன்களும் மிகுதியும் பலிக்கும் . புருஷருக்கும் பெண்களுக்கும் புறக்குறி 
யினாலே உட்குறிகள் சிலவும் அறியலாம் . இன்னும் அளவிறந்த குறிகளும் 
உண்டு. கன்னமும் அக்குளும் முகமும் அங்கையும் வாயும் உட்குறி 
அறியும் வழியாய் இருக்கும் என்றறிக. 

கயிறு அளந்துபார்க்கிற லட்சணம் . 
அதிலே கயிறு அளந்து பார்க்கிற லட்சணம் பெண்களுக்கும் புருஷருக் 
கும் பொதுவாயிருக்கும் . பெண்களுக்குப் பன்னிரண்டு வயதுக்குமேல் 


* 


புருஷ லட்சணம் 


47 - 


1 


குடையின் 


ஐம்பது வயது மட்டும் அளந்து பார்ப்பது . புருஷருக்குப் பதினாறு வயதுக்கு 
மேல் ஐம்பது வயது மட்டும் அளந்து பார்ப்பது . லட்சணம் ( அப்போது 
தான் ஒத்திருக்கும் . முன்னும் பின்னும் பார்க்கிற லட்சணம் ஒத்துவராது . 

கால் பெருவிரலிலே தொடுத்து நெற்றியிலே மயிர்ப்பற்றளவு கண்ட 
அளவினோடே அவரவர் மார்பிலே சுற்றிக் கண்ட அளவிலே நாலத்தொன்று 
கூட்டிக்கொண்டு அங்குலக் கணக்காக அவரவர் கையினாலே அளந்து பார்க்க 
நூற்றெட்டு அங்குலமானால் , உலகமெல்லாம் 

கீழே 
ஆளுவான் . ஏறினாலும் குறைந்தாலும் வேறே வேறே பலனுண்டு . 

[ இந்தப்பகுதி ஒரு பிரதியில் பின்வருமாறு காணப்படுகிறது : 
காலில் தொட்டு நெற்றி மயிர் அளவு மட்டும் அளந்து அந்த அளவுடனே 
அந்தக் கயிற்றை அவன் மார்பு அகல மட்டுக்கும் அளந்து இரண்டும் 
ஒன்றாய்க் கூட்டி அவன் அங்குலத்திலே நூற்றொட்டு அங்குலமானால் உலக 
மெல்லாம் ஆளுவான் . நூறு இருந்தால் மந்திரியாவான் . தொண்ணூறு 
இருந்தால் உத்தமம் . எண்பது அங்குல மிருந்தால் மத்திமம் . எழுபத் 
தைந்து அங்குலமிருந்தால் ஏழையாவான் . எழுபது இருந்தால் மகா 
தரித்திரன் . அறுபத்தைந்து இருந்தால் பாவி யாவான் .. 

அறுபது இருந் 
தால் துரோகியாவான் . ) 

வலது கைவிரல்கள் ஐந்தையும் அளந்து கூட்டி முழங்கையில் வைத்து 
அளக்க நடுவிரல் நுனி மட்டும் வந்தால் உலகாள்வான் . . நடுவிரலின் 
மூன்றாம் இறைமேலே வந்தால் மதி மந்திரியாவான் . நடுவிரலின் 

நடுவே 
நின்றால் நன்மையுண்டாம் ; பாக்கியவனாவான் . நடுவிரலின் 
வந்தால் அலைந்து திரிவான் . உள்ளங்கையிலே வந்தால் முழு வறுமை 
யுண்டாம் , 

வலது தோள் தொடுத்து வலதுகை நடுவிரல் நுனிமட்டும் கண்ட அளவை 
இரட்டித்துக் கால் பெருவிரல் தொடுத்து நெற்றி மட்டும் வந்தால் வயது 
நூறு இருப்பான் ; மிகுந்த செல்வ முண்டு , புருவத்தின் நடுவே வந்தால் 
வயது எண்பது ; செல்வமுண்டு. மூக்கிலே வந்தால் எழுபதுவயது இருப்பான் ; 
இரக்கமுமுண்டு . வாய் மட்டுக்கும் வந்தால் வயது அறுபது இருப்பான் ; 
சொற்பமான போக முண்டு, கழுத்து மட்டும் வந்தால் வயது ஐம்பதுண்டு; 
துக்கமுண்டு. மார்பிலே வந்தால் வயது நாற்பது இருப்பான் . முழுதும் 
வறுமையுண்டு என்று அறிக .2 

அளக்கிற நூலுக்குச் சந்தனம் குங்குமம் சாந்து புனுகு மஞ்சள் எதுவா 
கிலும் பூசி அளக்கவும். மறந்து பூசாமல் அளந்தால் ஆயுசு க்ஷயமாக 
( அதாவது குறைவாக ) இருக்கும் . அளந்து பார்க்கும் லட்சணங்கள் எல்லாம் 
பெண்களுக்கும் புருஷருக்கும் ஒக்கும் . 

புருஷ லட்சணம் முடிந்தது , முற்றும் . 


அடியிலே 


2 


1 பெண்களுக்கு ஒன்பது வயதுக்கு மேலும் புருஷர்களுக்குப் பதினைந்து வயதுக்கு 
மேலும் அளந்து பார்ப்பது என்று மற்றொரு பாடம் . 

இந்த விதமாக அளந்து வயது நிர்ணயிப்பதிலே நூறுவயதுக்குக் கீழ்ப்பட்ட அளவு 
விவரம் ஓர் எட்டிலே பின்வருமாறு வித்தியாசமாகக் கூறப்பட்டுள்ளது : 

நடு நெற்றிக்குவந்தால் வயது தொண்ணூற்றைந்து . புருவத்துக்கு வந்தால் தொண்ணுாறு ; 
மூக்கில் வந்தால் எண்பத்தைந்து ; உதட்டுக்கு வந்தால் எண்பது ; வாய்க்கு எழுபத்தைந்து . 
மோவாய்க் கட்டைக்கு வந்தால் எழுபது. கழுத்துக்கு வந்தால் அறுபத்தைந்து . நெஞ்சுக்கு 
வந்தால் அறுபது . இதற்குத் தாழ்ந்தது எல்லாம் ஆயுசு சொல்பம் என்று சொல்லப்படும் . 


ஸ்திரீ லட்சணம் 
( மகளிர் இலக்கணம் ) 


பெண்கள் லட்சணங்கள் அறிவது : 

பூலோகத்திலே பிறக்கிற பெண்களிலே பதிவிரதையா யிருக்கிறவளையே 
விவாகம் பண்ணவேண்டு மென்று திருவுள்ளம் பற்றிச்சுதே ! அந்தப் பெண் 
கள் வாழ்க்கைப்படுகிறதுக்கு முன்னே பதிவிரதை என்கிறதும் , விபசாரி என் 
கிறதும் எப்படி அறிகிறது ? என்று அகஸ்திய மகாமுனிவர் சுப்பிரமணி 
யரைக் கேட்கச் சுப்பிரமணியர் அகஸ்தியருக்குத் திருவுள்ளம் பற்றினது 
யாதெனில் : “ அப்படிக்கொத்த பெண்கள் வாழ்க்கைப் படுவதற்கு முன்னே 
பதிவிரதை யென்கிறதும் விபசாரி யென்கிறதும் , அற்ப ஆயுசு என்கிறதும் 
தீர்க்காயுசு என்கிறதும் , செல்வமுண்டென்கிறதும் வறுமை யுண்டென் 
கிறதும் , சுகத்திலே யிருப்பாளென்கிறதும் கஷ்டப்படுவாள் என்கிறதும் , தன் 
தேசத்திலே இருப்பாள் என்கிறதும் அன்னிய தேசத்திலே போவாளென் 
கிறதும் , விதாணை யுண்டாயிருப்பா ளென்கிறதும் உலைச்சலாயிருப்பாளென் 
கிறதும் , புத்திரருண்டாயிருப்பாள் என்கிறதும் மலடியென்கிறதும் , அழகுண் 
டென்கிறதும் அழகில்லை யென்கிறதும் , கபடுஉண்டென்கிறதும் கபடில்லையென் 
கிறதும் , அவள் நினைத்தது முடியு மென்கிறதும் முடியாதென்கிறதும் , 
ஸ்திரீகளுடைய சரீரத்திலே பாதாதி கேச பரியந்திரமும் உள்ள லட்சணங் 
களைப் பார்த்து அறிந்து நிச்சயிக்கலாம் ” என்று சுப்பிரமணியர் திருவுள்ளம் 
பற்ற , அகஸ்திய மாமுனிவர் தண்டம் பண்ணி , " சுவாமி , அப்படி இருக்கிற 
லட்சணங்களை எல்லாம் வெளிப்படையாக அடியேனுக்குத் திருவுள்ளம்பற்ற 
வேண்டும் ” என்று வணங்கிக் கேட்க , சுப்பிரமணியர் அகஸ்தியருக்கு வெளி 
யாகச் சொன்னபடி : 

“ பெண்களுக்கு உள்ளும் புறமுமாக அளவில்லாத லட்சணம் உண்டு . 
அதிலே சிறிது சொல்லுகிறோம் என்று திருவுள்ளம்பற்றுகிறார் . 

பாதம் . 
* பெண்களுக்கு உள்ளங்கால் வெது வெதுத் திருந்தால் " வெகு செல்வம் 
உண்டு ; குளிர்ந்திருந்தால் வறுமையுண்டு . பாதமானது செவ்வையாய்ச் 

விரல் ஒத்து மண்மேல் 

சுமந்து [படிந்து ] புறவடிக்கு 
இசைந்து உயர்ந்து இருந்தால் வெகுசெல்வம் . அவள் இருந்த வீட்டுக்கு 
உண்டான வெகு போக பாக்கியத்தை அனுபவிப்பாள் ; உத்தமம் . 

உள்ளங்கால் ரேகை . 
உள்ளங்காலிலே ரேகைகள் கொடி போல இருந்தால் முற்றும் அழகா 
யிருப்பாள் . மீன் போலே ரேகை யிருந்தால் வெகு காமவிகாரியாவாள் . 
சக்கரம் போலே யிருந்தால் வெகு திரவியம் உண்டு ; மேலும் திரவியம் சேரும் . 
சங்குபோலே யிருந்தால் நூறு வயது இருப்பாள் . டமருகம்போலேயிருந்தால் 

( பா - ம் . ) 1 உலுத்தம் உண் டென்கிறதும் . 2 வெதும்பி அதாவது சூடாக இருந்தால் 


சின்னதாக 


ஸ்திரீ லட்சணம் 


49 


அவளுடைய வார்த்தை மேலாயிருக்கும் . கும்பம் போலே யிருந்தால் 
வெகு கபடியாயிருப்பாள் . மத்தளம்போலே யிருந்தால் வெகுளி மனசா 
யிருப்பாள் . வாள்போலே யிருந்தால் வெகு கொலைபாதகஞ் செய்வாள் . 
வெண்சாமரைபோலே இருந்தால் வெகு சனங்களை ரட்சிப்பாள். ! 
சந்திரன் போலே இருந்தால் விபசாரியாவாள் . சூரியனைப் போலே இருந் 
தால் பதிவிரதையாவாள் . ரேகைகள் சிவந்திருந்தால் சுதேசத்திலே 
இருப்பாள் . கறுத்திருந்தால் அன்னிய தேசத்திலே போய்த் திரிவாள் . ? 


குதிக்கால் முதற்கொண்டு நடுவிரல் 

நுனிமட்டும் ஒரு ரேகை இடையறா திருந் 
தால் அவள் மிதித்த இடமெல்லாம் பொன்னாம் . அவளிடத்திலே லக்ஷ்மி குடி 
யாயிருப்பாள் . எல்லாச் செல்வமும் அவள் இருக்கிற இடம் தானே வரும் . 
அவளுடைய முகத்திலே விழித்தாலும் செய்த பாவங்களெல்லாம் போகும் . 
அவளைக் கொண்ட புருஷன் அநேகம் பேருக்குக் கர்த்தனாவான் . அந்த 
ரேகையிலே குறுக்கே புள்ளடியாக யிருந்தால் அவள் சன்மம் உள்ள மட்டுக் 
கும் முழுவறுமை யாவாள் . 

பாம்பு போலவும் எலி போலவும் கழுகுபோலவும் இருந்தால் வறுமை 
யாவாள் . அவள் போயிருந்த இடமெல்லாம் வறுமையாம். சதுரமாக ஒரு 
ரேகையிருந்தால் அவளை எவனாகிலும் சரிபோகம் புணரமாட்டான் ; கபட 
கோசமாதல் , கூழ்ங்கை யாதல் 

வேண்டும் . அவள் அதமியாவள் ; 
(விதவையாவள் ). . உள்ளங்காலிலே ஒரு ரேகையும் காண்பியாதிருந்தால் 
சொப்பன போகம் . மிகுதியாய் அவள் பிசாசுப் புணர்ச்சியினாலே திருப்தி 
யடைவாள் : மற்றது எல்லாம் பொருந்தாது , 


நடை 
[ அவள் நடக்கிறபோது நிலம் அதிர நடந்தால் அவள் மிதித்த இடம் 
எல்லாம் குட்டிச்சுவராய்ப் 

போம் . அவள் முகத்திலே விழிக்க 
வொண்ணாது . நடக்கும்போது குதிக்காலிலே நெட்டை முறிந்ததுபோலச் 
சத்தமுண்டானால் ஒருத்தர் மேலும் பற்றுதல் இல்லாதவள் . 


உள்ளங்கால் . 
உள்ளங்கால் பதிந்து பூமியிலே பட இருந்தால் வெகுசெல்வமுண்டு. 
உள்ளங்கால் நடுவே எறும்பு போக வழியிருந்தால் வெகு கோபி 
யாவாள் ; கொஞ்சமாய்ச் செல்வம் உண்டு . உள்ளங்கால் மிருதுவானால் வீரி 
யம் முந்திப்போம் ; அற்ப போகியாவாள் . உள்ளங்கால் கடினமாயிருந்தால் 
வீரியம் பொட்டென விடாது ; வெகு போகியாவள் ; கொஞ்சமானால் செலவும் 
உண்டு . அலைச்சலுண்டு . 


2 


8 


அன்னிய 


( பா - ம் ) 1 இனங்களை நன்றாய் ரக்ஷிப்பாள் சுகத்திலே . 
வாழ்க்கைப் படுவாள் , தேசதேசத்திலே போய் 

திரிவாள் ; 
ரிடத்திலேபோய்ச் சோவாள் . 
அதாவது சொற்ப போகம் என்று கொள்ளலாம் . ( பா - ம் ) 
அவள் இருந்த வீடு எல்லாம் . 

7 உலைச்சல் உண்டு . 
S. Lakshanam - 4 


5 கீர்த்தி . 


50 


சாமுத்திரிகா லட்சணம் 


குதிக்கால் . 
குதிக்காலானது பந்து போலே இருந்தால் ஆயுசு உண்டு . குதிக்கால் நீண் 
டிருந்தால் எழையாயிருப்பாள் . குதிக்கால் பருத்திருந்தால் கபடியாவள் . 
குதிக்காலிலே ஒரு சுழியாதல் கறுத்த மறுவாதல் இருந்தால் அவள் 
தொட்டதெல்லாம் பொன்னாகும் , இத்தனை லட்சணமும் பெண்களுக்கு 
இடது காலிலே பார்ப்பது . இத்தனையும் வலது காலிலே யிருந்தால் மாறான 
பலனாகுமென்று சொல்வாருளர் . 

கால்விரல் . 
இடது காலிலே பெரு விரல் நீண்டிருந்தால் அழகு உண்டு. பெருவிர 
லினாலேயும் உடல்குறி சில சில அறியலாம் . பெருவிரல் தட்டை யானால் 
கைம்பெண்ணாவாள் . மெத்த நீண்டிருந்தால் வறுமையாவாள் . மற்ற 
நாலு விரலும் பெருவிரலை யொத்து நீண்டிருந்தால் அன்னிய புருஷர் 
மேலே மனதாயிருப்பாள் ; புணரக் கிடையாது கட்டுப்பட்டுப் போம் . நாலு 
விரலும் மிக நெருங்கியிருந்தால் வேலை மிகுதியாய்ச் செய்வாள் , அன்பு 
இராது . நாலு விரலும் மெத்தக் குறுகினால் அற்பாயுசு . நாலு விரலுங் குன் 
றேறினால் போலே இருந்தால் அமங்கலையாவாள் அல்லது அவளைக் கூடினால் 
பின்பு அவளைக் கூடவேண்டி இராதேபோம் . நாலு விரலும் அலக் கலக்கலா 
யிருந்தால் ( அதாவது விலகி இருந்தால் ) அவளுக்கு ஒரு காசும் ஆஸ்தி 
யாய்ச் சேராது . 

சிறு விரல் பூமியிலே படாதிருந்தால் அவள் தன் புருஷனை மெத்த ஒறுப் 
பாள் . பெருவிரலண்டை யிருக்கிற விரல் பெருவிரலினும் நீண்டிருந்தால் 
அவள் சிறுபெண்ணாய் விளையாடுகிறபோது தானே சிறு பிள்ளைகளுடனே 
கூடிப் புணர்ந்துகொண்டு திரிவள் . அவள் பின்பு பதிவிரதையாவாள் . அஞ்சு 
விரலும் ஒன்றுக்கொன்று குறைந்து சிறுத்துப் பொஸ்தகம் போலே இருந் 
தால் ஆயுசும் அழகும் செல்வமும் உண்டு . அஞ்சு விரலும் ஒன்றுபோல் 
சரியாகியிருந்தால் வெகு கபடியாவாள் , 

காலின் விரலின் மேலே மயிர் மிகுதியானால் மனக்கிலேசம் உள்ளவளா 
யிருப்பாள் . விரலிலே நரம்பு எழுந்து கண்டால் வறுமையாவாள் ; அல்லது 
வெகு தூரம் போகவேண்டும் . அஞ்சு விரலும் வளைந்து சுருண்டு இருந் 
தால் காம மிகுதியாம் ; புணர்ச்சி கிடையாதே போம் , அல்லது வறுமை 
உடையவள் ஆவாள் . விரல்களெல்லாம் அற உலர்ந்தால் அழகு பொட் 
டெனப் போய்விடும் . கால் பெருவிரலிலே மயிர் மிகுந்து பருத்து நெருங் 
இனால் " உழைப்பு மிகுதியாம் . மயிர் சிறுத்து நெருங்கினால் கைம்பெண்ணா 
வாள் . மயிர் சிவந்து நெருங்கினால் வெகுதுன்பமும் சிறையு முண்டு ; அல்லது 
மாமி , நாத்தனார் , புருஷன் முதலானவர்களாலே வெகு துன்பமுண்டு. 
சிறுவிரலும் அடுத்த விரலும் ஒத்துச் சரியானால் விபசார முண்டு ; ஆனால் 
அது அடக்கமாயிருக்கும் . கால் பெருவிரலுக்குச் சுட்டுவிரலானது நீள 
மாகில் கன்னி தன் கணவனைப் பேணும் . மங்கை காலின் பெருவிரல் நீளில் 
கன்னியே கணவனைப் பேணும். நாலு விரலும் பூமியிலே படிந்து இருந் 
தாலும் பெருவிரல் எடுத்து இருந்தால் சுற்றத்தாரை விட்டு வாழ்வாள் . 
( பா - ம்) கட்டை . 

” கறுத்து தெருக்கினால் , 


ஸ்திரீ லட்சணம் 


51 


பாதத்திலிருக்கிற நடுவிரலுக்குச் சரியொக்கில் நல்ல குணம் . பொன்னும் 
மணியும் முத்தும் உண்டாகிய ராசாவுக்குத் தேவியாவாள் . அணி விரல் 
பூமியிலே பாவாதிருந்தால் செல்வம் குன்றும் ; குணமில்லை . அவள் தன் 
புருஷனை விட்டு வேறொரு புருஷனைக் கூடி வாழ்வாள் . விரல்களிலே சுழி 
யுண்டாயிருந்தால் வெகு வெகு செல்வ முண்டு . 


நகம் , 
நகம் வட்டமாய்ப் பணம் போலே யிருந்தால் அழகுண்டு . - நகம் சிவந் 
திருந்தால் தீர்க்காயுசுண்டு . நகம் மிருதுவானால் புணர்ச்சி எந்நேரமும் 
கிடைக்கும் . நகம் வெளுத்திருந்தால் இகழ்ச்சிப்படுவாள் . உரத்திருந் 
தால் நாணம் இல்லாதவளா யிருப்பாள் . நகம் நீண்டிருந்தால் எவர் பேரி 
லேயும் மனசாயிருப்பாள் ; பற்றும் கூடக் கிடையாது . நகமானது பிரிந்து 
இறைச்சிக் கொத்துப் போலே சிவந்திருந்தால் வெகு நன்மையுண்டு . நக 
மானது விரலுடன் சதையுடனே கூடி ஒன்றித் தளிர்போல் இருந்தாலும் 
நகமானது மழுங்கியிருந்தாலும் நகமானது . பிளந்திருந்தாலும் துக்க 
மென்பது . 

புறங்கால் . 
புறங்கால் பதிந்திருந்தால் அவள் தன் புருஷனை எதிர்த்து [ வார்த்தை ) 
சொல்லுவாள் . புறங்காலிலே மயிர் இருந்தால் வெகுகோபி யாவாள் .! 
புறங்காலிலே நரம்பு தோன்றில் வறுமையுண்டு. புறங்காலிலே யாகிலும் 
விரல்களிலே யாகிலும் சுழி உண்டானால் செல்வமுண்டு . 

பரடு . 
கறடு தராசுத் தட்டுப் போலே இருந்தால் வெகு செல்வமுண்டு . கறடு 
திரண்டிருந்தால் , நீண்டிருந்தால் , உலைச்சலுண்டு . கறடு சிறுத்தால் அழ 
குண்டு . 

கறடு மிகவும் பருத்திருந்தால் வறுமையுண்டு.. அன்னிய 
தேசத்திலே போகவேண்டும் . கறட்டிலே மயிர் இருந்தால் வீணாய் அவள் 
கொலையிலே சாவாள் . 

கணைக்கால் . 
கீழ்க்கால் வரால் மீன் போலிருந்தால் அவள் அனேகம் பெண்களுக்கு 
நாயகியாவாள் . கீழ்க்காலில் நரம்பு தோன்றினால் வறுமையாவாள் . மயிர் 
தோன்றியிருந்தால் கோபியாவாள் . கணைக்கால் மயிர் நெருங்கியிருந் 
தாலும் பருத்துக் கறுத்து இருந்தாலும் மலடியாவாள் . 

மயிர் சிவந்திருந் 
தால் தன் புருஷனை ஒறுப்பாள் . கணைக்கால் மயிர் நுனி பிளந்திருந்தால் 
மாமன் மாமி முதலான பேரையும் மிஞ்சி நடப்பாள் . 

முழங்கால் , 
முழங்கால் வட்டமாயிருந்தால் அழகுண்டு . முழங்கால் நீண்டிருந்தால் 
விபசாரியாவாள் . முழங்காலிலே ஒரு சுழியிருந்தால் அவளுக்குச் 
சரியொக்கப் புணரக் கிடையாது அவள் கிராமத்திலே மிஞ்சுவாள் . கபட 
கோசம் வேண்டியிருப்பாள் . 


4 


2 


ஆயுசு உண்டு . 


3 மீன் போலிருந்தால் நன்மை . 


( பா - ம் ) 1 காமியாவாள் . 

வெகு காமியாவள் . 
S. Lakshanam - 4A 


6 காமத்திலே . 


52 


சாமுத்திரிகா லட்சணம் 


தொடை , 
தொடையானது இரண்டும் ஒத்து இடைவெளி இல்லாமல் வாழைத் 
தண்டு போலே இருந்தாலும் மருங்கி இருந்தாலும் அழகுண்டு ; ஆயுசும் 
செல்வமும் உண்டு . தொடையிலே மயிர் மிகுதியானால் அமங்கலையாவாள் . 
தொடையிலே நரம்பெழுந்தால் வறுமையாவாள் . இரு தொடைக்கும் 
இடைவெளியானால் கிலேசமுண்டு. தொடைகள் கடினமானால் வெகு காம 
விகாரியாவாள் . தொடையிலே சுழியிருந்தால் வெகு கபடியாவாள் . 


புறக்குய்யம் . 
புறக்குய்யத்தில் மயிர்கண்டால் மலடியாவாள் . கடினமானால் அனேகம் 
பேரைக் கொல்லுவாள் . மிருதுவானால் செல்வமுண்டு . சங்குபோலே திரு 
கின புழையானால் 

மலடியாவாள் . 


அல்குல் . 
அல்குல் அவர் அவர் கையினாலே ஆறங்குலமாகி அகலமானால் வெகு 
செல்வம் உண்டு . அஞ்சு அங்குலமானால் வெகு புத்திரருண்டு . நாலு 
அங்குலமானால் மலடியாவாள் . மூன்று அங்குலமானால் அவள் பெற்ற 
பிள்ளையெல்லாம் ஓடிப்போம் அல்லது மரிக்கும் . இரண்டு அங்குலமானால் 
முழு வறுமை . அல்குல் மூன்று கோணமானால் அவளிடத்திலே லட்சுமி 
தானே சென்று குடியிருப்பாள் . அல்குல் அரசிலைபோலே இருந்தால் வெகு 
செல்வமுண்டு ; சுகத்தை அடைவாள் . காமம் கிடையாது . அவரை விதை 
போலேயிருந்தால் எவரையும் வலியப் புணருவாள் . எருமை நாக்குப் 
போலேயிருந்தால் மிகுதியும் சலக்கட்டுண்டு. சுகத்தை அறியாள் . ” அல்குல் 
சதுரமாகயிருந்தால் பாவங்களையே பண்ணுவள் . வட்டமானால் தைரிய 
வாளாவள் ( தைரியவதி ஆவாள் ) . சத்துரு விசயம் செய்வாள்.. 

அல்குல் இடப்புறம் உயர்ந்திருந்தால் ஆண்பிள்ளை முந்திப் பெறுவள் . 
வலப்புறம் உயர்ந்திருந்தால் பெண்பிள்ளை முந்திப் பெறுவள் . இருபுறமும் 
சரியாயிருந்தால் மலடியாவள் . அல்குல் இடப்புறத்திலே ஒருசுழி இடம்புரி 
யாயிருந்ததானால் உலகாளும் மன்னனுக்குத் தேவியாவள் . வலஞ்சுழியா 
யிருந்தால் புருஷனை இழந்து தானே உலகாளுவள் . அல்குல் வலது புறத் 
திலே ஒரு சுழி இடம்புரியானால் வறுமையாவள் . வலம்புரியானால் அற்ப 
மான செலவம் ; வெகு காமமுண்டு. 


அல்குல் ரோமம் . 
அல்குல் 

மயிர் பருத்துக் கறுத்து நெருங்கினால் அமங்கிலியாவள் . 
கறுத்துச் சிறுத்துக் கலக்க ஒவ்வொன்றாயிருந்தால் ஆயுசு பரியந்தம் 
திரவியம் அடைந்து புருஷனுட்னே கூடி வாழ்ந்து கொண்டிருப்பள் . 
எலி மயிர்போலே மெதுவாயிருந்தால் பதிவிரதையாவள் . மயிர் சிவந்து 
நெருங்கியிருந்தால் வெகு விபசாரியாவள் . ( அல்குல்மான் குளம்படி போலே 
இருந்தாலும் , மயிரில்லாதே இருந்தாலும் இனங்களை இரட்சிப்பள் . 
- 
( பா - ம் ) 1 வளர்பிறைபோலே . 2 சிலகலுண்டு ; சுகத்தை அடையாள் . 

* திருடவே செய்வாள் 


53 


ஸ்திரீ லட்சணம் 


மணி . 
மணி சிவந்து / சிறுத்து உள்ளடங்கியிருந்தால் பதிவிரதையான 
வள் . மணி பருத்து நீண்டிருந்தால் விபசாரியாவள் . மணி சிறுத்து நீண்டி 
ருந்தால் வறுமையும் விபசாரமும் உண்டு . மணி வட்டமாய்க் குமிழ் நுனி 
போலே இருந்தால் மலடியாவள் . மணி கறுத்திருந்தால் போகமுண்டு . 
வெளுத்தால் வியாதி . கிளிமூக்குப்போலே இருந்தாலும் கூர்மையாய் 
இருந்தாலும் அன்னியதேசத்திலே போய்ப் பிழைக்கவேண்டும் . மணி தேன் 
வாசனையானால் செல்வமுண்டு . இந்திரியம் மிகுதியாம் . மணி இளநீர் 
வாசனையானால் ஆயுசு . 

பால் வாசனையானால் இந்திரியம் முந்திப் 
போம் . தாமரைப்பூ வாசனையானால் அழகுண்டு . செண்பகப் பூ வாசனை 
யானால் அவள் வார்த்தை செல்லும் ; மிடியாம் . மல்லிகைப் பூ வாசனையா 
னால் அவள் எல்லாருக்கும் அன்பாயிருப்பாள் . 

மணி உதிர நாற்றமானால் எழு பிள்ளைகள் உண்டு . அழுகல் நாற்ற 
மானால் வறுமையும் [ பார . மு . ) முண்டு , சுண்ணாம்பு நாற்றமானால் உலைச் 
சல்படுவள் . புலால் நாற்றமானால் காமமும் இச்சையும் மிகுதி யுண்டு ; 
கிடையாது . மணி கஷாய நாற்றமானால் பிறந்த பிள்ளைகளெல்லாம் மரித் 
துப்போம் . வெதும்பியிருந்தால் கண்டதுக்கெல்லாம் ஆசைப்படுவாள் . மணி 
குளிர்ந்திருந்தால் வெகு போகியாவள் . மணி எழுந்து மடிந்திருந்தால் 
கோபியுமாய் அற்பாயுசு உண்டு . 

சிறுநீர் . 
சலம் விழும்போது வலம் புரியாய் ஒரு தாரையாய் விழுந்தால் 
செல்வமுண்டு. புத்திரரும் ஆயுசும் உண்டு . இடம்புரியாய் ஒரு தாரையா 
னால் உலகாளுவள் . வலம் புரியாய்ச் சிதறிவிழுந்தால் அதமியாய்த் 
திரிவள் . இடம்புரியாய்ச் சிதறி விழுந்தால் பதிவிரதையாய்ப் புத்திரரைப் 
பெறுவள் . வெகு சத்தமாய் விழுந்தால் எல்லாரையும் வலியப் புணருவள் . 
அழுந்த விழுந்தால் எந்நேரமும் புருஷனைப் பிரியாமல் இருப்பாள் ; 
புணர்ச்சி மிகுதியும் வேண்டியிருப்பாள் . 

உள் குய்யம் . 
உள் குய்யம் இரு விரலினாலே சுற்றிப் பார்த்தால் குடகாய் வெகு 
விசாலமாய் இருந்ததானால் வெகு காமியாவள் . பதினாறும் பெறுவள் ; 
செல்வமுண்டு . உள் குய்யம் சிறுத்தால் வறுமையுண்டு . 

உள் குய்யத் 
தினுள்ளே நடுவே தாமரைக்காய் போலே 4 ஒரு தசை எழுந்து இருந்தால் 
ஆயிரம் பேரை இரட்சிப்பாள் ; வெகு காமியாவள் . அந்தக் குறி மிகுதியும் 
நீண்டிருக்கக் கண்டால் மலடியாவாள் . கடினமானால் அநேகம் பேரைக் 
கொல்லுவாள் . மெதுவாக இருந்தால் செல்வம் . சங்கிலி திருகினாற்போலே 
புழையாய் இருந்தால் மலடியாவள் . உள்குய்யம் இடது புறத்திலே சாய்ந் 
திருந்தால் பதிவிரதை . வலது புறத்திலே சாய்ந்து இருந்தால் விபசாரம் . 
செவ்வையாயிருந்தால் ( மையமாக இருந்தால் ) செல்வமுண்டு . ஆயுசும் 
திரவியமும் உண்டு. 


( பா - ம் ) 1 பலமுண்டு. 2 கெட்ட நாற்றமானால் . 

3 அமர்ந்து விழுந்தால் . 
காரைக்காய்போலே ; களாக்காய்போலே . 


யாகி ) க் கடைசியில் 
54 

சாமுத்திரிகா லட்சணம் 

அடிவயிறு . 
அடிவயிறு கீழே பருத்து வரவரச் சிறுத்தால் செல்வமும் அன்பும் 
உண்டு . அடிவயிறு அடி சிறுத்து மேலே பருத்தால் அழகும் கடின 
குணமும் உண்டு . அடிவயிறும் மேல்வயிறும் மிதத்துப் பூசனிக்காய் 

போலே 
இருந்தால் வெகு பொசிப்புவேண்டும் . வெகுகாமமும் வேண்டும் . அடிவயிற் 
றின்மேலே மயிரொழுங்கு குய்யம் அளவாகக் கீழ்நோக்கியிருந்தால் ஒரு 
பிள்ளையை உலகமெல்லாம் ( ஆளக் ) கொண்டாடப் பெறுவள் . அந்த ரோம் 
ரேகை மேலே நோக்கியிருந்தால் எல்லாரையும் உதாசினமாகப் பேசு 
வாள் ; சிரிப்பாள் . அந்த மயிர் சற்றும் இல்லாதிருந்தால் பதிவிரதை 
யாவள் . 

நாபி ( தொப்புள் ) . 
நாபி இடஞ்சுழியாய் உள்ளே குவிந்திருந்தால் நல்லகுணம் உண்டு. 
பதிவிரதையாய்ச் செல்வமும் உண்டு . நாபி வலஞ்சுழியானால் மிடியும் 
விபசாரமும் உண்டு. உயர்ந்திருந்தால் மிடியும் விபசாரமும் களவும் 
உண்டு. நாபி கெட்ட நாற்றமானால் 2 வெகு கிலோ முண்டு. சுண்ணாம்பு 
நாற்றமானால் பொய்யே சொல்லுவள் . இளநீர் வாசனையானால் வறுமை 
யும் காமமும் உண்டு . சுகந்த புஷ்ப வாசனையானால் அவளைக் கண்ட புருஷ 
ரெல்லாம் ஆசைப்படுவர் . அவர்கள் கூடினாலும் பிரியமாட்டார்கள் ; பிரிந் 
தால் உடனே மரிப்பர் . 

வயிற்று மடிப்பு . 
வயிற்றில் மடிப்பு ஒன்று , மூன்று , அஞ்சானால் வெகு செல்வம் 
உண்டு ; காமமில்லை . நாலு , இரண்டு மடிப்பானால் , செல்வமும் காம 
மிகுதியும் உண்டு . மடிப்புச் சிறுத்து நடுவில் ஒற்றி * (அதாவது ஒற்றை 
யாவள் . ஒரு மடிப்பும் இல்லாதிருந்தால் வெகு புத்திரருண்டு. வயிற் 
றில் மடிப்புகளைப் பிடித்து நெருடிப் பார்த்தால் உள்ளே ஒரு சலாகை 
போலேயிருந்தால் மலடியாவள் . 

மலடியாவள் . அடி மடிப்பிலே ஒரு சுழியிருந்தால் 
அவள் பெற்ற பிள்ளைகளெல்லாம் செல்வமாயிருக்கும் . இரண்டாம் மடிப் 
பிலே ஒரு சுழியிருந்தால் அவள் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் செத்துப் 
போகும் . மூன்றாம் மடிப்பிலே ஒரு சுழியிருந்தால் அவள் பெறுகிற 
பிள்ளைகளெல்லாம் பெண்ணாம் . நாலாம் மடிப்பிலே ஒரு சுழியிருந்தால் 
வெகு கோபியாய்ச் சண்டைக்காரி யாவாள் . அஞ்சாம் மடிப்பிலே ஒரு 
சுழியிருந்தால் அலைச்சலுண்டு ; கிலேசமுங் கபடும் உண்டு . வயிற்றிலே ஒரு 
சுழியும் இல்லாதிருந்தால் பதிவிரதையாவள் ; காமத்திலே வெகு ஆசை 
யுண்டு ; புணரக்கிடையாதுபோம் . மடிப்புகள் மிருதுவாக இருந்தால் வெகு 
புத்திரருண்டு.. மடிப்புக் கடினமானால் மலடியாவள் ; அல்லது பிள்ளை 
பிறந்தாலும் செத்துப்போம் . 


- ( பா - ம் ) 1 குழியாய் இருந்தால் . 2 நாயக்கவி நாற்றமானால் . 


3 பொ . 


எறுமையும் . 


மடித்து . 


ஸ்திரீ லட்சணம் 


55 


வயிறு . 


வயிறு தட்டையானால் கிலேசமுண்டு. மிஞ்சினால் விதவையாவள் . நாம் 
பெழந்தால் வறுமை . இடைவெளியானால் கிலேசம் . மிஞ்சின தொந்தியா 
னால் மாமனுக்கு மரணம் . வயிற்றிலே மயிர் மிகுதியானால் விதவை 
யாவள் . மயிரில்லாதிருந்தால் கைமையாவள் . மயிர் நெருங்கினால் விபசாரி 


யாவள் . 


ரோமவல்லி . 
ரோமவல்லி நாபி தொடுத்து முலை மட்டும் மயிர் ஒத்து ஒரு கீற்றுப் 
போல் கீழ் நெருங்கியிருந்தால் அழகும் ஆயுசும் செல்வமும் சோரச் செலவும் 
உண்டு . ரோமவல்லி கோணலாயிருந்தால் அமங்கிலியாவள் . ரோமம் 
சிவந்தால் கோபியாய்த் திருடியாவள் 2 ரோமம் இடைவிட்டிருந்தால் செல் 
வம் வந்துபோய் , வறுமை வந்து போய்ப் பின்னும் செல்வம் வரும் . 
மார்பிலே மயிர் இல்லாமல் இருபுறமும் சரியாய் மட்டிலே உயர்ந்திருந் 
தாலும் அழகு ஆயுசு உண்டு. மார்பில் மயிர் இருந்தால் புருஷன் 
போவான் . அவள் விபசாரியாவள் . 


மார்பு . 
மார்பு அவரவர் கையினாலே பதினேழு அங்குலமானால் உல ள்வள் . 
பதினெட்டு அங்குலமானால் விபசாரியாய் உலகாளுவாள் . பத்தொன்பது 
அங்குலமானால் தீர்க்காயுசும் அழகும் கற்பும் நற்குணங்களும் உண்டு . 
இருபது அங்குலமானால் ஆயிரம் பெண்கள் ஊழியம் செய்வார்கள் . 
அதுக்குமேல் எத்தனை அங்குலம் இடமானாலும் அற்பாயுசாய்ச் சாவாள் . 
பதினேழு அங்குலத்தின் கீழே எத்தனை அங்குலம் குறுகினாலும் அந்த 
அளவு செல்வம் சிறுக்கும் . 


கொங்கை . 


முலை கிண்ணம் கவிழ்த்தாற்போலே இருந்தால் செல்வம் மிகுதி 
யுண்டு . செப்புக் கவிழ்த்தாற்போலே இருந்தால் அழகும் ஆயுசும் உண்டு . 
இடங்கொண்டிருந்தாலும் மெத்த மிருதுவானாலும் மெத்த விழுந்துபோம் ; 
அவள் புணர்ச்சிக்கு நல்லவள் . மார்பிலே சதையும் இடப்புறம் மறுவும் 
இருந்தால் சம்பத்து உண்டு ; புண்ணியவதியுமாய் இருப்பாள் , வலது மார்பு 
ஒன்று அகலமாயிருந்தால் வெகு புத்திர சம்பத்து உண்டு . கவிழ்ந்த மார்பா 
னாலும் மேட்டு மார்பானாலும் வறுமையாம் ; பொல்லாத திருடியும் ஆவள் . 
ஸ்தனம் கதித்து எந்து முலையானால் விவேகம் உண்டாம் ; புருஷவாஞ்சை 
உண்டாம் ; புணரக் கிடையாது . பருத்துச் சுணங்கு சிந்தியிருந்தால் புருஷன் 
பேரில் வெகு ஆசையுண்டாக நல்ல குணமுண்டாம் . வெகு பூச்சிமாக இருந் 
தால் ஆகாது . [ நெருங்கி இருந்தால் புத்திரருண்டு . கூடினவன் பிரிய 
மாட்டான் . ஐசுவரியம் உண்டு . அகன்று இருந்தால் தனக்குச் சொல் 
மேலாய் இருப்பாள் . நாலு பேரும் மெச்ச நடப்பாள் . மங்கலியக் கழுத்து 
மாவாள் . முலை இரண்டும் இடையகன்றால் இரண்டு மூன்று வருஷத்திலே 

( பா - ம் ) - கீழ்நோக்கியிருந்தால் . 2 திட்டுவாள் . சுணங்கு = தேமல் . 


8 


56 

சாமுத்திரிகா லட்சணம் 
கைம்பெண் ஆவாள் . பொல்லாதவளும் ஆவாள் . புடைபருத்த முலை 
யுமானால் வறுமையாய்க் கஷ்டப்படுவாள் ; பிள்ளை அற்பம் . (கயறுங்கலக் 
கொடியாயிருப்பாள் . ] பண்டி முலையானால் எண்ணமும் துக்கமும் 
பாதிநாள் ; சுகம் பாதியுமாய் வெகு காமியாவாள் . அகன்று பருத்த முலை 
யானாலும் முகத்துக்கு உயரமானாலும் , அவள் துணிச்சலான மனம் பெறு 
வாள் . வறுமை திரும்பிப் பொல்லாங்கு செய்வாள் . ஒன்று பருத்து ஒன்று 
சிறுத்தால் கபடி ; வறுமையும் தூர்த்தத் தனமும் உண்டு . இரு புறமும் 
சமமாக இருந்தால் ] சுகம் பண்ணுவாள் . இரண்டும் நெருங்கி இருந் 
தால் மக்கள் செல்வம் உண்டு . கல்லுப்போலக் கனமாயிருந்தால் மலடி 
யாவள் . மார்பெல்லாம் பரந்து அகன்றிருந்தால் புருஷனுக்கு ஈனம் வரும் ; 
பொல்லாதவளாயிருப்பாள் . புணர்ச்சி விருப்பமாய் இருப்பாள் . புணர்ச்சி 
கிடையாது . கூவிளம்பழம் போலே இருந்தால் பதிவிரதை . நல்ல பாக்கிய 
வதியுமாய்க் குணம் ( வாய்ந்தவளாய் ) இருப்பாள் . முலைக்காம்பிலே 
நரம்பு எழுந்தால் பிள்ளை உண்டு . நல்ல பாக்கியமுண்டு. நரம்பு இல்லா 
திருந்தால் மலடியாவள் ; பாடுபட்டு உழைத்து உண்ணவேண்டும் ; வெகு 
துக்கம் உண்டு, படுபவள் . தொப்பை முலையானால் வெகு துக்கப்படுவாள் ; 
வறுமை யுண்டு . சற்றே சரிந்த முலையானால் புருஷநாட்டமாய் இருப்பாள் ; 
வெகு அடக்க அவிசாரியுமாவள். வெகு போகியுமாவள் . நாய் முலை போலே 
ஒட்டியிருந்தால் வெகு கஷ்டமான துக்கமே உளைக்கும் ; நல்ல வயதிலேயே 
விதவையாவாள் . பருத்து நீண்டிருந்தால் வெகு மோகி . புணர்ச்சி மேலே 
விருப்பம் ஆவாள் , வெகுபொல்லாதவள் . ஆங்காரி . புருஷனை அதக் 
குவாள் . முலைக்காம்பு பருத்திருந்தால் வெகு மோகி . இஷ்டமுள்ளவரைக் 
கொள்ளுவாள் . அற்பப் பதிவிரதை . அற்பத் திரவியம் உண்டு. நாலு 
பேரையும் சிநேகிதம் பண்ணுவாள் . பின் வறுமை . 


மிகுதியும் பருத்து முலைக்கண் சிவந்தால் அடக்கமாய் விபசாரியாவள் . 
முலை உயர்ந்து கூர்ச்சாய்க் குத்து முலையானால் இகழப்படுவள் . முலையின் 
மேலே முலையாக இரட்டை முலையானால் அதிகக் காமி . அவளைக் கனவிலுந் 
தீண்ட வொண்ணாது , தீண்டினால் ஆயுசு குறையும் ; நம்பப்போகாது . சுரைக் 
காய்போலே பருத்திருந்தால் வாதமதியமாம் . அவளைப் புணரும்போது 
துர்க்கந்தம் மிகுதியாய் வீசும் . பஞ்சு ஒட்டினாப் போலே இருந்தால் வசப்படு 
வள் . பித்தம் அதிகரிக்கும் . வரண்டிருந்தால் வியாதி . அவள் நடக்கிற போது 
பின்னாலே பார்த்தால் இரண்டு முலையும் இரண்டு புறமும் பிதுங்கிக் காண்பித் 
தால் அவளை எத்தனை விதத்தாலே புணர்ந்தாலும் விசைக்குவிசை இந்திரியம் 
திரளாய் ஊறும் . வெகுசத்தமாய்ப் பிறக்கும் . இரண்டு முலைக்கு நடுவெளி 
நாலு ( அங்குலம் )விரல் கடையாயிருந்தால் வெகுகபடியாவள் . முலைக் கண் 
எந்த நாளும் கறுத்து இருந்தால் அழகும் , ஆயுசும் புத்திரருமுண்டு. முலைக் 
கண் குழைந்திருந்தால் - மலடியாவாள் . முலைக்கண் பருத்திருந்தால் 
கபடியாய் விபசாரியாவாள் . முலைக்கண் கடினமானால் ஒருத்தர் மேலும் 
ஆசையில்லாதவளாவாள் . மிருதுவானால் வெகு போகியாவாள் . முலைக் 


1 கூவிளம்பழம் - வில்வப் பழம் . ( பா - ம் .) 2 சிறுத்தால். 

பதிந்திருந்தால் . 


* குழிவிழுந்திருந்தால் . 


ஸ்திரீ லட்சணம் 


57 


கண்ணுக்குள்ளே நெருடிப் பார்த்தால் உள்ளே ஆணி நிறுத்தினாப் போலே 
முலை மேலே காண்பியாது ( அதுக்கு மலட்டு மலை ஆணி யென்று பேராம் ) 
இருந்தால் மலடியாவாள் . முலையிலே விசை நரம்பு தோன்றினால் அவளைப் 
புணரும் புருஷனுக்கு விகாரமற்று வீணாய்த் தண்டு சோர்ந்து போம் . வலது 
முலை உயர்ந்து இருந்தால் ஆண்பிள்ளை முந்திப் பெறுவாள் . 

டது முலை 
உயர்ந்து இருந்தால் பெண்பிள்ளை முந்திப் பெறுவாள் . 


இடது 


கொங்கையில் மறுவும் சுழியும் . 
முலையிலே எள்ளுமாத்திரமாக ஒரு பிறவி வடுவாதல் , ஒத்த மறுவாதல் 
இருந்தாலும் இடஞ்சுழியாதல் இருந்தாலும் உலகையாள்வாள் . 
முலையில் மறுவிருந்தால் பதிவிரதை யாவாள் . வலஞ்சுழியா யிருந்தால் 
விபசாரியாவாள் ; உலகாள்வள் . வலது முலையிலே இப்படிக் கொத்த 
மறுக்களிருந்தாலும் வலஞ்சுழியா யிருந்தாலும் வறுமையும் கிலேசமும் 
கபடும் உண்டு. இடஞ்சுழியாயிருந்தால் அவள் கொலை அடைவாள் . 
முலையிலே மயிர் கண்டால் விபசாரியாய் அலைந்து திரிவாள் . இரண்டு 
முலைக்கு நடுவே மார்பிலே ஒரு பிறவிவடுவாதல் , ஒத்தமறுவாதல் , 
குமிழ்மறுவாதல் , வடுவாதல் , மீன்மறுவாதல் , மயிர் மறுவாதல் இருந் 
தால் வித்தையும் புத்தியும் உண்டு . அவளைப் புணர்ந்தால் மறுத்துப் 
புணரவேண்டியிராது . அவ்விடத்திலே வலஞ்சுழியா யிருந்தால் வெகு 
வறுமையாவாள் . இடஞ்சுழியா யிருந்தால் செல்வமுண்டு .. வலது 
முலையின் கீழேயாவது மேலேயாவது பக்கத்திலேயாவது ஒத்த மறுவாதல் , 
மயிர்மறுவாதல் இருந்தால் வெகு சேதம் உண்டாகும் . இடது முலையிலே 
இப்படியிருந்தால் வெகு ஆதாயம் உண்டாகும் . முலைக் கண்களிலே 
மறுவாதல் , வடுவாதல் இருந்தால் செல்வமுண்டு ; புணர்ச்சி கொஞ்சமாம் . 


முதுகு . 
முதுகு நடுவெலும்பு மறைத்து மயிர் இல்லாதிருந்தால் செல்வம் 
உண்டு . நடுவே எலும்பு தோன்றினாலும் வறுமையாம் . நடு எலும்பின் 
பேரிலே நரம்பு தோன்றினால் வியாதியாம் . மயிர் தோன்றினால் திடமுண்டு. 

கீழ் முதுகில் மயிர் மிகுதியும் கறுத்துப் பருத்து இருந்தால் வெகு கபடும் 
ஆயுசும் அழகும் உண்டு . திரவியமு முண்டு . முதுகிலே சுழி பலவாய் இடம் 
புரியானால் மலடியாம் . வலம்புரி யானால் பாவியாவாள் . ஒன்றாய் இடஞ்சுழி 
யானால் உலகையாளுவள் . ஒன்றாய் வலஞ்சுழியானால் விபசாரியாவாள் . 
முதுகு இரண்டாயிருந்தால் பழி சேரக் கற்புடையாள் ஆவாள் . ஒன்றானால் 
கற்பு உடையவள் . முதுகுத்தண்டு கோல்போல் நீண்டு இருந்தால் புருஷனை 
அகன்று போய் வாழ்வாள் . நெளி முதுகானால் வெகு துக்கம் .. தூர்த்தத் 
தனம் உண்டு . எலும்பு தோன்றினால் வறுமையாவள் ; வெகு பாவி ; 
திருடியுமாவள் . முதுகு பொஸ்தகம் சோர்ந்தாற்போல் இருந்தால் வெகு 
போக போக்கியமுண்டு ; ராஜஸ்திரீயாவள் . உத்தம குணமாக இருப்பாள் . 
தர்ம சிந்தையாவள் . முதுகிலே மயிர் மிகுதியானால் திருடுவாள் ; பயப்படாள் . 
முதுகிலே எலும்பும் நரம்பும் எழுந்து கண்டால் மிடியுண்டு . முதுகு அற 


( பா - ம் ) 1 விழு நாம்பு ; பச்சை நரம்பு 


மத்த 

இணமும் உண்டு . கைகள் முழங் 
58 

சாமுத்திரிகா ல்ட்சணம் 
உயர்ந்தால் சுமை சுமக்கவேணும் . - அறத் தாழ்ந்திருந்தால் உலைச்ச 
லுண்டு . முதுகிலே இரண்டு வலஞ்சுழியாயிருந்தால் அவள் நினைத்ததெல் 
லாம் முடியும் . இரண்டு இடஞ்சுழியாயிருந்தால் வெகு போகியாவாள் . 
ஒரு சுழி வலஞ்சுழியாயிருந்தால் அநேகம் பேரை ரக்ஷிப்பாள் . ஒரு சுழி இடஞ் 
சுழியாயிருந்தால் வறுமையுண்டு. மூன்று முதலாய்ப் பல சுழியாயிருந் 
தால் வெகு போகியாவள் . ஒரு வலஞ்சுழி இருந்தால் விபசாரியாவள் . ஒரு 
சுழியிலே வலம்புரியும் இடம்புரியுமானால் மலடியாவாள் . நரம்பும் மயிரும் 
இல்லாவிட்டால் செல்வமுண்டு. மாறாகில் வறுமையுண்டு . 

விலா . 
இடது விலாவிலே ஒரு இடஞ்சுழியிருந்தால் அவிசாரியாவாள் . அலைந்து 
திரிவாள் . காமமும் கிடையாது . வலது விலாவிலே வலஞ்சுழியிருந்தால் 
கற்புண்டாயிருப்பாள் . இரண்டு முதலான பல சுழி வலம்புரியாகவிருந்தால் 
வறுமையுண்டு . மாறானால் விபசார்முண்டு . 

அக்குள் . 
அக்குள் உயர்ந்தால் செல்வமுண்டு . தாழ்ந்தால் வறுமை . 

மயிர் 
நாற்றமும் இல்லாவிட்டால் உலகை யாள்வள். கொஞ்சமான போகியாவாள் . 
அக்குள் அழுகல் நாற்றமானால் வெகு போகியாவாள் . சுண்ணாம்பு நாற்ற 
ஆசைப்படுவாள் ; பாட்டுக்காரியாவாள் . அக்குள் மயிர் சிவந்திருந்தால் 
வறுமையுண்டு . கறுத்திருந்தால் செல்வமுண்டு. பருத்திருந்தால் பலம் 
உண்டு . அக்குள் இளநீர் வாசனையாயிருந்தால் நல்ல புடைவை உடுப்பாள் . 
தாமரைப் பூ வாசனைபோலே யிருந்தால் நல்ல பொசிப்பு உண்டாவாள் . 

தோள் . 
தோள் வெகு நெடுந்தோளா யிருந்தால் வெகு செல்வம் உண்டு. 
கற்பு உடையவள் . நல்ல குணமாக இருப்பாள் . தோள் உயர்ந்திருந்தால் 
வெகு வயதுண்டு. தாழ்ந்திருந்தால் மிடியுண்டு. பருத்தால் செல்வ 
முண்டு . சிறுத்தால் வெகு துக்கமுண்டு. வலது தோளிலே மயிர் இருந் 
தால் விபசாரியாவாள் . இடது தோளிலே ஒரு இடஞ் சுழியாயிருந்தால் 
உலகாள்வாள் . 

கைகள் . 
புசம் பருத்திருந்தால் வெகு 

செல்வம் . புருஷர்பேரில் 

வாஞ் 
காலின் கீழே வந்தால் வெகு செல்வமுண்டு, முழங்கால் முட்டியிலே நின் 
றால் கற்பு உண்டு. முழங்காலுக்கு ஒரு விரலுக்கு மேலே நின்றால் நல்ல 
பொசிப்பு உண்டு . இரண்டு விரலுக்கு மேலே நின்றால் விபசாரியாவாள் . 
மூன்று விரலின் மேலே நின்றால் அழகுண்டு . நாலு விரலின் மேலே நின் 
றால் புணர்ச்சி கிடையாது . அஞ்சிலே ஆயுசுண்டு . அஞ்சு விரல் தொடுத்து 
மேற்பட்ட தெல்லாம் கிலேசமுண்டு. கை குறுகக் குறுகக் கபடு அதிகமாம் . 

( பா - ம் . ) 1 அதிலே . 


ஸ்திரீ லட்சணம் 


59 


பல 


புறங்கை . 
புறங்கைகள் திரண்டு மிருதுவாய் உயர்ந்திருந்தால் செல்வமுண்டு. 
நரம்பு எழுந்தால் வறுமையுண்டு ; 

மயிர் எழுந்தால் 

புருஷனைக் 
கொல்லுவாள் . 

நகம் . 
நகம் சிவந்து குவிந்தால் செல்வங்களுண்டு . வெளுத்துக் குவிந் 
திருந்தால் மிடியாம் . கறுத்துக் குவிந்திருந்தால் வியாதி யுண்டு . சிவந்து 
விரிந்தால் உலைச்சல் உண்டு . வெளுத்து விரிந்தால் புருஷனைக் கூடியிராள் . 
கறுத்து விரிந்தால் கைம்மையாம் , நகம் உரத்தால் போகம் நிற்கும் . சில் 
நகமானால் நில்லாது . 

கை விரல் . 
கைவிரல்கள் சிறுத்து நீண்டால் அழகு உண்டு. 

பருத்து நீண்டால் 
பலம் அதிகமாம் . சிறுத்துக் குறுகினால் உலைச்சல் 2. பருத்துக் குறுகினால் 
உழைப்பு உண்டாம் . 

கைவிரல் இறை . 
பெருவிரல் அடியிறை [ ............... ] ஒன்றானால் அற்பபோகமாம் . 
பலவானால் மிடியும் வெகு போகமுண்டு. மேலிறையின்மேலே வலஞ் 
சுழியானால் செல்வ முண்டு . இடஞ் சுழியானால் ஆயுசுண்டு . மடிப்பானால் 
விபசாரம் உண்டு. 

சுட்டுவிரலினுடைய அடியிறை ஒன்றானால் கற்புடையவள் ஆவள் . 
வானால் விபசாரம் உண்டு. [ நடுஇறை ] ஒன்றானால் மனத்திலே விபசாரம் . 
பலவானால் வார்த்தையிலே விபசாரம் . ( மேலிறை ஒன்றானால் விபசாரம்) 
அற்பமாய் மறைக்கப்படும் . பலவானால் விபசாரம் மிகவுமுண்டு ; மறைப் 
படாது . மேலிறையின் மேலே வலஞ்சுழியாயிருந்தால் தேவதா பத்தியுண்டு . 
இடஞ்சுழியானால் கீர்த்தியுண்டு . மடிப்பானால் அவச் செலவுண்டு . 

நடுவிரல் அடி இறை ஒன்றானால் மெத்தக் கசப்பு , சலிப்புண்டு. பலவானால் 
வியாதியுண்டு. நடுஇறை ஒன்றானால் ஆயுசுண்டு . பலவானால் அற்பாயுசு 
ஆவாள் . மேலிறை ஒன்றாகில் சுகபோசனமுண்டு . பலவாகில் பொசிப்புக் 
கிடையாது. மேலிறையின் மேலே வலஞ்சுழியாயிருந்தால் எல்லாருக்கும் 
நல்லவளாயிருப்பாள் . இடஞ்சுழியாயிருந்தால் கோபியாவாள் . மடிப் 
பானால் அபிமானி யாவாள் . 

அணிவிரல் அடியிறை ஒன்றாகில் பூஷண முண்டு. பலவானால் கீர்த்தி 
யுண்டு . நடு இறை ஒன்றாகில் கனவிலே பல பேரையும் புணருவாள் . 
நனவிலே 4 கிடையாது . பலவானால் செல்வம் மிகுதியும் 

உண்டு . 
மேலிறை ஒன்றாகில் உழைப்புண்டு. பலவானால் சுகமுண்டு . மேலிறையின் 
மேலே வலஞ்சுழியாய் இருந்தால் தீர்க்காயுசு உண்டு . இடஞ்சுழியானால் 
ஆங்காரியாவாள் . 

மடிப்பானால் மலடியாவாள் . 

[ சிறுவிரலைப்பற்றிய பகுதி காணவில்லை . ) 
( பா - ம் ) 1 சிலை , 

* உத்தம குணமாம் . 
3 இந்த இடத்திலே ஒரு பகுதி விட்டுப்போயிருப்பதாகத் தெரிகிறது . 
( பா - ம் ) 4 பகலிலே . 


- 


ஒரு வரை யிருந்தால் மலடியா 
திலே சிலரேகை 
60 

சாமுத்திரிகா லட்சணம் 

புறங்கை . 
து . புறங்கையிலே மயிராதல் மறுவாதல் ஒத்த மறுவாதல் குமிழ் 
மறுவாதல் பிறவி மறுவாதல் இருந்தாலும் வெகு செல்வமுண்டாம் 
திரும்பின வயதிலே வறுமை வரும் . இந்த மறுக்கள் தோளிலேயாவது . 
கண்ணுக்குத் தெரியாத இடத்திலே இருந்தாலும் ஆயுசு பரியந்தம் செல்வ 
மும் அழகும் உண்டு . 

கழுத்து . 
கழுத்து மட்டாக நீண்டிருந்தால் நிறை செல்வம் உண்டு . வெகுவாய் 
நீண்டிருந்தாலும் வெகு துக்கம் ; விபசாரி யாவாள் . குறுகித் தடித்திருந் 
தால் அதமியுமாய் வெகு வறுமை யுண்டு. கழுத்து கமுகுபோலே இருந்து 
மயிரும் நரம்பும் இல்லாது இருந்தால் வெகு அழகும் ஆயுசும் உண்டு . 
ஆபரணமும் பூணுவாள் . வெகுபோக முண்டு . மங்கலியக் கழுத்தியாவாள் . 
கழுத்திலே மயிர் இருந்தால் 

வறுமை யுண்டாம் . நரம்பு எழுந்தால் 
வியாதியுண்டு . 

கழுத்துவரை . 
கழுத்திலே மூன்று வரை வலம்புரிச் சங்குபோலே இருந்தால் உலகை 
யாள்வாள் . 

கற்புடையவளுமாய் நற்குணியுமாய் இருப்பாள் . நாலு வரை 
இருந்தால் வயது நூறும் இருப்பாள் . அஞ்சுவரை யிருந்தால் மிடியாவாள் . 
இரண்டு வரை யிருந்தால் உலைச்சலுண்டு. 
வாள் . ஒரு வரையு மில்லாவிட்டால் அறுதலி யாவாள் . கழுத்தின் நடுவே 
மூன்றாம் வரையில் மறுவாதல் பிறவிவடுவாதல் இருந்தால் அழகும் 
செல்வமும் ஆயுசும் சோரச் செலவுமுண்டு. கழுத்தில் இடப்புறத்திலே ரேகை 
நாலில் ஒன்று இருந்தால் புருஷனுக்கு வேண்டாதவளாவாள் . கழுத்தில் 
வலதுபுறத்திலே நாலில் ஒன்று இருந்தாலும் கைமையாவாள் .. பிடரி 
நடுவேயிருந்தால் உலகாள்வாள் . காமம் கிடையாது . கழுத்தைச் சுற்றி ஒரு 
ரேகை யிருந்தால் அவளைப் புணர்ந்தவர்கலெல்லாரும் மரிப்பார்கள் . கழுத் 

இருந்தால் வலிய நாணம் கொண்டு நஞ்சு தின்று 
சாவாள் . ரத்த ரேகை யிருந்தால் அவள் 

கழுத்திலே எந்த நாளும் 
மங்கலியம் இருக்கும் . இரண்டு சுழி இடஞ்சுழியா யிருந்தால் அநேகம் 
பிள்ளைகள் உண்டு. இரண்டு சுழி வலம்புரியர் யிருந்தால் புருஷன் ஒரு 
தேசமும் தான் ஒரு தேசமுமாவாள் . மூன்று சுழி வலம்புரியானால் 
விபசாரியாவாள் . 


* 


தலைமயிர் . 
உச்சி, மயிர் அவர் அவர் கையினாலே முப்பத்து .... 
அவள் புருஷன் அநேகம் பேருக்கு உதவியாயிருப்பான் . 


பங்குலமானால் 


தலை . 
நடுத் தலையிலே ஒரு சுழி இடம்புரியா யிருந்தால் மிகுந்த செல்வம் 
உடையவள் ; பாவி . 


ஸ்திரீ லட்சணம் 


61 


முகம் . 
பட்டை முகமாக இருந்தால் பாவி , வெட்டிக் குணம் , வறுமை . அவள் 
முகம் பார்க்க வெகு தோஷம் . சிறுத்த முகமாக இருந்தால் வெகு 
லாபமுண்டு, கற்புடையவள் . புத்திசாலி . தனபதி . 

குரல் . 
குரல் ஆழ்ந்திருந்தால் வறுமை , பாவி , தொழில் செய்யும் . 

வாய் . 
சப்பை வாயாக இருந்தால் பொல்லாதவளாயிருப்பாள் . 


உதடு . 
உதடு பருத்திருந்தால் வெகு கஷ்டப்படுவாள் . சோரத்தனம் உண்டு . 
குறை - உதடாயிருந்தால் காமத்து மேலே அபேட்சையும் கள்ளியுமாய் 
இருப்பாள் . தொங்கு உதடாக இருந்தால் காமி ; வறுமையாயிருப்பாள் . 
இரு உதடும் சிறுகி இருந்தால் உத்தம ஸ்திரீயாய் நல்ல குணமும் செல்வ 
மும் உண்டு . உதடு , நாக்கு , [உள்ளங் ] கை , [உள்ளங் ) கால் இவை கறுப்பா 
யிருந்தால் வெகு துக்கம் ; மகா பாவி , தரித்திரமாவாள் . 


பல் . 


பல்லு முத்துக் கோவையா யிருந்தால் 

ராசபோகம் . 

உத்தமம் , 
சற்குணி , வெகு போகி . ஒரு ஒளியுமில்லாமல் நீங்கி இருந்தால் வெகு 
துன்பம் . வறுமை . தூர்த்தத்தனம் உண்டு . இரண்டு பல்லும் 

. சிறுத் 
தாலும் பருத்த பல்லாக இருந்தாலும் வெகு துஷ்டை , பாவி , காம சிந்தனை 
யாவாள் . 


முகம் , 


முகம் பூர்ண சந்திரன் போலே இருந்தால் ராசபோகம் 
உடைய 
வள். வெகு செல்வம் உண்டு . புத்திரருண்டு . சூரிய மண்டலம் போலே 
இருந்தால் வெகு ஐசுவரியம் உண்டு . பூர்ணாயுசும் நல்ல குணமும் 
வெகு புத்திரரும் உண்டு . சிங்கமுகம் போலே இருந்தால் வெகு துக்க 
முண்டு. இரண்டு சுழி இடம்புரியானால் நூறு வயசு . செல்வமுண்டு . மூன்று 
சுழி இடம்புரியானால் அநேகம் பெண்கள் சூழ இருப்பாள் . ஒரு சுழி இடம் 
புரியானால் தாய் - மரணமாவாள் ; தான் வாழ்ந்திருப்பாள் . மூன்று சுழி 
டம்புரியானால் பிதா மரணமாம் . அவள் நூறு வயசு சுகமாயிருப்பாள் . 

பொது . 
முன் சொன்ன லட்சணமெல்லாம் 

புருஷ லட்சணத்திலே சில 
லட்சணம் பெண்களுக்கும் புருஷருக்கும் ஒக்கும் . 

அளந்து பார்க்கிற லட்சணம் எல்லாம் இரண்டு வகை பார்க்கிறதும் 
ஒக்கும் . பெண்களுடைய லட்சணத்திலே சொன்ன மயிர் மறுவும் குமிழ் 
மறுவும் பெண்களுக்கும் புருஷருக்கும் சில ஒத்திருக்கும் . எல்லோர் 
கண்ணும் காண இருக்கிற வடுவும் மறுவும் எல்லா லட்சணங்களும் மெத்தப் 
பலியா, அவரவர்கள் 

காணாதிருக்கிறதிலும் மெத்தப் பலியாது . 
தன் கண்ணுக்கும் பிறர் கண்ணுக்கும் காண்பியாத , லட்சணமெல்லாம் 
நன்றாய்ப் பலிக்கும் . 


62 

சாமுத்திரிகா லட்சணம் 
பெண்களுக்குப் பன்னிரண்டு ! வயதுக்குமேல் நாற்பது வயது மட்டும் ? 
எல்லா ஒட்சணமும் பார்த்தால் எல்லாம் ஒத்திருக்கும் . புருஷனுக்குப் 
பதினாறு வயதுக்கு மேல் ஐம்பது வயது மட்டும் * பார்த்தால் எல்லா 
லட்சணமும் ஒத்திருக்கும் . இதுக்கு முன்னும் பின்னும் ஒவ்வாது . [ இப் 
படிச்சொன்ன லட்சணம் எல்லாமுள்ள பெண்கள் முன்னே பத்து மாக் 
கொத்தும் புருஷருக்கு ஒத்திருக்கும் .] * எல்லா லட்சணமும் உள்ள பெண் 
களை மற்றப் பெண்கள் ஆயிரம்பேர் எந்நேரமும் சூழ்ந்து கொண்டு இருப் 
பார்கள் . 


( என்று ) சுப்பிரமணிய சுவாமியார் ஸ்திரீ சாமுத்திரிகா லட்சணம் அகஸ் 
தியருக்குப் போதனையாகச் சொல்லியது . 


முற்றும் . 


1 சில பிரதிகளிலே இந்த வயது ‘ ஒன்பது என்று குறிக்கப்பட்டுள்ளது . 
2 சில பிரதிகளில் இந்த வயது ஐம்பது என்று காணப்படுகிறது . 

எழுபத்தைந்து வயது மட்டும் என்ற பாடமும் உண்டு . 
4 இந்தப்பகுதி விளங்கவில்லை . 


8 


நந்தி நூல் . 

சர நூல் . 
( அறுசீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் . 
திரிபுர மெரித்தோன் மைந்தன் தினகரன் அடியை வாழ்த்தி 
மருவிய நந்தி நூலின் வளமையைப் புகலக் கேளீர் ! 
சரிவர முனிவோர் தாமும் " சர நூல தாகத் தோன்றக் 
குருவரு ளாலே போற்றிக் குணமுடன் செப்பு வேனே . 
செப்புவேன் நடத்தைக் கண்டு திறமுடன் குறிக ளெல்லாம் 
கப்பிய கரிமு கன்தன் கனமுடை அடியை வாழ்த்தி 
உப்பன மாக வேதான் வரையெல்லாம் இனியா ராய்ந்தும் 
அப்பிய குறிக ளெல்லாம் அளவுடன் உரைப்பன் அன்றே. ( உ ) 

[ உப்பனம் - விரைவாகவே ; உண்மையாகவே ] 

( எண்சீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் . ) 
என்னவென்று உலகிலுள்ளோர் விபரங் கேளீர் 

இக்குறிகள் ஆய்ந்து சொல்வோர்க் குறுதி யாகும் 
மன்னவனே வருகுமிடர் அறிய வேண்டி 

மாநிலத்தி லுரைப்பவர்க்கு வகுத்துச் சொல்வேன் 
இன்னபடி வகைவகையாய்ப் பிரித்துச் சொல்வேன் 

இந்நிலத்தில் குறிப்பறிந்து இயம்ப லாகும் 
சொன்னபடி ஒவ்வொன்றாய்க் குணித்துப் பாரும் 

சுத்தமுடன் அக்குறிகள் தோற்றும் தோற்றம் . 
தோற்றுமடா அக்குறிகள் யுத்தி யாலே 

சொல்குருவைத் தெய்வமென்று நினைந்த பேர்க்கு 
ஏற்றமுங் குறையுமில்லை விபரம் தோற்றும் ! 

இக்குறிகள் வெளியாகும் இனித்தப் பாது 
மாற்றமாய் நிலவுகின்ற இடர்கள் யோகம் 

வறுமையெனச் செல்வமென வருவ தெல்லாம் 
சாத்திரத்தால் குறிப்பறிந்து சொல்வோர்க் காகத் 

தரணியுள்ள மானிடர்க்குச் சாற்று வேனே . 
தரணிதனில் மானிடர்க்குச் சொல்வேன் கேளு 

தன்மையுடன் குருபாதம் தஞ்ச மென்றே 
காணமுடன் இக்குறிகள் தோற்று மானால் 

கசடர் குறிப் பறியாமல் பொய்தா னென்பர் 
திரணமுமே தெரியாத மூடர்க் கிந்நூல் 

தெரியாது இந்நூலை அவர்க் கீயாதே 
அரணமுனி வோருரைத்த சரநூல் தன்னை 

ஆராய்ந்து குறிப்பினிலே அறிந்து கொள்ளே.12 
1 ( பா - ம் ) வண்மையைப் புகழக்கேளீர் . 

தாரம் . 
3 பிரதிகளில் நடத்திகண்டு என்றே காணப்படுகிறது . 
4 ( பா - ம் ) முறையெல்லாம் . 
உரை செய்வேனே ; உரைப்போம் என்றே . 

1. தோற்றும் , 
8 விவரத்தோர்க்கு . தோற்றமாகும் . 

ஈந்தால் . 
11 அருணமுனிவோர் உரைத்த . 12 குறிப்பு இனிமேல் அறிவில் கேளே . 


15 


( 
சு 
) 


2 


5. வளமுடன் . 


. 


9 


10 


64 


சாமுத்திரிகா லட்சணம் 


G 


( 
எ 
) 


கேளப்பா முகக்குறியும் கரத்திலுள்ள 

கிளர்ந்தோடும் வரைகளெல்லாம் விரித்துச் சொல்வேன் 
மீளப்பா நூலினுள விபர மெல்லாம் 

விரைந்து சொல்வேன் நன்றாக விபரங் கேளாய் 
நாளப்பா மூன்றிரண்டும் ஒன்றின் மேலே 

நன்றாகப் பார்.அந்தக் குறிகள் காணும் 
சூளப்பா இனிக்குறிகள் விபர மெல்லாம் 

சொல்லுகிறோம் * நன்றாகத் திறந்து தானே . 
துரந்துதான் சொல்லுகிறோம் விபரங் கேளாய் 

சுழிமறுவு மங்கு முதல் பஞ்ச ரேகை 
பரந்துபல விதமாகக் காண்ப தெல்லாம் 

பாரிலுள்ள மானிடர்க்கா ராய்ந்து சொல்வோம் 
விரைந்து சொல்வோம் நந்தி நூல் முறைமை தன்னை 

விபரமெல்லாம் கேட்பதற்குக் குறிப்புக் காணும் 
சிறந்ததொரு தேகமதில் வரைகள் கண்டு 
தெரிந்து சொல்வோம் அக்குறிகள் தெளிந்து பாரே . 

( மங்கு - மச்சம் ) 
வாரென்ற நெற்றி தனில் வரைகள் கண்டால் 

வண்மையுடன் உட்கழுத்தில் வரையுங் காணும் 
பேரென்றால் அக்குறிகள் விபர மெல்லாம் 

பிரித்தினிமேல் சொல்லுகிறோம் பிரிய மாகப் 
பாரென்று சொல்லுகிறோம் யுத்தி யாலே 

பார்மிசையில் உள்ளவரே குறியா ராய்ந்து 
கூறென்று விபரமெல்லாம் வெளியாய்ச் சொன்னோம் 

குறிப்பறிந்து ரூபத்தைக் கூறு மன்னே . 
மன்னியதோர் நெற்றிதனில் வரைகள் நாலும் 

வானுலகம் உட்கழுத்தில் வரை மூன்றாகில் 
உன்னியமாங் கனகபதி யோக மென்னும் 

உத்தமனே சொன்னபதி யோகங் கேளாய் 
எண்ணியதோர் நாலுபத்தை யாறுக் குள்ளே 

எளிதாகத் தாரம் இரண்டு இதமாய்த் தோன்றும் 
வண்ணியவ னிதைவிந்து வகைய தாகில் 

வானுலகில் பிதாவுக்கு வியாதி யாமே . 
ஆமெனவே நெற்றியினில் வரைகள் மூன்று 

அருமையுடன் உட்கழுத்தில் வரைரெண்டாகில் 
தோமெனவே குமிழிதனில் " வலது பாகம் 

சுத்தமுடன் மறுவுமொன்று தோன்று மாகில் 


( 
க 
) 


3 


( பா - ம் } 1 சிறுமையாய் . 2 நூலினிட . 
கேளீர் . 

8 விபரமாய்க் . 6 தெளிந்து . 
8 உள்ளவரைக் . 

வாழ்மன்னாளில் . 


சொல்லுகிறேன் . 

1. திறமென்பாரே . 
ழுதுகுதனில் . 


9 


10 


நந்தி நூல் . 
வாமெனவே ஒருதாரம் வீணாய்ப் போகும் 

வண்மையுடன் மறுதாரம் வனிதை காண்பான் 
ஆமெனவே யுரைத்தோம் மூன்றிருபத் துக்குள் 
அக்குறிகள் இந்நிலத்தி லாகுந் தானே . 

( குமிழ் - கழுத்தின் பின்புறம் , பிபரி . ] 
தானென்ற நெற்றியினில் வரைகள் ரெண்டும் 

தண்கமல மிடமதனில் மங்கு தோன்றில் 
ஊனமென்று சொல்லுகிறேன் மனைவி மக்கள் 

ஒறுத்திருப்பார் இந்நிலத்தில் ஒருநாற் பஃதில் 
தானொன்று பொருள்தோன்றும் * தரணி தன்னில் 

தயவில்லார் உதவி கெட்டுத் தானே நிற்பான் 
காணுமென்றேன் இக்குறிகள் பொய்தா னல்ல 
கண்டுரைத்தோம் நந்தி நூல் கருணை பற்றி 

( யாக ) 
(அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் . ) 
நெற்றியில் வரைகள் ஐந்து 

நிலைக்குறி யதுவே தோன்றில் 
மெத்தவும் விசன முண்டு 

விரும்பிய பொருள் நில் லாது 
கைத்தலந் தன்னி லந்தக் 

குறிகளே தோன்று மாகில் 
புத்திர னில்லை யென்று 
புகழ்பெற உரைத்தார் நந்தி . 

(Ms ) 
வன்னமாய் நெற்றி தன்னில் வரைகளே மூன்றுண் டாகில் 
இன்னமுங் கழுத்தில் அந்த இனிவரை தோன்று மாகில் 
சொன்னமும் பலவுண் டாகில் தோன்றிய பலனு மில்லை 
பண்ணிய பயிர்வெள் ளாமை பலித்திடா தினிமங் கானால் . ( ய ) 
மங்கது பால்போல் தோன்றி மறுவது வலத்தில் நிற்கத் 
தொங்கிய குமிழு மாகில் சொல்லுறேன் யோகங் கேளீர் 
அங்கொரு மூன்று பத்து ஆறெனும் ஆயு சுக்குள் 
கங்கையில் இடர்கள் வந்து கழிவது நிசம்தான் மண்ணில் .! ( w ச ) 
சீர்பெரு நெற்றி தன்னில் தெளிந்ததோர் வரைகள் மூன்றும் 
பேர்பெறு " கழுத்தில்ரெண்டு பெரியதோர் வரையாய்த் தோன்றில் 
தாரணி மூன்று பத்துத் தரணியோ றாறுக்குள்ளே 
கூர்தரு யோகம் எல்லாம் குறித்து" நீ யுரைக்கக் கேளே . ( யரு ) 


* 


12 


8 


4 


5 


T 


8 


( பா - ம்) 1 கேள் மூன்றுபத்துக்குள்ளே . 

” தப்பாமல் இடது புறம் . 
ஒத்திருப்பர் . 4 தோற்றுத் . 

தானே . 
6. கொத்தலந் . 

கண்டால் . 

முன்பலன் உண்டாகில் . 
* பலித் திடா தனிமங்கானால் , 

10 மன்னே . 11 மார்பொக் . 
வரையது பெரிதாய்த்தோன்றில் . 

தார்க்குடன் . 
ஆரித்துள்ளேன் . 15 கார்க்கின்ற ; கூறுகின்ற . 16 கருத்தினில். 
S. Lakshanam -- 5 


12 


13 


11 


66 


சாமுத்திரிகா லட்சணம் 


கேளுமைந் தாயு சுக்குள் கெங்கையின் இடர்கள் தோற்றும் 
( மீளவே வருகும் யோகம் விபரங்கள் கேளாய் நீயே 
நாளிலே இடர்களில்லை நலமுடன் பொருளும் சேரும் 
மீளவே யதிக மாகி மிகுதிபெற் றிருப்பா னன்றே . ( யசு ) 
கழிந்தபின் னுரைக்கக் கேளாய் காண்பதந் தாயு சுக்குள் 
குழந்தைகள் ஐந்துண் டாகும் குணமதில் ஆண்கள் மூன்றே 
தழைந்திடும் தலைச்சன் பாலன் தனக்கொரு பனிரண் டுக்குள் 
வளைந்தெழும் புவனே யென்று மாமுனி வோர்கள் சொன்னார் . 

( எ ) 
இதனின்மேல் யோகம் கேளீர் எண்ணமுந் துசா மில்லை 
விதனமு மில்லை சொன்னோம் வேணுமென் றவர்கட் கெல்லாம் 
உதவியாய்ப் பொருளுஞ் சேரும் உச்சித மாக வேதான் 
பதிதனில் யோக னென்று பார்முனி வோர்கள் சொன்னார் . ( யசு ) 

[ துசரம் - துயரம் ] 
( எண்சீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் .) 
மன்னியதோர் குமிழ்நீண்டு கூர்ச்சி யாக 

வானுலகில் காவிசிறுத் திருந்தோ னுக்கு 
புண்ணியமாம் வலது புற மச்சங் காணும் 

புருவங்க ளேதுடிக்கில் நாலு பத்துள் 
சொர்ன்னமிகும் துரைகள் மெச்சச் சுகமாய் வாழ்வான் 

சொல்லுகிறேன் இன்னுமொரு குறியைக் கேளாய் 
வன்னமதா யக்குலத்தில் அரச னென்று 
வானுலகி லேயுரைத்தோம் வண்மை கண்டே . ( யாக) 

[காவி - நரம்பு ) 
குமிழ்நீண்டு காவிசிவப் பாகத் தோன்றில் 

கோபியவன் உலகமதில் குறித்துச் சொன்னோம் 
தமிழுடையோன் பொருள் பெருத்தோன் உலகந் தன்னில் 

சாந்தமுள்ள பேர்களுக்குச் சாந்த னாவான் 
குமிழ்பெருத்துக் காவியது பச்சை யாகில் 

கோலமாய் அவர்களுக்குக் குறியைக் கேளாய் 
புவியதனில் ஒருதாரம் தீயில் வீழ்ந்து 
போகும் இரு தாரமெனப் புகழ்ந்து சொல்லே . 

( உய ) 
( அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் . ) 
நெற்றியில் வரைகள் ரெண்டு நன்கழுத் ததுபோல் தோன்றில் 
முத்தியாய் மலர்ச்சி யுற்று மூக்கது நீண்டு நிற்கில் 
மத்திபம் வரைகள் ரெண்டும் மகிழ்ச்சியாய் நெற்றி தன்னில் 
அத்துணை தோற்று மாகில் அக்குறி யுரைக்கக் கேளே . ( உயாக ) 


2 


( பா - ம் ) 1 மிகு தியற்றிருப்பானென்றே . 

ஆணும் மூன்று . 
அதனுட யோகம் கேளீர் அறிவினில் எண்ணம் வேண்டாம் . 
+ காவியது சிறுத்தோனுக்கு . - உலகுதனில் . 
8 மிகுந்தோன் . 

போகுமது மறுதாரம் புவியில் கண்டே 
8 மலர்சி றுத்து . 

அத்தனை , 


7 


நந்தி நூல் 


T 


உரைக்கிறேன் தாரம் ரெண்டு யுக்தியில் அசட னாவான் 
சிறக்கவே முப்பத் தொன்றில் தெளிந்து சொல் ஆணு மொன்று 
பொறுக்குமே கடனுஞ் செல்வம் பூர்த்தியாய்ச் சரி போல் நிற்கும் 
வருத்தமாய் விதனமில்லை வடுப்படும் சகோத ரத்தில் . ( உயஉ ) 


1 


( எண்சீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் . ) 
சகோதரத்தில் பெண்ணினும் ஆணி னுந்தான் 

தன்மையுடன் வடுப்படுங் காவி தன்னில் 
சோகமுடன் ஒருபிள்ளை நதியில் வீழும் 

சொல்லுகிறேன் இக்குறிகள் இறுதி யாகும் 
அகோரமுடன் இக்குறிகள் நாலு பத்துள் 

ஆகுமெனக் குறிப்பினிமே லறிந்து சொல்வோம் 
சுகமுண்டாய்த் தினம்நாலு பெரியோ னாவான் 

தோன்றுமது பின் பிறந்த பிள்ளை யாலே . 


(உய ) 


( அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் . ) 
அஷ்டமி மதியம் போலே அழகுறு நெற்றி யாகில் 
இஷ்டமாய்க் காவி தன்னில் இனிக்குறி பசுமை யாகில் 
பட்டத்துக் குடைய னாவான் பார்தனில் அரசனாவான் 
ஒட்டிய சேனைக் கெல்லாம் ஒருபடைத் தலைவ னாமே . (உயச ) 
காவிளை மலரைப் போலே காவியில் தோன்றீ யின்னம் 
தூவிய மலர்கள் போலே தோன்றிடக் குமிழு மீதே 
மேவிய மச்ச மொன்று விரைந்திட வலத்தில் தோன்றில் 
தாவினில் பெரியோ னென்று தவமுனி வோர்கள் சொன்னார் . 

( உயரு ) 


( எண்சீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் .) 


இடது புறம் மங்கிருந்து மறுவுந் தோன்றில் 

இனிவரும் ஊனமெல்லாம் இயம்பக் கேளீர் 
படிமிசையில் நெற்றிவரை யிரண்டு மூன்றில் 

பருத்தவரை யாய்ப் பலருங் கூடி நின்றால் 
அடுத்துடனே இனிச்சொல்வேன் - பொருள் நில்லாது 

வாழ்கின்ற உயிர்மனைவி சேத மாகும் 
தொடுத்தவரை நாலிருந்தால் வலத்தில் மங்கில் 

தோன்றாது இக்குறிகள் தொலையுந் தானே . 
தெளிந்து சொல்வேன் இன்னும் ஒரு சேதி கேளாய் 

சிரமுடனே இதழ்ரெண்டும் சிறுத்து நிற்கில் 
கொழுந்துமலர் * போலிருக்கும் காவி கண்டால் 

குணமுடனே திண்டகண்டங் * குறியைக் கேளாய் 


( உயசு ) 


2 


( பா - ம் ) 1 முதலில் . 

தெளிந்த மலர் , 


வடுத்துயியம்னயினிதெ 

தொன்று . 
4 காலிக் கழகுண்டாம் திறமுடனே கண்டமது. 


3 


68 


சாமுத்திரிகா லட்சணம் 


வெளுத்தமுக மாய்வந்து வலத்தில் மச்சம் 

வீற்றிருந்தால் யோகனென்னும் விபரந் தோற்றும் 
தலங்களுக்கு முதல்வனென்று புகழ்ந்து சொன்னோம் 

தாரணியில் ராசனென்று சாற்ற லாமே . 


(உயஎ ) 


சாற்றுகிறேன் அடியிதழும் பெருத்து நீண்டு 

தலைகனத்து இடத்தில் மங்கு தனியாய்த் தோன்றில் 
மாற்றமுடன் கடன் அழுந்தி வருமுப் பத்துள் 

வழுத்துகின்ற ஆசானும் மாறிப் போவான் 
வாய்த்ததுணை ஒருவரில்லை ஒருவன் நிற்பான் 

வளம்பெறவே பெண்ணுதவி வருவ துண்டு 
கூற்றெனவே இக்குறிகள் எல்லாம் தோன்றும் 

குழந்தைமுதற் பெண்பிறக்கு மென்று சொல்லே . ( உய q ) 


( அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் . ) 
நெற்றியில் பயறு போலே நேசமாய் வரைகள் ஐந்தும் 
உற்றமுன் கழுத்தில் மூன்று உதவியாய் வரையி ருந்தும் 
மற்றதில் மாலை யாக மணிக்கழுத் ததுபோல் தோன்றில் 
வெற்றியாய் வலது கன்னந் தனில் மறு விருந்தாற் கேளே . 

(உலக ) 


கேளொரு மூன்று பத்துக் கிருபையாய் அஞ்சுக் குள்ளே 
மீளவே பால னாரும் விசனமும் அலைச்சல் தோன்றும் 
தாளவே மூன்று போகும் தாரணி தனிலே சொன்னோம் 
ஆளவே குறியி தென்று அருள்முனி உரைத்த நூலே . 


( ங ய ) 


( எண்சீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் . ) 
கூறியதோர் நெற்றியினில் வரைகள் நாலுங் 

குறித்த நடு வரைகள் ரெண்டு துண்டாய் நின்றால் 
மீறியதோர் உள்கழுத்தில் வரைகள் மூன்று 

வீற்றிருந்தால் சொல்லுகிறோம் விரைந்து கேளீர் 
தாரணியில் பொருள் அதிகமில்லை சொன்னோம் 

தன்பிறப்பில் அஞ்சில் ரெண்டு 4 தணிந்து போகும் 
ஆறுமைந்து மூன்றுபத்துக் குள்ளே தோற்றும் 

அருமையறிந்து உண்டெனவே அறிந்து கொள்ளே . ( ஙயக ) 
முத்தியுடன் நெற்றியினில் வரைகள் மூன்று 

முகமலர்ந்து கழுத்தில்வரை ரெண்ட தாகில் 
அத்தனையுங் காணுமென்று குறிகள் சொன்னோம் 

அக்குறியைப் பொய்யெனவே அகற்ற வேண்டாம் 


( பா - ம் ) 1 பெருத்து நின்று . 

2 வாழ்பெறவே ஒன்று தவி . 
குறித்தாடும் வரை ரெண்டு . 4 அஞ்சுரெண்டும் . 5 அருமையிது . 

ஆறுமஞ்சு . 


நந்தி நூல் 


60 


வெற்றி பெரு விரலடியில் விரைந்து பார்க்கில் 

வெண்கமல குண்டலம்போல் வீற்றி ருந்தால் 
பத்தியுடன் மூன்றுபத்து அஞ்சுக் குள்ளே 

பார்மிசையி லேயலைந்து " பலனு ண்டாமே . 


( ஙயஉ ) 


( அறுசீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் . ) 
சொல்லுவேன் நெற்றி தன்னில் துணைவரை நாலுண் டாகில் 
அல்லலால் உட்கழுத்தில் இனிவரை ஒன்றே யாகில் 
தொல்லுல கத்தில் வாழ்வு * சொல்லுவேன் யோகங் கேளீர் 
கல்வியும் பொருளுமில்லை கடன்மிக வில்லை என்னே . ( ஞய .) 


இன்னமொன் றுரைக்கக் கேளாய் ஏழோடு மூன்று பத்தில் 
வன்னமாய்ப் பொருளு மில்லை வாழ்ந்திட அரசு மில்லை 4 
மன்னிய வனிதை ரெண்டு வானுல கத்தி லுண்டாம் 
சொன்னேன் அவ் வாயு சுக்குள் மனைவியைப் பிரிவா னென்றே . 

( ந யச ) 


( எண்சீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் . ) 
பொன்னிறமாய்ப் பயறது போல் நெற்றி தன்னில் 

பூட்டிருக்கும் வரைநாலில் ஒன்று துண்டாய் 
இன்னமந்த உள்கழுத்தில் வரைரெண் டாகில் 

இசைந்துவரும் யோகமெல்லாம் இயம்பக் கேளீர் 
பன்னியதோர் மூன்று பத்தில் வற்றாச் செல்வம் 

பகர்வானென் றேயுரைப்போம் பாரி னுள்ளே " 
சன்னமாய் வலத்தில் மச்சந் தோற்றில் சொல்வேன் 

தனக்குமந்தக் குறிகள்கண்டால் சாற்ற லாமே ! . 


1 


8 


(நயரு ) 


சாற்றலாம் யோகமுண்டு தனங்க ளுண்டு 

சகலருக்கும் உபகாரி சாந்த னாவான் 
ஊற்றமுண்டாம் பொருளுமுண்டாம் விபரம் உண்டாம் 

உதவியொடும் அஞ்சுமூன் றினிக்கக் கண்டாய் 11 
மாற்றமின்றி வாழ்ந்திருப்பார் எண்பத் தேழு 

வயசுக்குள் அதிகமாய் வாழ்வு கொள்வார் 
வேற்றிலகு மென்றேதான் " முனிவர் ஆய்ந்து 

விபரமுரைத் தார்களினி விரும்பிக் கேளே . 


( ங யசு ) 


5 


9 


( பா - ம் ) 1 நெற்றி . 2 பார்மீதில் தான் அலைந்து . 9 எல்லையாம் . 
தொல்லுலகில் வாழ்வுதானும் . 

சுகமும் இல்லை . 
உன்னி லத்தில் குறிகள் கண்டால் சொல்லக் கேளு. 7 இயம்புவேன் கேள். 
மூன்றுபத்து அஞ்சுக்குள்ளே . 

வற்றா நற் செல்வமுண்டாய் வாழ்ந்தி ருப்பான் . 
சாற்றக் கேளே . 

11 உண்மையுடன் அஞ்சுமூன் றினிலே கண்டம் , 

19. வேற்றியுண் டன்றெனவே . 
S. Lakshanam - 6 


10 


- 


( 70 


* 


சாமுத்திரிகா லட்சணம் 
(அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் . ) 
நெற்றியில் வபைகள் ரெண்டு நிலைகுலைந் ததுபோல் தோன்றில் 
மெத்தவும் பொருளுமில்லை வியர்த்த மாய்ப் பொருளுந் 
சித்தமா யிரண்டு பத்து சேர்ந்ததோர் மூன்றினுள்ளே தோற்பான் 
இக்குறி காணு மென்றே இயம்பினார் முனிவோர் தாமே . ( தூயஎ ) 


இத்தின்மேல் தார மென்னில் இருபத்தஞ் சுள்ளே யாகும் 
தத்துவ மொன்று தோணும் தனக்குறு குறிகள் கண்டால் 
முத்துறு பொருளுண் டாகும் முன்பிறந் ததுவே யானால் 
வெற்றியு மாகு மென்று விளம்பினார் முனிவர் தாமே . ( ங யஅ ) 


கைவரை பார்க்க 


நெற்றியில் வரைகள் மூன்றும் நிலைக்குறித் துண்டாய் நின்றால் 
மத்திபங் கழுத்தில் ரெண்டு வரையது தோன்று மாகில் 
சித்தமா யிடர்கள் தோன்றும் என்று சொல் இருப துக்குள் 
மெத்தவும் வறுமை எக்கம் * விரைந்துகேள் இனிமேல் என்றே . 

( ஙயாக) 


என்றன யினிமே லந்த இருபத்தஞ் சாயு சுக்குள் 
நன்றெனப் பொருள்கள் சேரும் நல்லதோர் வித்தை யுண்டாம் 
பெண்டிர்கள் வண்மை வாழ்வும் பிரியமா யதுமேல் வாழ்வான் 
சென்றதோர் தார மொன்று சிதறிப்போம் தீயி லன்றே . ( W ) 


( எண்சீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் . ) 


செங்கையிலே வரைகளுடை யோகங் கேளீர் 

சிவந்திருக்க அன்னவரைக் கொக்கி யாகத் 
தங்கியது மேலேறிக் கொடுங்கை போலே 

தன்னருகில் கதிர்போல வரையொன் றாகில் 
அங்கையொரு சிறுவிரலில் வரைகள் நாலு 

அங்குலத்தில் ரெண்டுவரை யாகில் கேளீர் 
பங்குவித மாயிருபத் தஞ்சுக் குள்ளே 

பழமையிடக் கண்துடிக்கும் இன்னம் பத்தில் . 
இன்னமதற் கொருகுறிப்பு " உண்டு சொல்வேன் 

இடது கண்ணும் படபடென்று துடித்து நிற்கும் 
--சின்மயமாய் " வலப்புறத்தில் மச்ச மொன்று 

சிறந்திருக்கும் மார்பதனில் தொடையி னுள்ளே 


(சயாக) 


6 


( பா - ம்) 1 விநயமாய்ப் ; வினையுடன் . - திருமபொ . இத்தலக் குறிகள் காணும் . 

தத்துவமாகத் தோன்றும் தனக்குமிக் குறிகள்கண்டால் . நிலைக்குரித் துண்டாய் . 
6 மெத்த மேல் வருகும் யோகம் ... 1 என்றிட.. * தீயினில் சிதறு மென்றே . 

10 சின்னமையாய் ; சின்னமாய் . 


" தீர்ப்பு . 


3 


6 


நந்தி நூல் 

71 . 
மன்னவனுக் கிக்குறிகள் இருந்தால் கேளு 
* வறுமையினால் அகத்தைவிட்டு வருஷம் போவான் ! 
முன்னையொரு பெண்பிறந்து அதுவும் போகும் 

முறைமையுடன் ஆண்பிறக்கு மொழியைக் கேளே . ( சய ) 
மொழிந்திடுவேன் அதன்மேலும் நடத்தை கேளாய் 

மூன்றுபத்தஞ்சுள்படவே வறுமை தீர்ந்து 
பழகி வந்த வினைகளெல்லாம் பறந்து போகும் 

பார்மிசையில் செல்வமிகும் கல்வி சேரும் 
தளவாய் போல் அதிகமாய் நினைத்த தெல்லாம் 

தனக்குறுதி யாமென்று சார்ந்து சொன்னோம் 
உள்ளதென வேயுரைத்தோம் குறிகள் பார்த்து 

உமக்குறுதி யாகுமென்றோம் உண்மை தானே . ( சாயங ) 
கைதனிலே * அன்னவரை கீழே நோக்கிக் 

கனத்த ரெண்டு வரைபிரிந்தால் அதனைக் கேளாய் 
உய்பெரிய விரலடியில் பிணைந்து நின்றால் 

உத்தமனே உறவுசெய்யும் யோகங் கேளாய் 
மெய்யுரைத்தோம் பொருளுமில்லை கடனுந் தேர்ந்து 

விசனமெத்த அணைத்திருக்கும் விளைவு மில்லை 
பொய்யெனவே சொல்வதிலை இனிக்கு றிப்புப் 
போன்ற மச்சம் இடத்தில் நின்றால் பிரித்துச் சொல்லே . 

( சாயச ) 
( அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் .) 
பெருவரை கையி னுள்ளே பிரியமாய்த் தனித்துப் பார்க்கில் 
மருவிய மணிக்கை தொட்டு வருவரை ஆணில் சேர்ந்தால் 
தெருவினில் வந்த ரேகை சிறந்த " பெண்ணோடே நிற்கில் 
வருவது போவ துண்டு வான் பொருள் அதிக மில்லை . (சாயாரு ) 
கூடிய மணிக்கை தன்னில் குடியிருந் தெழுந்தாற் போலே 
நாடியே வருகும் போது நடுவிலொன் றட்டம் வீழ்ந்தால் 
தேடிய தனங்க ளெல்லாம் தெருவினி லிறைத்தாற் போலே 
ஓடியே போகும் என்று உரைத்தனர் பெரியோர் நந்தி . !! - (சயசு ) 
மணிதனி லிருந்த ரேகை வழிகண்ட மனுஷன் போலே 
துணைகொண்டு வருவ தாகில் சொல்லுவேன் யோகங் கேளாய் 
இணைகொண்ட பெண்ணின் மீதில் ஏறியே தாட்டி நின்றால் 
தனமது சேரும் பத்து நான்கினில் தனக்குத் தானே . ( சயஎ ) 


S 


. 


5 


8 


7 


8 


9 


10 


( பா - ம் ) 1 செல்வான் ; எல்லாம் . முகமையுடன் . 

* மருவிச் சேரும் ; கலவி சேரும் . 
கையதனில் 

கருது. 

அதைக் கேளீர் . 
உய்யபெரு . தோத்து . தோன்ற . சிறப்புடன் . 
11 அன்றி உயிரும்விட்டகன்று போகும் ; யேந்துரப் பெண்ணுயிரு விட்டகலத்தானே . 

தாண்டி . 
S. Lakshanam --- 6A 


12 


( சத்அ ) 


வானகத்தில் மீன் வரைதான் அன்ன மாகும் 

சாமுத்திரிகா லட்சணம் 
( அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் .) 
வரையென்றே அறிவதற்குப் பொருளைக் கேளாய் 

. 
தெருவில் நின்ற நடுவரைதான் பெண்ண தாகும் 

தேற்றியதோர் மேல்வரைதான் ஆண தாகும் 
குரூவரைகள் ஏதென்றால் விளங்கக் கேளாய் 

குறுக்கிருந்து ஆணில் நின்றால் டமர மாகும் 
பெருவிரலி னடியிலொரு கீற்றாய் நின்றால் 

பேசியதோர் அவ்வகையே * பிழைப்பி ழக்கும் . 
பெண்வரையி லிருக்கும் வரை யோகங் கேளாய் 

பேசியதோர் உட்புறத்தில் குறுக்கி நின்றால் 
வண்வரையே வடவனென்று உரைக்க லாகும் 

வரிசைநடு வரை நோயே வரையென் றெண்ணு 
தென்புறத்தில் குறுக்கிலும் சாப்பில் நின்றால் 

செல்வவரை யிதுவெனவே திறமாய்ச் சொல்லு 
ஆண்குலத்தில் அன்னமதில் குறுக்கில் நிற்கில் 

அவ்வரையே பஞ்சையென அறிந்து கொள்ளே . 
மத்தகத்துக் குள்படவே ஆணின் பக்கம் 

வாழ்ந்தவரை தத்துவென வகையாய்ச் சொல்லு 
முத்திபெற ஆண்பெணுக்கும் நடுவில் நிற்கும் 

மோகனமா வரையென்வே முனிந்து சொல்லு 
பத்திபெற வித்தவரை ஏதோ வென்னில் 

பரிந்தன்னம் பெண் நடுவே பகிர்ந்து பாரு 
வெற்றிபெற ரெண்டுவரை சேர்ந்து நிற்கும் 

வித்தைவரை யென்று சொல்லி விரைந்து பாரே 
தனவரையும் பெண்வரைக்குள் தயங்கி நின்றால் 

தனதுபொருள் வருவதுவும் போவ துண்டு 
தனவரையும் பெண்தாட்டி அன்னம் பார்க்கில் 

தரணியி லேயுனக்குத் தனங்கள் சேரும் 
தனவரையும் அன்னவரை சேர்ந்து நிற்கில் 

தனஞ்சேரும் இனஞ்சேரும் தாணி தன்னில் 
தனவரையு மிது வெல்லாங் கடந்து நின்றால் 

தானடக்குங் குறிகுணங்கள் அதற்குக் கொள்ளே 


( சயாக ) 


( ருய ) 


( ருயக ) 


5 


( பா - ம் ) 1 வான்கரத்தில் முன்வரைதான் . 

குறுவரைகள் . 

அவ்வரையே . 
4 பணவரையென்றேயுலகில் . குறிகில் உறுசாய் ; குறுகியது சாய்ந்து . 

குறுக்கி . 
பெண்வரையும் . 

8 தரணியினை யாளவென்றே சாற்று வோமே ; 
இந்தப் பாட்டின் பின் இரண்டு அடிகளுக்குப் பின்வருமாறு வேறு பாடம் காணப்படுகிறது . 

இனஞ்சேரும் தரணி தன்னில் தனவரையும் 

இதுவெல்லாம் கடந்து நின்றால் சொல்லக் கேளு 
நன்னயமாய் உலகுதனில் மானி டர்க்கு 

நடக்கும் குறிகுணங்கள் நலிலக் கேனே . 


நந்தி நூல் 


73 , 


1 


( அறுசீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் .) 
நலையன்ன வரைகள் தாட்டி 

நெல்மூக்குப் பருவங் காணில் 
பலவான் என் றுலகம் சொல்லும் 

பிரியமாய்ப் பொருள்கள் சேரும் 
பலர்க்குப காரி யாவான் 

பாரினில் நீளங் காணில் 
உலகத்தில் ராசா வாவான் 

மூங்கநெற் பருவங் கானில் . 


( ருயஉ ) 


சொல்லிய வரைகள் தாண்டித் தோற்றமாய் அங்கு லத்தில் 
எல்லையி லேறி நிற்க இனிவரும் யோகங் கேளீர் 
செல்வமும் மிகவுண் டாகித் திரவியத் துடனே வாழ்வான் 
வெல்லவே முழிகள் தாட்டில் வேந்தனென் றுரைக்க லாமே . 

( ருயங ) 
ஓங்கிய நாகந் தன்னில் ஒருமுழி தாட்டி நிற்கில் 
பாங்குடன் மேல்முழிக்குள் பற்றியே நிற்கு மாகில் 
தாங்கிய " குழவி பெண்டிர் தனங்களே ஒறுத்து நின்று 
தேங்கியே நாலு பத்துச் சித்தனென் றுரைக்க லாமே . ( ருயச ) 


1 


4 


( எண்சீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் .) 
சிந்தைதனிலே நினைந்து திறமாய்ப் பார்க்கில் 

தேயுவெனும் அங்குலத்தில் குறிகள் கண்டால் 
மைந்தருக்கு விசனமுண்டாம் பொருள் நில்லாது 

வரும்பூசல் வரையின்கீழ்க் குறுக்கி நின்றால் 
விந்தையுடன் பொருளுமுண்டாம் புறத்தின் மேலே 

வீற்றிருந்தால் நல்லதென்று விரும்பிக் கொள்ளாய் " 
அந்தரத்தில் குறுக்கிநின்றால் யோக னென்று 

அறிவுடனே இக்குறிப்பை யறிந்து சொல்லே . ( ருயாரு ) 
ஒவ்வொரு விரலுக் கைவரை யிருக்கும் 

ஓங்கியதோர் அங்குலங்கள் நாலுக்குள்ளே 
நவ்விய வரைக்குப்பேர்தான் சொல்லக் கேளாய் 

நட்சத்ர வரையென்று நாமம் சொல்லு 
இவ்வுலகில் அறிவோர்க்கு நன்றாய்த் தானும் 

இயல்பாகப் பூட்டினோம் நந்தி நூல் தன்னில் 
ஒவ்வியதோர் வரைகளுடையுறுதி தன்னை 

உரைத்திடுவீர் நன்றாக உலகத் தோர்க்கே . 


( பா - ம் ) 1 நின்றால் . 

2 தாங்கியே . 

தங்களை . 
4 அதனின்மேலே . 

5 யோகனென்று விளம்பு வார்கள் . 
6 அந்தமுடன் இக்குறிப்பை ஆய்ந்து பார்த்து 

அறிவுடனே மானிடருக்கு அறிந்து சொல்லே , 


174 

சாமுத்திரிகா லட்சணம் 
[ இதன் வேறு பாடம் . 

( எழுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் . ) 
ஒவ்வொரு விரலுக் கைவரை யிருக்கும் 

ஓங்கிய அங்குலம் நாலில் 
ஒவ்விய வரைக்கு நாமமே தென்னில் 

நட்சத்ர மென்றினி யுரைத்தோம் 
இவ்வுலகத்திற் குறிப்பறி வோர்க்குப் 

பூட்டினோம் நந்தி நூல் தன்னில் 
ஒவ்விய வரையி னுறுதிக ளறிந்தே 
உரைத்திடும் உலகத்தோர் தமக்கே . ] 

( எண்சீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் .) 
கொடுங்கையினில் வரையிருக்கும் யோகங் கேளீர் 

கூடியதோர் அன்னவரை ஏறின் மேற்கே 
வடங்கமில்லா வரையிருந்தால் உதவி யென்று 

வானுலகில் கண்டுசொல்லும் வழியாய்ப் பார்த்துத் 
தொடங்கியதோர் அன்னவரை விரற்குக் கீழே 

தோற்றுமிகத் தாரைவரை துணிந்து தானே 
அடங்கியதோர் வரைகளெல்லாம் மனத்தில் நோக்கில் 

அவ்வரையை யுத்தியினால் அறிந்து கொள்ளே . ) 
[இதன் வேறு பாடம் . 
அங்கையிலே வரையிருக்கும் யோகம் கேளீர் 

அன்னவரை தன்னுடைய பேரின் மேற்கே 
வங்கமில்லா வரையிருந்தால் உதவி என்று 

வானுலகில் கண்டு சொல்லு வழியாய்ப் பார்த்து 
துங்கவனே ரெண்டுவரை வேறாய்த் தோற்றும் 

தொல்லுலகில் மிகத்தானே துணிந்து தானே 
அங்கியதோர் வரைகளெல்லாம் மனத்தில் நோக்கி 
அவ்வரையை யுக்தியினால் அறிந்து கொள்ளே . ] 

( எழுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் . ) 
கரமதில் எழுந்த கடைவிரல் நாமம் 

கண்டுகொள் அப்புஎன் றுரைத்தோம் 
சிறுவிரல் தாட்டித் தேங்கிய விரலைத் 

தேயுவாய் வாயுவாய் உரைப்போம் 
மருவிய காட்டு மவ்விரல் நாமம் 

வானென்றே உரைத்தனர் முனிவர் 
பெருவிரல் அதுவே ப்ரிதிவியென் றுரைப்போம் 

பார்மிசை யுள்ளோர்க ளறிய . 
அப்பினில் பிறந்த அடிவரை மேஷம் 

அக்குறி போலினி அறிவாய் 
இப்படி நாலு விரலுக்குள் ளடங்கி 

இருக்கும்மீன் ராசியின் நேர்மை 


( ருயல ) 


( ருயஅ ) 


நந்தி நூல் 

75 
செப்பிய பரிதிவி விரலினுக் குள்ளே 

தீர்க்கமா யிருக்கின்ற வரைக்கு 
ஒப்பிய உரைத்தோம் குண்டல மெனவே 
உகந்து கொள் ளுலகிலுள் ளோரே . 

( ருயக ) 
( எண்சீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் . ) 
வாயுவெனும் நடுவிரலில் சோதி பக்கம் 

மதிப்பில்லாச் சிதர்போல வரையொன் றாகில் 
தாயகமாய் மேலேறி நிற்கும் போது 

சஞ்சலங்க ளிலை வீடு தனங்கள் சேரும் 
ஆயு செனும் தொண்ணூற்றா றாண்டே யோங்கும் 

அக்குறிகள் கண்டக்கால் அறிந்து சொல்லு 
போய்விடும் வறுமையெல்லாம் நாலு பத்தில் 

புத்திரர்கள் ஐந்தெனவே புகழ்ந்து சொல்லே . ( சுய ) 

( அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் .) 
அப்பெனும் அங்கு லத்தில் அணிவரை மேஷத் தின்கீழ் 
ஒப்பியே வரையொன் றாகில் உத்தமர்க் குதவி மட்டும் 
தப்பிலா ரிஷபத் தின்கீழ் தயங்கிய வரையு மாகில் 
சர்ப்பனை கால மென்று தயவுடன் உரைத்தார் நந்தி . ( சுயக ) 

( எண்சீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் .) 
இன்னமொரு குறிப்புண்டு சொல்லக் கேளாய் 

இசைந்தவரை யிரண்டுக்குள் நட்டு நிற்கில் 
சொன்னதா ரெண்டுமொன்று * தோன்று மாகில் 

சொல்லுவேன் அவர்களுக்கு மோசமில்லை . 
வன்னமதாய்ப் பொருள்சேரும் உள்ளத் துக்குள் 

வாழ்ந்திருப்பா ரென்றுமுனி வகுத்த நூலை " 
மன்னுலகில் வாழ்வதற்குக் குறிகள் சொன்னோம் 

வகைவகையாய் இக்குறிகள் வகுத்துச் சொல்லே . ( சுயஉ ) 
அறிந்து கொள்வாய் இன்னுமொரு குறிப்புச் சொல்வேன் 

அளவியரங் கடந்து நடு விரலும் நிற்கில் 
தெரிந்து முன்னே சொன்னதிலே அதிக மாகுஞ் 

செல்வம்மிகும் மக்கள்பெண்டிர் வருவா யென்று 
திருவுலகில் வாழ்ந்திருப்பார் நூற்றாண்டுக்கு 

திரவியத்தின் மேல்படுப்பான் . செல்வ னாவான் 
மருவியதோர் மங்கைசுகம் அனுபோ கித்து 

வாழ்ந்திருப்பார் இனியெனவே வகுத்துச் சொல்லே . (சாயங) 


3 


6 


( பா - ம் ) ! உற்ற துக்குதவி . 

* உரைத்த நூலே . 
3 விரலுக்குள் எங்கும் நிற்கில் . 
4 சொன்னதொரு குணமொன்று ; சொன்னது தான் ரெண்டிலொன்று . 
வகுத்துச் சொன்னார் , சேர்ந்து வாழ்வர் , 1 மேற்படுவான் . 

* பார்தனிலே , 


5 


6 


5 


என் றுரைத்திட் டோமே ஆறஞ்சு பத்தி னுள்ளே. ( சுயஎ ) 
75 

சாமுத்திரிகா லட்சணம் 
செல்வம்பேர் மிகுதியுண்டாம் அங்குஷ்டம் தாட்டில் ! 

திரமான வரையொன்று குறுக்கில் நிற்கில் 
கல்விபொருள் மக்கள் பெண்டிர் கனமா யுண்டு 

கனகமணிச் சிவிகைவரும் கண்டு கொள்ளும் 
சொல்லிசைய * உலகமதில் யோக னாவான் 

துரைகள் மெச்சி அதிகமுடன் பட்டம் வைப்பார் 
தலைவனெனத் தண்டிகையே தனக்குண் டாகில் 
சகலருக்குங் குருவெனவே சாற்ற லாமே . 

( கூயச ) 
முன்கையினில் வரையிரண்டு சரியாய் நின்று 

முன்னிருக்கும் இருவரையும் - பிணைந்து நிற்கில் 
தங்கியதோர் நாலுமொன்றா யிடர்கள் தோன்றும் 

தானொருவ னேஅரசுக் கதிக னாவான் 
பெண்களிரண் டுடன்பிறப்பு உண்டாய் நிற்கும் 

பெரியதோர் பன்னிரண்டில் யோக னாகும் . 
இங்கிதமாய் இன்னமுள்ள பலன்க ளெல்லாம் 
இசைவுடனே சொல்லுகிறோம் இருந்து கேளே . ( சுயரு ) 

( அறுசீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் . ) 
கூரிய மணிக்கை தன்னில் குணவரை யொன்ற தாகில் 
தாரணி தனிலே யுள்ளோர் தனக்கெளி யவனே யாகும் 
வீரிய வரைரெண் டாகில் விசனமும் பொருளு முண்டாம் 
நேருள்ள வரைமூன் றாகில் நினைத்திடும் யோகங் கேளீர் . ( சுயசு ) 
யோகமாய்ப் பொருளும் சேரும் உதவிகள் அனந்த முண்டாம் 
தேகமும் வாடா தென்று திருவுல கத்தில் சொன்னோம் 
ஆகமா மணியும் யோகம் அரும்பொருள் மிகவுண் டாகும் 


மூன்றுதான் வரையாய் நெற்றி முழுக்காகத் திரண்டு மாகில் 
பூண்டிடும் தார மொன்று புத்திரன் முன்பில் தோன்றும் 
ஈண்டிய நாலு பத்தில் விசனமே மிகுதி யுண்டாம் 
ஆண்டிடு மிதன்மே லேஆண் பிள்ளையாற் 

பிள்ளையாற் பொருளுண் 

[ பாமே . ( சாயாஅ ) 


( எண்சீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் .) 
பிரிதிவியெனு மேல் முழிக்குள் வரைகள் பார்த்துப் 

பிள்ளைவரை யதுவென்றே பிரித்துச் சொன்னோம் 
- ) குறையில்லா வரையிருந்தால் குணித்துப் பார்த்துக் 

குழவியெனும் அக்குறிகண் டினிமேல் கூறும் 


( பா - ம் ) 1 மனுஷர் தாட்டில் , 
S சொல்விசைய . இவ்வரையும் , 

* ஒன்றேயாகில் , 


2 குறுகி நிற்கில் . 
தயங்கி நிற்கில் . 


நந்தி நூல் 
கரியெனவே அவ்வரையில் காணும் போது 

கைநழுவிப் போச்சுதென்றே கருத்தில் சொன்னோம் , 
வரையதுவே பளபளெனச் சிவப்பாய்த் தோன்றில் 

வந்தபிள்ளை யதுவெனவே மகிழ்ந்து சொல்லே . ( சாயாக ) 
மத்தகத்தி லிருக்கும் வரை குழவி யாகும் 

வடுப்படா தேயிருந்தால் மகிழ்ந்து சொல்லு 
அத்தியில்லாச் சரிபோக நின்றால் சொல்லு 

அங்குலத்தில் மங்கிநின்றால் மலைக்க வேண்டாம் ! 
இத்தலத்தில் பளபளென வரைகள் கண்டால் 

இயம்புவீர் அதுகுழவி யென்றே சொல்லு 
உத்தியிலே கண்டுகுறி குணங்கள் சொன்னால் 
உமக்குறுதி யாகுமென்று உரைத்தார் முன்னோர் . ( எய ) 

(அறுசீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் . ) 
பெருவிரல் முழியின் மேலே பிரியமாய்க் குழிந்து பார்த்தால் 
குறையில்லா வரையி ருந்தால் கூறுவீர் உண்மை யென்று 
சிறுபெரு வரையில் அங்கே சிவந்தினி திருக்கும் போது 
மீரியவே பிறந்த தென்று விபரங்கள் தெரிந்து சொல்லே . ( எயக ) 
சொல்லுவேன் கேளு மின்னம் தூக்கறுப்ப தனில் தோன்றா 
எல்லையில் மடிந்த தென்றே யினங்குறித் ததுவே சொல்லும் 
தொல்லையில் புனைந்து நின்றால் துணையினும் பிறக்கு மென்று 
நில்லுநீ குணித்துப் பார்த்து நீயது குறித்துச் சொல்லே . ( எயஉ ) 
ஐவிர லதுபோல் தோன்றும் அங்குல மதனி லெல்லாம் 
செய்விர லதனி லெல்லாம் தெளிந்து நீ பார்க்க வேண்டாம் 
உய்பெரு விரலி லொன்றே உணர்ந்து நீர் குணித்துப் பார்க்கில் 
பொய்யுரைத் திடவு மில்லை பூட்டினார் முனிவர் தாமே . ( எயக ) 
முனிவர்கள் உரைத்த நூலை மூவுல கறியச் சொன்னோம் 
கனிவுடன் வரைகள் யோகக் கருத்தறிந் துரைப்ப பவர்க்கும் 
நினைவினில் வெளிச்சம் காணும் நீடியே குறிப்புச் சிக்கும் 
மனதினில் வரை ஆ ராய்ந்து மகிழ்ந்தினி உரைத்தி டாயே . ( எயச ) 

( எண்சீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் .) 
ஆண்வரையும் பெண்வரையும் அன்னந் தானும் 

அதுமூன்றும் சரிபோக இருக்கு மாகில் 
தாலைந்து தான்பிழைப்பான் சிறிது நாளில் 

அகங்குறையா திருக்குமங்கே பொருள்கள் சேரும் 
ஊண்குறைந்தால் அன்னமது குறைய நிற்கும் 

உத்தமனே தனங்குறைந்தால் பெண்குறைந்து நிற்கும் 
ஆண்குறைந்தால் தனக்குமொரு சலிப்புத் தோன்றும் 

அக்குறிகள் ஆராய்ந்து அறிவால் சொல்லே . ( எயடு ) 


( பா - ம் ) | மறுக்கவேண்டாம் , 


78 


சாமுத்திரிகா லட்சணம் 
( அறுசீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் .) 
கரமது நீட்டிப் பார்க்கில் கையினில் விரல்கள் சேரச் 
சரிவர இடைவி டாமற் சார்ந்துற இருக்கு மாகில் 
பொருளுண்டு வறுமை யில்லைப் புகழ்ந்துதா னிடைவிட் டக்கால் 
வரவரச் செலவா மென்று வாழ்முனி உரைத்தார் நூலே . ( எயசு ) 
கையினில் வரைகள் எல்லாம் கறுத்திடத் தோன்று மாகில் 
மெய்யுளே பலவி சாரம் வேண்டிய கடனும் தோன்றும் 
செய்யவே வரைகள் எல்லாம் சிவந்திட உறுதி சேரும் 
மெய்யுளே செல்வம் யோகம் விளையுமென் றுரைத்தார் முன்னோர் . 

( எயஎ ) 
நெய்நிறம் போலே யந்த நீள்வரை நீல மாகில் 
பையவே கடனுஞ் செல்வம் பகர்ந்திட்ட வழியாய்த் தோன்றும் 
உய்யமா னிறமே போல உறுதிகள் தோற்று மாகில் 
எய்மூன்று பத்தி னாலில் இடர்வரு மென்று சொல்லே . ( எய்வு ) 

( எண்சீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் . ) 
அச்சாமா யன்னவரைக் குள்ளே ஆகில் 

ஆண்வரைக்கும் பெண்வரைக்கும் நடுவே யாகில் 
வச்சதொரு சவுக்கமதாய் வரையொன் றாகில் 

வானுலகிற் கனகபதி யோகங் கேளீர் 
எச்சுவய தாய்வாழ்வர் இனியுத்தி யோகம் 

இசைத்தவரை மூர்த்தியென் றியம்ப லாகும் 
ஒச்சமில்லா வாழ்வடைவர் இருபத் தஞ்சுள் 

உத்தியோக மாகுமென்று உகந்து சொன்னோம் . ( எயாக ) 
அன்னவரை மேலேறில் அதிகம் செல்வம் 

ஆறஞ்சுக் குப்படவே அதிகம் காணும் 
அன்னவரை கீழ்நோக்கில் வறுமை வாட்டும் 

ஜம்பதுக்குப் பொருளுமில்லை அலைச்சல் காணும் 
அன்னவரை நடுக்கையிலே இருக்கு மாகில் 

ஆதரவாய் வாழ்ந்திடுவீர் அதிகந் தானே 
அன்னவகை தன்னிலுறு பலன்க ளெல்லாம் . 
ஆதரவா யறிந்து நீ அறைகு வாயே 

( அய ) 


இனி , கைவிரல் வரை கயிறு அளந்து பார்க்கிற விபரம் வருமாறு 

நூல் அளக்கிற விபரம் . 

(அறுசீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் .) 
[ வேறு ஒரு பிரதியில் காணும் இந்தப் பாடல் இவ்விடம் சேரவேண்டும் 


போலும் . 


கடிகொள் குங்குமச் சேறோடு நூலினால் காம னன்ன 
அடி முதல் முடியீறாக நூன்முறை அளந்து நோக்கி 
நெடுமையும் குறுக்கும் நூற்றெட்டங்குல மாக்கி நின்றால் 
டிபமுதல் உலகங் காக்கும் பார்த்தியன் ஆவன் என்றே . ) 


நந்தி நூல் 


79 : 


கைவிரல் ஐந்து தம்மைக் கருத்தினால் அளந்த நூலைச் 
செய்யவே முழங்கை தொட்டுத் தெளிந்ததை நீட்டிப் பரர்க்கில் 
ஐவரை தாட்டி நிற்கில் 1 அருமைசேர் யோகங் கேளீர் 
வையகம் நூறு காலம் வாழ்குவார் சிவிகை யேறி . ( அயாக ) 


அப்படி வரைகள் தாட்டி அணிவரை கடந்து நின்றால் 
செப்பமாம் மனைவி மக்கள் திரவியத் துடனே வாழ்வார் 
ஒப்பமா யினங்கள் சேரும் உதவிகள் மிகவுண் டாகும் 
தப்பிலாக் குறிகள் கண்டால் தரணியில் வேந்த னாமே . ( அயஉ ) 


அணிவரை தனிலே நிற்கில் அக்குறி யுரைக்கக் கேளாய் 
துணைவரும் யோகம் செல்வம் தோன்றிடும் பொருளும் நன்றாய் 
அணிபல சனங்கள் கூடும் ஆயுசும் நாலு பத்துள் 
மணியமாம் யோக மென்று மகிழ்வுடன் உரைத்தார் நூலோர் . 

(அயங ) 


8 


4 


நூலென உரைத்தோம் நாமே தூதன மறியா மூடர் 
சாலவே குறிப்புக் காணார் தட்டழிந் திடுவார் கோடி 
கோலமாய்க் குறிப்புக் கண்டால் குருவரு ளாலே மேவி 
ஓலமாய் உறுதி என்றே உரைத்தனர் முனிவர் தாமே . (அயச ) 


( எண்சீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் .) 
கூறியதோ ரிவ்வரை மேல் அணுகும் போது 

குறிப்பறிந்து சொல்லுகிறோம் கூர்ந்து கேளும் 
மீறியதோர் மனைவி மக்கள் பொருளு முண்டாம் 

மிகுதிபெற வாழ்ந்திருப்பார் வினையு மில்லை 
ஓரிரண்டு பத்தஞ்சில் தனமும் சேரும் 

உத்தமனே உனக்கதிக மாகுஞ் சொன்னோம் 
தாரணியில் இக்குறிகள் தப்பா தென்று 

தவமுனிவர் புகழ்ந்துரைத்த சாநூ லாமே . 


( அயடு ) 


அம்முழியில் அடிவரையி லிருக்கும் போது 

அருமையுடன் மேவுகின்ற யோகங் கேளீர் 
உன்மனையில் 7 துயரமுண்டு செல்வ முண்டாம் 

உத்தமனே அக்குறிப்புக் கடனுஞ் செல்வம் 
செம்மையுடன் இரண்டுதான் சரி போய் நிற்கும் 

தெளிந்து சொன்னோம் இக்குறிகள் பொய்யென் னாதே 
வண்மையுடன் ஐவரைக்குள் அடங்கி நின்றால் 

வறுமைகளே தோற்றுமென்று வழுத்தி னோமே . ( அயசு ) 


8 


( பா - மி ) 1 ஐயமில்லாமல் கேளு. 

4 மெத்த . 
1 உன்மனத்தில் . 


2 செப்பமாய் . 
5 இருவரை. 
8 பொய்யே இல்லை . 


3 மோடர் . 
6 வினயம் இல்லை . 
அவ்வரைக்கும் . 


9 


20 


சாமுத்திரிகா லட்சணம் 
வாழ்த்தினோம் அடிமுழியில் இருந்தால் கள்ளன் 

வறுமையினால் இனங்களுக்குப் பாவி யாவான் 
சாற்றினேன் பஞ்சையென்று உலகத் தோர்க்கு 

துணிந்துகுறிப் பறிந்து சொல்லு தெப்பா தன்று 
எத்துவீர் இக்குறிகள் அறிந்து தானே 

இயம்புவேன் மனந்தனிலே பயமும் வேண்டாம் 
ஆற்றுநீர் வந்தாற்போல் அலைவான் சித்தம் 

அக்குறிகள் ஆகுமென்றே அறிந்து சொல்லே . 


[ இந்தப் பாடலின் வேறுபாடம் : 
வாழ்த்தினோம் அடிமுழியில் இருந்தோர் நல்லன் 

வறுமையினால் உங்களுக்குப் பாவி யாவான் 
தூற்றுவார் பஞ்சையென உலகத் தோர்கள் 

துணிந்து குறி யறிந்து சொல்லும் தப்பா தென்று 
ஏற்றமுடன் இக்குறிகள் அறிந்து தானே 

இயம்புவீர் மனந்தனிலே பயமும் வேண்டாம் 
ஆற்றுநீர் ஓடலென அலைவான் சித்தன் 

அப்புறமே மேற்குறிகள் அறிந்து சொல்லே .] 


( அயஎ ) 


(அறுசீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் ) . 
தேடிய வரைக ளொன்றில் சேர்ந்திடும் கயிறு மாகில் 
கூடிய மனைவி மக்கள் குறைந்திருப் பவனே யாகும் 
நாடதில் ஒருவ னாகி நலங்கியே முட்டி யேந்தி 
வீடுகள் தோறும் பிச்சை வேண்டியுண் டிறந்து போவான் . ( அயஅ ) 
முடியினில் கயிறு மேற மொழிகிறேன் ரெண்டு பத்தில் 
திடமுடன் உயிர்விட் டேகு மென்றுரைத் திடுவர் சித்தர் : 
படிமிசை தன்னிற் சொல்வோம் பத்தஞ்சில் தாதை போவார் 
மடிவது நிசந்தா னென்று வாழ்முனி உரைத்தார் நூலே . ( அயசு ) 


( எண்சீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் . ) 
இன்னுமொரு குறிப்புமுண்டு - சொல்லக் கேளும் 

ட்டவிரல் ஐந்துதனை வளையங் கொண்டு 
சொன்னபடி அந்நூலை வளைத்துக் கொண்டு 

சுற்றிய மணிக்கைதனில் சரியாய் நிற்கில் 
மன்னவனே தனக்கு வரும் யோகம் கேளாய் 

வாழ்வுமிகும் பொருளுமுண்டு பலனு முண்டாம் 
வண்ணமதாய் நூல் குறைந்தால் பொருளு மாகா 

வறுமையெனு மிவ்வுலகில் வழுத்து வீரே . 


( கூய ) 


( பா - ம் ) வகைகள் . 
திரமுடன் ஊர்விட்டேகும் . 
4 குறிகளுண்டு . 


3 சித்தம் . 
வளையங்கொண்டு . 


5 


நந்தி நூல் 


81 


(அறுசீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் . ) 
பெருவிரல் வளையங் கொண்டு பிரியமாய் அளந்த நூலை 
இருகயி றங்குலத்தில் இஷ்டமாய் அளந்து பார்க்கில் 
மருவிய முப்ப துக்குள் வயசினைப் பார்ப்போ மென்றால் 
ஒருவிரற் கிரண்டு காணு மோதக மறையுந் தானே . 


( கயக ) 


( எண்சீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் . ) 
அந்தவகை கயிறளந்து முப்ப தின்மேல் 

ஆயுசினிப் பார்ப்பமென்றா லருமை கேளே 
சிந்தைதனில் நினைந்துசிறு விரற்கு நாலு 

தெரியவுள்ள ஆயுசென்று செப்பு வாயே 
விந்தைபெற அந்நூலை முன்கை தொட்டு 

விரல் நீட்ட . அடிமுழியில் இருப தாகும் 
முந்திபெறு மேல்முழிமேல் ஐம்ப தென்று 

முகமறிந்தும் உத்தியினால் முனிந்து சொல்லே . 


( காயஉ ) 


(அறுசீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் .) 
பத்திய ஆயு சுக்குள் பார்மிசை வயசு பார்க்கில் 
மெத்தவும் எண்ண வேண்டாம் விரலுக்கொன் றரையே யாகும் 
சித்தமாய்க் குணித்துப் பார்த்துத் தெளிந்து நீ சொல்லும் போது 
கைத்தலந் தனிலே யாயுள் காணுமென் றுரைத்தார் முன்னோர் . 

( காயங ) 


இப்படிக் குறிகள் சொன்னோம் இனியதை உலகில் உள்ளோர் 
செப்பமாய்க் குணித்துப் பார்த்துத் தெரிந்து சொல் குறிக ளெல் 


லாம் 


கப்பிய குருவின் வாக்குக் கருத்தினில் மறந்தி டாமல் 
அப்படி யிருந்தோ னுக்கு அக்குறி காணு மென்றே . 


4 


( காயச ) 


( எண்சீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் .) 
ஒரு நூலைக் கழுத்ததனில் மாலை யாக 

உண்மையுடன் மார்முனைமேல் வைத்து நீட்டிச் 
சிரமதிலே வளையங்கொண்டால் சரிபோல் நிற்கில் 

தேறியவன் பெண்ணுறவு மில்லை சொன்னோம் 
மருவியதோர் கயிறுமே லேறி நிற்கில் 

மங்கை உற வுண்டெனவும் வகுத்துச் சொல்லும் 
தெருவில் அவன் திரிவதில்லை பதுமை யென்று 
செப்புவீர் இக்குறிகள் செப்பு வீரே . 


(காயாரு ) 


( பா - ம் ) 1 குறுகயிறாக்கித் தானும் கொண்டுதான் அளந்து பார்க்கில் , " விந்தைபெற : 
* பத்தினி. 4 தோணுமென்றே . முலைமேல் . 


- 6 மீறி . 


89 


1 


2 


சாமுத்திரிகா லட்சணம் 
( அறுசீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் ) 
கடைக்கண்ணோ டளந்த நூலைக் கருத்துட னிருக்கக் கொண்டு 
கடைக்கையில் வளையங் கொண்டு கயிறுதான் கூடச் சேர்த்து 
நடுக்கையில் முழங்கை தொட்டு நீட்டியே பார்க்கும் போது 
படுக்கையாய் நடுமுழி தன்னில் பற்றியே நின்றால் நன்றே . ( கூயசு ) 

( கலி விருத்தம் .) 
தோளொடு நடுவிரல் தொட்ட திரட்டியே 
நீளம தாகியே நெற்றியில் நீண்டிட 
மீளவவ் வயது நூறு விரும்பினர் வாக்கினால் 
தாளுமை யல்லவே தவமுனி யுரைத்தனர் . 

( கயஎ ) 
( அறுசீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் . ) 
மன்னிய நெற்றி தன்னில் வயசு தொண்ணூறே சொல்ல 
எண்ணிய புருவில் நின்றால் எண்பதென் றுரைக்க லாமே 
மின்னிய மூக்கில் சேர்ந்தால் பேசினன் எழுப தென்றார் 
வன்னமாய் அறுபத் தஞ்சு தாடையில் நிற்ப தாமே . ( கூயஅ ) 

(கலி விருத்தம் .) 
அக்குறி கழுத்தைவந் தணுகி நின்றிடில் 
துக்கிய ஆயுசு சொல்லு மம்பதே 
மிக்கவு நெஞ்சினில் விளங்கில் முப்பதாம் 
பக்கமாம் மார்பினில் பகருவ மிருபதே . 

( காயாக ) 
( எண்சீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம். ) 
மானிடர்க்கு நடக்குமந்த யோக மெல்லாம் 

வாழ்த்தினோம் இக்குறிகள் சாநூ லாலே 
தானடந்து உலகிள்ளோர் கண்டு சொல்லத் 

தன்மையுடன் உரைத்துவிட்டோம் விவர மாக 3 
கூனருக்கும் குருடருக்கும் கிட்டா தென்று 

குறிப்பறிந்து சொல்லிவிட்டோம் அதுதப் பாமல் 
நானிலத்தில் குறிகுணங்கள் சொல்வ ரெல்லாம் 

நாடலாங் குருவெனவே நாட்ட லாமே . 


( 
m 
) 


சுழிலட்சணம் . 
( அறுசீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் . ) 
தாடையில் சுழியொன் றாகில் தரணியில் வேந்த னாவான் 

தாடையில் சுழிரெண் டாகில் தானதி காரனாவான் 
1 தாடையில் சுழிமூன் றாகில் தனக்கொரு மூன்று பத்துள் 

நீடியே யோகி யென்று நிலைக்குறி யுரைத்திட் டோமே . 


{ ms ) 


* ( பா - ம் ) 1 தொண்ணாறு என்றும் , 

சா நூலாலே . 


3 மெய்ப்புடன் எழுபதென்றார். 
குருவென்றே . 


8 


( m2 ) 


மனத்திலே விச நந்தி நூல் 

83 
நெற்றியில் வலது பக்கம் - வலம்புரிச் சுழியே நிற்கில் 
சித்தமாய் உலகு தன்னில் செங்கோலுக் குடைய னாவான் 
உத்தமர்க் கிடது பாகம் உகந்திடம் புரியாய்த் தோன்றில் 
நித்தியா நந்த யோகம் நிலைக்குறி தோன்று மன்றே . 
வலத்தினில் தோளி னுள்ளே வலம்புரிச் சுழியொன் றாகில் 
தலத்தினில் பெரியோ னாவான் தனக்கினிப் பொருளும் சேரும் 
குலத்தைஉத் தரிக்க நல்ல கூர்மனத் துடனே வாழ்வான் 
கலைக்கவும் இடர்கள் வந்து காணிடா தென்று சொல்லே . ( ளங ) 
மார்பிடை வலது பாகம் வலம்புரிச் சுழியு மாகில் 
மீறியே கொடுங்கை தொட்டு விளங்கிய பாதம் மட்டுஞ் 
சீர்பெற வலம்பு ரியாய்த் தெளிந்திடச் சுழியு மாகில் 
கூரிய சுழிகள் நன்றே கூறுவோம் இன்னங் கேளே . ( ளச ) 
தனக்கொரு உள்ளங் காலில் வலம்புரிச் சுழியு மாகில் 
சினத்தினில் மூன்று பத்துள் தேசமே ஏறி நிற்பான் 
தனித்தஇக் குறிக ளெல்லாம் இடம்புரி யாக நின்றால் 

. 


2 


இப்படி இடது பாகம் இடம்புரி யிருந்தால் சொல்வேன் 
ஒப்பிய தன்கைப் பாடால் தேடியே * உண்ண லாகும் 
செப்பிய வலது சுற்றாய்த் தெளிந்திட வறுமை யாகும் 
தப்பிலாச் * சர நூ லாலே தானெடுத் துரைத்தா ரன்றே . 


4 


( ளசா ) 


கொடுங்கையில் இரண்டி லேதான் குணமுடன் சுழியி ருந்தால் 
நடுங்கிய திருட னென்று நாலஞ்சுள் கட்டு ளாவான் 
தொடங்கிய இடஞ்சுற் றாகில் தோன்றிடுங் குறிதப் பாமல் 
மடங்கிய வலஞ்சுற் றாகில் வந்திடா தென்று சொல்லே . ( ளஎ ) 


காலமுன் சொன்னாற் போலே காட்டிய சுழியு மாகில் 
சீலமாய் விலங்கு வந்து சேர்ந்திடு மென்றே சொல்லும் 
பால்வலம் புரிய தாகில் பகர்ந்திட வேண்டாம் சொன்னோம் 
கோலமாய் விலங்கு தானும் வந்திடா தென்று சொல்லே . 


( நந்தி நூல் முற்றும் ) 


( 14 ) 


3 


( பா - ம் ) பாகம் . 
மனத்தினில் . 

ஊண்களும் . 
வண்மையாகும் . 

தப்பில்லை . 
6 கோலமா முனிவர் சொன்ன குறிப்பினை அறிந்து கொள்ளே . 


5 


. 


84 


சாமுத்திரிகா லட்சணம் 

அதிகப் பாடல்கள் 
சிறுவிரல் தன்னி னின்று தர்ச்சனி யளவுந் தீரா 
அறுவரை கிடந்த வற்றால் ஒழிவது மாயு ளேது 
நறுமலர்த் தாள்க ளொத்து நசைந்துவோ வெழாது நன்காய் 
உறுபர டொத்த வாற்றால் உலப்பருந் திருவி னாவான் . 
அங்கையின் வரைகள் அற்ப மாகியும் சிவந்து மேய 
சங்கொடு குலிசத் தோடு தனுவவிர் மகரம் போல 
இங்கிவன் றன்பால் வாய்த்த இலக்கணம் கிடக்கை தன்னா 

[ கடைசி அடி கிடைக்கவில்லை .) 
நந்தி நூல் நூற்றுப் பத்து நன்மைசேர் இந்நூல் தன்னைச் 
சிந்தையில் உணர்ந்து நன்றாய்த் தேருமே பலன் சொல் வோர்க்கு 
இந்தமா வுலகி னுள்ளே யாவரும் வணக்கம் செய்வார் 
எந்தையா நந்தி பாதம் இடையறா தேத்தி வாழ்வீர் . 


. 


பிற்சேர்க்கை -1 . 


மகளிர் இலக்கணம் . 
[ அதிவீரராம பாண்டியர் எழுதிய காசிகண்டம் என்னும் நூலின் 
முப்பத்தேழாம் அத்தியாயம் ; தனி நூல்போலவும் வழக்கில் உள்ளது . ) 
1. நண்ணு கோத்திரம் ஒன்றினில் 

உதித்துளோர் நலிதரு பிணியுற்றோர் 
பெண்அலாது உயர் நன்மகப் 

பெறுகிலாப் பேதையர் வழிவந்தோர் 
மண்ணில் நின்றவான் பழிபடு 

மரபினில் வந்துளோர் வரைபாந்தள் 
விண்ணின் மீன்நதி பறவையின் 

பேர்உளோர் வேட்டிடல் விதி அன்றே . 
[ ஒரே கோத்திரத்தில் பிறந்தவர்கள் , நலிவையே கொடுக்கும் வியாதி 
யஸ்தர்கள் , பெரும்பழிபெற்ற மரபில் பிறந்தவர்கள் , ஆண் குழந்தை 
பிறக்காத குடும்பத்தில் தோன்றியவர்கள் , மலை , பாம்பு , நக்ஷத்திரம் , ஆறு , 
பறவை ஆகியவற்றின் பெயரைத் தரித்தவர்கள் , இவ்விதம் உள்ள மாதசை 
மணக்கலாகாது .] 


2. இனிய மென்மொழி யுடையளாய்த் 

தன்னினும் இளையளாய் எவரோடு 
முனிவி கந்திடு குணத்தளாய்ப் 

பொருந்திய முயற்கறை ஒழிந்தோங்கு 
பனிசெய் வெண்மதி முகத்தளாய் 

மைந்தர்கள் பலரொடும் பிறந்தாளாய்த் 
துனியி லாதநற் கன்னியை 

வேட்டிடல் தொன்மறை வழக்காமால் . 
[இனியமென்மொழி உடையவள் , தன்னிலும் வயதில் 

இளையவள் , 
எவரிடமும் கோபிக்காமல் சாந்த குணம் வாய்ந்தவள் , முயல் ஆகிய 
களங்கம் நீங்கப்பெற்ற வெண்மதிபோல் குளிர்ச்சி பொருந்திய முகத்தை 
உடையவள் ; அண்ணன் தம்பிகள் பலரோடு பிறந்தவள் , துன்பம் 
இல்லாதவள் இத்தகை மாதரை மணத்தல் வேண்டும் .] 


3. இழிந்த புன்குலத் தாதல்தன் 

குலத்தினும் இயல்புற மேம்பட்டுக் 
கழிந்த நற்குலத் தாதல் பொன் 

அனையவர் கவன்உடை வடிவெல்லாம் 
Samu .-- 7 


அனிச்ச மலரை மிதித்தாலும் குழைந்து உருத்து 
தன் : 

இருந்தால் தரித்திரம் , நீங்காத் துன்பம் 
86 

சாமுத்திரிகா லட்சணம் 
மொழிந்த நூல்வழி பிறந்தமெல் 

உருவினர் முகிண்முலை முயக்குற்றால் 
அழிந்து போகுநல் லுணர்வு ; அழல் 

நிரயமும் ஆங்கு அவர்க்கு அணித்தாமால் . 
( தாழ்ந்த அற்பமான குடியில் பிறந்தவள் , தன் குலத்தைக்காட்டி 
லும் இயல்பாகவே மேம்பட்டு , பிறகு அந்நிலையிலிருந்து குறைந்த குலத் 
தில் பிறந்தவள் , அழகு வாய்ந்த உருவம் எல்லாம் கூறிய ( சாமுத்திரிக ) 
நூல் வழியினின்றும் பிறழ்ந்த வடிவை உடையவள் , ஆகிய பெண்களை 
மணக்கும் ஆடவருடைய நற்புத்தி ஒழிந்துபோகும் ; அக்கினி மயமான 
நாகமும் நெருங்கும் .) 
4. அரக்கு எறிந்தசெந் தாமரை 

எனச்சிவந்து அரும்பிய வியர்வின்றிப் 
பெருத்தல் அஃகுதல் இன்றி மெல் 

அனிச்சமேற் பெயர்ப்பினுங் குழைவாகி 
உருத்த ஐம்மையோடு உள்ளடி 

அமைந்ததின் உறுவரை கொடி மீனம் 
தரித்த சக்கரம் வளைகுடை 

போன்மெனில் தக்கமன் னவர்க்காமால் . 
[உள்ளங்கால் அரக்கை வென்ற செந்தாமரை மலர்போல் சிவந்து , 
வேர்வை அரும்பாமல் , பூரித்தல் குறைதல் இல்லாமல் , மிருதுவான 
அதில் உள்ள ரேகை கொடி , மீன் , சக்கரம் , சங்கு , குடை ஆகியவைபோல் 
இருந்தால் அரசன் தேவியாவாள் . ) 
5. நடுவு மெல்விரல் அளவுமேல் 

நோக்கிஓர் வரைநனி கிடந்துற்றால் 
அடையு நல்திரு : பாந்தள் வெம் 

பேர் எலி யாய்மயிர்க் கழுகே போல் 
உடைய நீள்வரை கிடந்திடின் 

நல்குரவு ஒழிவுறாத் துயர்மேவும் ; 
வடிவ மைந்தநற் பெருவிரல் 

திரண்டு எழில் வாய்ந்திடில் திருவெய்தும் . 
( மெல்லிய நடுவிரலின் அளவுக்கு மேல்நோக்கி ஒரு ரேகை தெளி 
வாகக் கண்டால் , நல்ல செல்வம் வரும் ; பாம்பு , பெரிய எலி , கழுகு 
உண்டாகும் ; பெருவிரல் உருப்பெற்று நன்றாக உருண்டு அழகு பெற 
இருந்தால் செல்வம் .] 


காதலன் வீந்திடும் ; அகற் 
பிற்சேர்க்கை -1 

81 
6. அன்ன மெல்விரல் அகன்றிடில் 

கைம்மையாம் ; நீண்டிடில் திருஅஃகும் ; 
சொன்ன தன்மையின் அன்றி மற்று 

எனைய தொகுவிரல் அறநேர்கின் 
மன்னு றாத் திரு ; நீளுமேற் 

பிறனல மகிழ்ந்திடு ; நெருக்குற்றால் 
இன்னல் உற்றிடும் தாசியாம் ; 

குறுகிடில் இறந்திடும் சின்னாளில் . 
[ அந்த மெல்லிய விரல்கள் விலகி இருந்தால் விதவையாவாள் : 
நீண்டிருந்தால் செல்வம் குறையும் ; அவ்விதம் அன்றி , கூடிய அவ் 
விரல்கள் மிக மெலிந்திருந்தால் செல்வம் சேராது ; நீண்டிருந்தால் பிற 
ஆடவரை விரும்புவாள் ; நெருங்கியிருந்தால் துன்பம் மிகுந்த தாசி 
யாவாள் ; குறுகினால் சிறிது நாளில் இறந்துபோவாள் .) 

7. விரல்கள் ஒன்றின் மேல் ஒன்றுறிற் 
பொருள் அகன்றிடும் ; கடைவிரல் 

நிலத்திடை பொருந்திடா தெனிற்காதல் 
பெருகு கேள்வரை ஒறுத்திடும் ;; 

பெருவிரற்கு அடுத்தமெல் விரல் நீளின் 
அரிய நன்மணம் ஆற்றுமுன் 

பலரொடும் அன்புறப் புணர்கிற்பாள் . 
[ கால் விரல்கள் ஒன்றன்மேல் ஒன்று சேர்ந்தால் கணவன் இறப் 
பான் ; அகன்றிருந்தால் செல்வம் நீங்கிப்போகும் ; கடை விரல் பூமியில் 
பாவாது மேலே நிற்குமானால் , தன் காதலனை வெறுப்பாள் ; பெரு 
விரலுக்கு அடுத்த விரல் மெலிந்து நீண்டிருந்தால் அவள் திருமணத் 
துக்கு முன்னதாகவே பலரோடுகூடிப் புணர்வாள் . ) 
8. அறவு மென்மையாய் அளவினில் 

பருத்துவேர்வு அரும்பொடு நரம்பின்றிச் 
சிறிது உயர்ந்திடின் நன்று ; உயர் 

நாம்பொடு சேர்ந்திடில் சேண்செல்லும் ; 
உறவளைந்திடின் இரப்புறும் ; 

கோலென உயர்ந்திடில் சிறப்பு இன்றாம் ; 
வெறிய பன்மயிர் திளைத்திடில் 

சிலதியாய் அளப்பில்நாள் மெலிகிற்பாள் . 
( மிகவும் மெல்லியதாய் , அளவாகப் பருத்து , வேர்வை அரும்பி , 
நரம்பு இல்லாமல் சிறிது உயர்ந்து இருந்தால் நல்லது ; உயர் நரம்போடு 
கூடினால் தூரதேசம் செல்வாள் ; மிகவும் வளைந்திருந்தால் பிச்சை எடுப் 
பாள் ; கொம்புபோல் உயர்ந்திருந்தால் நன்மை இல்லை ; ரோமம் நிறைந் 
திருந்தால் குற்றேவல் செய்பவளாய் நீண்ட காலம் வருந்துவாள் . ) 

Samu .- 


88 


தோன்றாமல் உள்ள கணைக்கால் அழ 

சாமுத்திரிகா லட்சணம் 
9. ஒளி உமிழ்ந்தநல் வட்டமாய்ச் 

சிறிதுசேப்பு உண்டிடு நகமென்னில் 
களிவி ளைந்திடும் ; துகள் எழ 

நடந்திடுங் கன்னிதன் குலமூன்றும் 
விளிவு கண்டு மற்று அயலவர்ப் 

புணர்ந்திடும் ; மென்பரட்டு இயல்கூறின் 
அளியு றத்தசைந்து உயர்நரம்பு 

எழாதுஉருண்டு அழகுஉறின் இனிதாமால் . 
[ நகம் பிரகாசமாகவும் நல்ல வட்டமாகவும் சிறிது சிவந்தும் இருந் 
தால் இன்பம் விளைவிக்கும் ; புழுதி கிளம்ப நடக்கும் பெண் தன் மூன்று 
குலத்தைச் சேர்ந்தவர்களும் இறத்தல்கண்டு, பிறபுருஷரைக் கூடுவாள் ; 
மென்மையான பரட்டின் தன்மை கூறுவதாயின் , மதுரமாகத் தசை 
உண்டாகி நரம்பு காணாமல் அழகாக இருந்தால் நன்மை பயக்கும் . ] 
10. நரம்பு எழுந்துமென் பாடுஉயர்ந் 

திடில் திரு நண்ணுறா ; குதிபந்தின் 
நிரம்பு பேரெழில் வாய்ந்திடில் 

விழுமிய ; நீண்டிடில் துயர் எய்தும் ; 
வரம்பி கந்து அற உயர்ந்திடின் 

ஏதிலார் மணந்தனில் மனம்போக்கும் ; 
திருந்தல் இன்றியே பருத்திடில் 

அளப்பருஞ் செல்வம் அஃகிடுமன்றே . 
நாம்பு எழுந்து பாடு உயர்ந்திருந்தால் செல்வம் அணுகாது ; குதி 
கால் பந்துபோல் அழகாக இருந்தால் சிறப்பாகும் . நீண்டால் துயரம் 
வரும் ; அளவுமீறி மிகவும் உயர்ந்திருந்தால் அயலாரிடம் காதல் கொள் 
வதில் மனம் செல்லும் ; செவ்விதாக இல்லாமல் பூரித்திருந்தால் மிகுந்த 
செல்வமும் குறைந்துபோகும் .) 
11. மயிர் இகந்துமேல் வாவரப் 

பருத்து இணை வாய்ந்து ஒளி யுடைத்தாகி 
உயர் நரம்பு எழாது உறுகணைக் 

கால்எழில் ஓங்கின்மன் னவர்க்காகும் ; 
செயி லாமுழந் தாள் உயர் 

பாண்டிலாய்த் திரண்டில் அழகாகும் ; 
பயிலு மென் தசை யொழிந்திடின் 

முலைவிலை பகருமா தரிற்சேரும் . 
( ரோமம் இல்லாமல் , மேலே செல்லச் செல்லப் பருத்து , இரண்டும் 

, 
குடன் விளங்கினால் அரசர்க்குத்தேவியாவள் ; குற்றமில்லாத முழங்கால் 
உயர்ந்து வட்டமாகத் திரண்டிருந்தால் அழகு ; அங்கே மென்மையான 
தடை இல்லாவிடில் பால் கொடுக்கும் தாதியாவள் ; அல்லது , பரத்தை 
பாவள் . ) 


பிற்சேர்க்கை -1 


89 


12. குறங்கு நீள் நாம் பொடுமயிர் 

இன்றிமற் றொன்றொடொன்று உறக்கூடி 
மறங்கொள் யானையின் தடக்கைபோல் 

திரண்டுமேல் வரவரப் பருத்து ஓங்கில் 
சிறந்த வாம் ; மயிர் பொருந்திடில் 

கைம்மையா ; நீங்கிடில் துயர்சேரும் ; 
பிறங்கி டாதெனில் சீர்கெடும் ; 

வன்மையாய்ப் பெருத்திடின் இரப்பாமால் . 
( தொடை நீண்ட நரம்புடன் மயிர் இல்லாமல் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து 
பொருந்தி , மதயானையின் துதிக்கைபோல் திரண்டு மேலே செல்லச் செல் 
லப் பூரித்து விளங்கினால் சிறப்புடையது ; மயிர் இருந்தால் விதவையாவள் ; 
ஒன்றற்கொன்று விலகியிருந்தால் துயரம் உண்டாகும் ; பெரிதாய் இல்லா 
மல் (சிறுத்தால் ) சீர்கெடும் ; வலியுடன் பெருத்திருந்தால் பிச்சை எடுப் 
பாள் . ) 
13. எண்ணும் அங்குலம் ஓர் ஆறு 

நான்கதாய் எழில்பெறும் கடிநன்றாம் ; 
வண்ணம் வாய்ந்துற உயர் நிதம் 

பத்தொடும் சதுரமாய் வனப்பேறி 
நண்ணு றாது அற நீண்டுதாழ்ந்து 

உயர்ந்திடின் நனிமயிர் இடைசேரில் 
கண்ணும் வெந்துயர்ப் பிணிபிடித்து 

அலைப்புறக் கைம்மையாய் விடுமன்றே . 
( அல்குல் ஆறு , நான்கு அங்குலங்கள் பெற்று அழகு பெற விளங்கு 
வது நல்லது . வடிவம் அமைந்து உயர்ந்த நிதம்பத்தோடு , சதுரமாய் 
அழகு நிறையாது , மிகவும் நீண்டாவது தாழ்ந்தாவது உயர்ந்தாவது 
இருந்தாலும் , இடையிலே ரோமம் அதிகமாக இருந்தாலும் , கொடிய 
துன்பமாகிய பிணிகொண்டு வருத்த விதவை ஆவள் . ] 


14. பருத்து உயர்ந்து அற மென்மையாய்த் 

திரண்டிடும் சகனமேல் பரிவோடும் 
பொருத்து உறுங்கல விக்கு நல் 

இன்பமே பூத்திடும் ; மாறாகில் 
அருத்தி செய்திடாது ; ஆர்.அஞர் 

பயக்குறும் ; அம்பகட்டு அகல் அல்குல் 
பெருத்த ஆமையின் முதுகுஉயர் 

யானையின் . பிடரிவாய்ந் திடின்நன்றே . 
[ பூரித்து உயர்ந்து மிகமென்மையாய்த் திரண்டிருக்கும் சகனமாயின் 
ஆசையோடு கூடும் கலவியில் நல்ல இன்பத்தை அளிக்கும் ; மாறானால் 
ஆசையைத் தூண்டாது ; மிகுந்த துன்பம் கொடுக்கும் ; அழகாக எடுப்பாக 
அகன்ற அல்குல் பெரிய ஆமையின் முதுகுபோலாவது உயர்ந்த யானை 
மின் பிடரியோலாவது இருந்தால் நன்மையாம் . ] 


சாமுத்திரிகா லட்சணம் 


15. வலம்உயர்ந்திடின் அழகுடைப் 

பெண்சிறார் வயிறுவாய்த் திடுமென்ப ; 
அலது இடப்புறம் உயர்ந்திடின் 

மைந்தரை அளித்திடும் ; கமலம் போல் 
உலவு மெல் அர சிலையென 

மான்குளம் படியெனப் பருத்தோங்கி 
எலியின் மென்மயிர் போன்மயிர் 

அணிந்து இள மணி அமைந் திடின்நன்றே . 
( வலது புறம் உயர்ந்திருந்தால் அழகு வாய்ந்த பெண் குழந்தைகள் 
பிறக்கும் என்பர் ; பதிலாக இடதுபுறம் உயர்ந்திருந்தால் ஆண் குழந்தைகள் 
பிறக்கும் ; தாமரை இதழ்போலும் மெல்லிய அரசிலைபோலும் , மான் 
குளம்படிபோலும் பூரித்து உயர்ந்து எலியின் மென்மையான ரோமம் 
போல் மயிர்கொண்டு சிறிய மணியுடன் இருந்தால் நல்லது ஆகும் . ) 
16 , சங்கின் மென்துளை போன்றிடின் 

மகப்பெறாள் ; தடம் புழை விரிவாகத் 
துங்க மாய்மணி செறிமமிர் 

பருத்திடில் துயர்உறும் ; மடிப்பாமேல் 
பங்க முற்றிடு சிலதியாம் ! 

இப்புறம் பள்ளமாய்ச் சுழியெய்தின் 
மங்க லத்தபேர் அணியிழந்து 

அயர்வோடு மம்மர்நோய் உழல்கிற்பாள் . 
( சங்கின் துளைபோல் இருந்தால் குழந்தை பெறமாட்டாள் : பரந்த 
குறியின் வாய் லிரிவாகி , மணி நிமிர்ந்து , ரோமம் நிறைந்து , நன்கு 

பத்திருந்தால் துன்பம் அடைவாள் , மடிப்பானால் பங்கம் அடைந்து 
குற்றவேல் புரியவள் ஆவாள் ; 

ஆவாள் ; இடதுபுறம் தாழ்ந்து சுழி இருந்தால் 
மங்கலியத்தை இழந்து தளர்ச்சியோடு மயங்கத்தக்க நோய் பெற்று 
வருந்துவாள் .) 
17 , இடுகு நுண் இடை வறுமை எய் 

திடில் திரு வெய்திடும் பெரிதாகில் 
படருழந்திடும் ; உந்தி ஆழ்ந்து 

அகன்று எழில் பயில்வலஞ் சுழியாகில் 
அடையு நற்றிரு ; நரம்போடு 

மயிர் அணிந்து உயர்ந்து இடஞ்சுழியாகில் 
உடலம் வன்துயர் ; மென்மையாம் 
வயிறு எனில் மகப்பல் உயிர்க்கிற்பாள் . 

-- 
[ ஒருங்கிச் சிறுத்த இடை நன்கு மெலிந்து இருந்தால் செல்வம் 
உண்டாகும் ; பருத்திருந்தால் துன்பம் அடை வாள் . நாபி ஆழ்ந்து அகன்று 
அழகாக வலஞ்சுழியுடன் இருந்தால் நல்ல செல்வம் கிட்டும் . நாம்யும் 
ரோமமும் எழுந்து உயர்ந்து இடஞ் சுழியாக இருந்தால் வியாதியால் 
உடல் வருந்துவாள் , வயிறு மிருதுவாக இருந்தால் பல குழந்தைகளைப் 
பெறுவாள் . ) 


பிற்சேர்க்கை -1 


91 


18. அவ்வ யிற்றெழில் தவளை மெல் 

வயிறென அமைந்திடில் புவிகாக்கும் 
செவ்வி - வேந்திளங் குமரரை 

உயிர்க்கும் ; ஆலிலையெனச் சிறப்பெய்தி 
எவ்விடத்தினு மயிர்உறாது 

இருந்திடில் இகழருஞ் சிறப்பெய்தும் ; 
நவ்வி நோக்கியர் வயிற்றினில் 

அணிவரை மூன்று உறின் நலன் ஆமால் . 
[ அழகிய அந்த வயிறு தவளையின் மெல்லிய வயிறு போல அமையு 
மானால் உலகம் காக்கும் அரச குமாரரைப் பெறுவாள் ; ஆல இலை போல் 
சிறந்து , ரோமம் சிறிதும் இல்லாமல் இருந்தால் , தாழ்வற்ற சிறப்பை எய்து 
வாள் . மான் விழியாள் வயிற்றில் மூன்று அழகிய ரேகைகள் இருந்தால் 
நன்மை .] 


19. வயிற்றின் மென்மடிப்பு உயர்ந்துநீள் 

சுழிபல வதிந்திடின் மலடாகிச் 
செயிர்ப்பி னோடுதன் பதி அகன்று 

எங்கணும் திரிந்துகா மமும் இன்றிப் 
பயிர்ப்பில் தாசியாம் ; குடமென 

முழவெனப் பருத்திடு மெனில்நாளும் 
உயிர்ப்பு அவிந்துஉயிர் உலந்திடும் ; 

மன நிரப் புற்றுவெந் துயர்கூரும் . 
( வயிற்றின் மெல்லிய மடிப்புகள் உயர்ந்து நீண்ட பல சுழிகள் பெற் 
றிருந்தால் அவள் மலடாகி , துன்பத்தோடு தன் பதியைவிட்டு எங்கெல்லாமோ 
சுற்றி , காமம் இல்லாமல் , நாணமற்ற பாத்தையாவாள் ; குடம் போலவும் 
மத்தளம் போலவும் பூரித்திருக்குமானால் எப்போதும் மூச்சு நின்று உயிர் 
போகும் கஷ்டம் ; மனம் வருந்தித் துயர் உறுவாள் . ] 


20. நீறு பூத்து உயர் பூசணிக் 

காயென நெல்லென வயிறு எய்தில் 
சோறு அளப்பில் துய்த்திடும் ; 

அகன்றிடில் துயர்உறும் ; மிகநாலில் 
கூறு மாமனைக் கொழுநனைக் 

கொன்றிடும் ; விலாப்புடை தசைமேவி 
ஊறின் மென்மையாய் நரம்பு எழாது 

அழகுறின் உலப்பறு திருமேவும் . 
( சாம்பர் படர்ந்து உயர்ந்த பூசணிக்காய் , நெல் ஆகிய இவைபோன்ற 
வயிறு ஆனால் அதிகச் சோறு உண்பாள் ; பரந்திருந்தால் துன்பம் அடை 
வாள் ; மிகவும் தொங்கினால் . மாமனையும் கணவனையும் 

இழப்பாள் ; 
விலாவில் தசை நிரம்பி மிருதுவாகி நரம்பு தெரியாமல் அழகு பொருந்தி 
யிருந்தால் நீங்காத செல்வம் அடைவாள் .) 


, 
92 

சாமுத்திரிகா லட்சணம் 
21. நரம்பு எழுந்துஉறு மயிரொடும் 

விலாப்புடை நண்ணுமேல் அவள் நூலின் 
நிரம்பி லக்கணம் உடையாள் 

ஆயினுந்திரு நீங்கும் ; அவ் வயிற்றின்கண் 
பொருந்து நன்மயிர் ஒழுக்கு அற 

மென்மையாய்ப் பொழிகதிர் உமிழ்நீலத் 
திருந்து கோலெனக் கிடந்திடின் 

மலருறை திருவினும் சிறப்பெய்தும் . 
( விலாப்புறம்நரம்புதோன்றி மயிரோடும் இருந்தால் அவள் சாமுத்திரிகர் 
சாஸ்திரத்தில் காணும் வேறு இலட்சணங்கள் எல்லாம் நிரம்பப் பெற்றிருந் 
தாலும் செல்வம் அகலும் ; அழகிய வயிற்றில் உள்ள ரோம வரிசை மிக 
வும் மெல்லியதாகவும் கிரணங்களை வீசும் நீல மணிக் கொம்பு போல் 
கிடந்தால் தாமரையில் வசிக்கும் திருமகளைக் காட்டிலும் சிறப்பு எய்து 
வாள் . ) 
22. மயிர்ஓ முக்கம்உள் வளைந்திடில் 

கைம்மையாம் ; அம்மயிர் சிவப்பேறில் 
செயிரு றுங்குணம் எய்திடும் ; 

இடையிடை சிதைந்திடில் திருநீங்கும் ; 
இயல்பொ டும்சம மாய்மயிர் 

இன்றி நல் இதயம்ஆழ்ந் திடாதாகின் 
உயிரி னும்சிறந்து இன்னுயிர்க் 

காதலன் உவப்புறச் சிறப்பாமால் . 
( வயிற்றில் ரோம வரிசை உள்புறம் வளைந்திருந்தால் விதவையாவாள் ; 
மயிர் சிவந்திருந்தால் தீமை பயக்கும் குணம் உண்டாகும் ; நடு நடுவே 
விலகி இருந்தால் செல்வம் நீங்கும் ; நல்ல . இதயம் இயற்கையாகவும் 
சமமாகவும் மயிர் இல்லாமலும் ஆழ்ந்திராமலும் இருந்தால் உயிரினும் 
சிறந்த ஆருயிர்க் காதலன் களிக்கச் செம்மை அடைவாள் . ) 
23. இதயம் மென்மயிர் அணிந்திடில் 

காதலன் இறந்திடும் ; , அகலுற்றால் 
மதனன் ஐங்கணை வருத்திடப் 

பலரையு மணந்து அளி இல்ளாகும் ; 
சிதைவில் அங்குலம் ஓர்பதி 

னெட்டதாய்ச் சிறிதுஉயர்ந் திடின் நன்றாம் ; 
ததையு மென்மயிர் அணிந்து அறப் 

பருத்திடில் சார்வருந் துயராகும் . 
மார்பு யாந்து இருந்தால் மன்மத பாணத்தால் வருந்தி அன்பு இல்லாதவள் 
ஆவாள் ; பதினெட்டு , அங்குல . அளவாய்க் கொஞ்சம் உயர்ந்திருந்தால் 
நல்லது ; நெருங்கிய மென்மயிர் இருந்து மிகவும் பருத்திருந்தால் சொல் 
லரிய துன்பம் உண்டாகும் . ) 


பிற்சேர்க்கை -1 


93 


24. வடம் கொள் வெம்முலை பணைத்து அடி 

கனத்து இணை வாய்ந்து இடை வெளியின்றிக் 
கடைந்த செப்பினிற் புடைபரந்து 

எழில் தவழ் கண்கறுத் திடின் நன்றாம் ; 
தடங்கண் மங்கைதன் வலமுலை 

உயர்ந்திடில் ஆண்பெறும் ; தளராது 
குடம்பழித்து உயர் இடமுலை 

உயந்திடில் பெண்பெறும் குறிப்பாமால் . 
[ மாலையணிந்த கொடிய கொங்கை பூரித்து அடிகனத்து ஒன்றுக் 
கொன்று சமமாகி இடைவெளி இல்லாமல் கடைந்து எடுத்த செப்புப் 
போல் பக்கம் பரந்து , அழகு விளங்கும் முலைக்கண் கறுத்து இருந்தால் 
நல்லது ; விசாலமான கண்களையுடைய மங்கையின் வலது கொங்கை 
உயர்ந்திருந்தால் ஆண் குழந்தை பெறுவாள் ; தளராமல் கும்பத்தை 
ஒத்த இடது கொங்கை உயர்ந்திருந்தால் பெண் குழந்தை 
பெறுவாள் . ] 


25. அடிக னத்துமேல் வரவர 

நேர்ந்திடில் சிறிதுநாள் அழகெய்தும் ; 
வடிவம் இன்றியே திரிகைபோல் 

பதிந்திடில் வசைபடு குணனாகும் ; 
ஒடிவில் கண் இணை பருத்திடின் 

நீண்டிடின் உயர்ந்திடின் உதி ஆழில் 
கடின மாய்அற நீங்கிடு 

முலையெனில் கனவிலுந் தொடலாகா . 


[ அடி கனத்து மேலே வரவரச் சிறுத்திருந்தால் சிறிது காலம் அழகாக 
இருப்பாள் ; உருவில்லாமல் சக்கரம் போல் படிந்திருந்தால் தீமை பொருந் 
திய வசைபடும் குணம் உடையவள் ; ஒடிதல் இல்லாத முலைக்கண் இரண்டும் 
பருத்திருந்தாலும் நீண்டிருந்தாலும் உயர்ந்திருந்தாலும் துருத்தி போன்ற 
முனை அழுந்தியிருந்தாலும் கடினமாய் ஒன்றுக்கொன்று முற்றிலும் விலகி 
யிருக்கும் கொங்கையானாலும் அவளைக் கனவிலும் தீண்டலாகாது .] 


26. கழுத்து அடிப்புறத்து , என்பு எழாது 

அமைந்திடின் திருவுறும் ; கவின்யாதும் 
ஒழித்து மேலெழுந்து உயர்ந்து தாழ்ந் 

திடின் திரு ஒழிந்திடும் ; அழகார்ந்த 
பழிப்பில் தோளிணை குறுகுதல் 

நீடல் மற் றின்றி மென் பணைபோல் 
விழுப்பம் எய்துறின் நன்று ; தோள் - 

மயிர்உறின் கைம்மையாய் விடுமன்றே . 


சாமுத்திரிகா லட்சணம் 


( கழுத்து அடிப் புறத்து எலும்பு தோன்றாமல் அமைந்திருந்தால் 
செல்வம் உண்டாகும் ; சிறிதும் அழகு தோன்றாமல் மேலெழுந்தாவது 
உயர்ந்தாவது தாழ்ந்தாவது இருந்தால் 

செல்வம் நீங்கும் ; 
அழகு வாய்ந்து குற்றம் இல்லாத இரு தோள்களும் குறுகுதலோ நீளு 
தலோ 

இல்லாமல் மென்மையான மூங்கில் போல் சிறப்புற்றிருந்தால் 
நல்லது , தோளின் மேல் ரோமம் இருந்தால் விதவையாவாள் .) 
27. தோளில் என்புமேல் எழுந்திடில் 

கைம்மையாம் ; உலர்ந்திடின் துயர்எய்தும் 
கோளில் சந்துக்கள் தசைத்துதோன் 

றாவெனின் குற்றமொன் றிலதாகும் ; 
நீள்கை மூலமென் மயிரொடும் 

உலர்ந்திடல் பருத்திடல் நெறியாகும் ; 
வாள்கொள் செம்மயிர் ஆழ்தல் நீள் 

நரம்பொடு வழியும்வேர் உறின் தீதாம் . 
(தோளிலே எலும்பு மேலெழுந்து தெரிந்தால் விதவையாவாள் ; 
குற்றம் இல்லாத சந்துக்கள் தசைப்பற்று கொண்டு தெரியாமல் இருந் 
தால் சிறிதும் குற்றம் இல்லை ; நீண்ட கைமூலம் ( அக்குள் ) மெல்லிய 
ரோமத்தோடு உயர்ந்தும் பூரித்தும் இருத்தல் முறையாகும் ; ஒளி கொள் 
ளும் சிவந்த ரோமத்தோடு ஆழமாகவும் நெடிய நரம்புகளோடும் 
வேர்வை வழிந்தும் இருந்தால் கெடுதல். ] 


28. உலறு பன்மயிர் இன்றி நீள் 

நரம்பொடு என்பு உயர்ந்திடாக் கரம் நன்றாம் ; 
குலவு பன்மயிர் என்பொடு 

நரம்புஎழில் கொடியவெந் துயர் எய்தும் ; 
இலகு தாமரை நனையெனப் 

பெருவிரல் இயைந்திடில் சிறப்பெய்தும் ; 
அலகில் பேரெழில் அங்கைமென் 

முயல்வயி றாமெனக் குழைவுற்றே . 
[சிலும்புகின்ற பல ரோமம் இல்லாமல் , நெடிய நரம்போ எலும்போ 
தோன்றாத கை நல்லது ; நெருங்கிய பல மயிர் , எலும்பு , நரம்பு 
தோன்றினால் மிகக் கொடிய துன்பம் எய்துவாள் ; விளங்கும் தாமரை 
மொட்டுப்போல் பெருவிரல் இருந்தால் சிறப்பு அடைவாள் ; குற்றம் 
இல்லாத மிக்க அழகுவாய்ந்த உள்ளங்கை மிருதுவான முயல்வயிறு 
போல் குழைவாய் இருந்தால் நலம் ) . 

இதுவும் அடுத்த பாடலும் குளகம் . 


29. அரத்தம் ஊட்டிய செய்யபொற் 

றாமரை அகவிதழ் எனச்சேந்து 
பாருத்து மெல்விரல் இடைவெளி 
யின்றியே பொருந்திய வரைத்தாகி 


951 


பிற்சேர்க்கை-1 


யிருத்தல் நன்று ; உயர் புறங்கையில் 

நரம்பொடு என்பு எழாது மென்தசைமூடிப் 
பெருத்து நீண்மயிர் ஒழிந்து எழில் 

வாய்ந்திடல் பெட்பொடும் திருவெய்தும் . 
( செந்நிறம் ஊட்டிய சிவந்த பொற்றாமரையின் உள்ளிதழ்போல் 
சிவப்பெய்தி , 

இணைந்த மெல்லிய விரல்கள் இடைவெளியில்லாமல் 
முறையான அளவு உள்ளதாக இருத்தல் நலம் ; புறங்கை உயர்ந்து , 
எலும்பு , நரம்பு தோன்றாமல் மெல்லிய தசைப்பற்றுடன் பூரித்து நெடிய 
ரோமம் இல்லாமல் அழகு பெற்றிருந்தால் பெருமையும் செல்வமும் 
அடைவாள் . ) 


30. அங்கை நீள்வரை பலஉறில் 

கைம்மையாம் ; அகன்றிடின் திருவஃகும் : 
தங்கு நீள் நரம்பு உயர்ந்திடில் 

இரக்கு ; நீள் புறங்கையில் தலைப்பெய்து 
துங்க மாமயிர் செறிந்திடில் 

காதலன் தொலைவன் ; நீள் நரம்பு எய்தில் 
பங்கமுற் றுஉயர் நிரப்புற 

நாள்தொறும் படுதுயரிடைவீழும் . 
[ உள்ளங் கையில் நீண்ட பல ரேகைகள் இருந்தால் விதவையாவள் ; 
பரந்திருந்தால் செல்வம் குறையும் ; நெடிய நரம்பு தோன்றினால் பிச்சை 
எடுப்பாள் ; நீண்ட புறங்கையில் ஒன்றாகக்கூடி நிமிர்ந்த மயிர் நெருங்கி 
யிருந்தால் கணவன் இறப்பான் ; நெடிய நரம்பு தோன்றினால் துன்பம் 
அடைந்து மிகத் தரித்திரமடைய , எக்காலமும் அதிகரிக்கும் துன்பத்தில் 
ஆழ்வாள் . ] 


31. இடையறாது உறச் சேர்ந்திடத் 

தோன்றிடாது எழில்திகழ் வரையாவும் 
இடையு றாது செங் கயலெனக் 

கிடந்திடின் விழுமிது ; கமலம் போல் 
வடிவம் வாய்ந்திடில் அரசரின் 

கிழத்தியாய் மகப்பெறும் ; வளை ஆமை 
குடைநி கர்த்திடில் விண்ணவர்க்கு 

அன்னையாய்க் குறைவில்சீர் பெருமாதோ . 


[ இடை விலகி இல்லாமல் பொருந்தச் சேர்ந்து , காணப்படாமல் அழகு 
விளங்கும் ரேகைகள் . எல்லாம் நடுவே இல்லாமல் சிவந்த கயல் 

மீன் 
போல் உருவம் கிடந்தால் சிறப்புடையது : தாமரை போன்ற உருவம் 
இருந்தால் அரசனுடைய தேவியாகி மக்களைப் பெறுவாள் ; சங்கு ஆமை 
குடைபோன்றிருந்தால் தேவர்க்கு அன்னையாகிக் குறைவற்ற சிறப்பு 
அடைவாள் . ) 


96 


சாமுத்திரிகா லட்சணம் 


. 


- 


32. கற்பு வாய்ந்திடும் சுவத்திகம் 

நிகர்த்திடில் ; கமழ்வலம் புரிநேரின் 
ஒற்றை வெண்குடை மன்னவர்க்கு 

உரியாளாம் ; உறுதுலை யெனச்சேரின் 
மற்றை நாய்கர்தம் மனைவியாம் ; 

நுகத்தோடு சகடமாம் வடிவெய்தில் 
அற்பி னோடுநல் உழவர்தம் 

மனைவியாய் அறம்வளர்த் திடுமென்றே . 


[ சுவஸ்திகம்போல் இருந்தால் கற்பு உடையவள் ; மணம் கமழும் 
நந்தியாவர்த்த மலர்போல் இருந்தால் உலகத்தை ஒரு வெண்குடைக் 
கீழ் ஆளும் மன்னன் தேவியாம் ; பொருந்திய தராசு போல் இருந்தால் 
வியாபாரிகள் தலைவன் மனைவியாவள் ; நுகத்தடி சக்கரம் ஆகிய வடிவம் 
ஆனால் ஆசையோடு நல்ல உழவர் மனைவியாகத் தர்மத்தை வளர்ப்பாள் . ] 





33. வேழம் வாம்பரி வில்விடை 

வச்சிரம் வீசுசா மரம் தோட்டி 
ஆழி ஒப்புறின் அரசரின் 

கிழத்தியாம் ; ஆடல்வேல் கதை சூலம் 
சூழ்சு டர்க்கொலை வாள் இவை 

போன்றிடின் தொகுபொருள் குவையாவும் 
வீழு னர்க்கெலா மகிழ்வுற 

நாடொறும் வேண்டுவ நனிநல்கும் . 


[ யானை , தாவிச் செல்லும் குதிரை , வில் , எருது , வச்சிராயுதம் , 
வீசுகிற சரமரை , அங்குசம் , சக்கரம் , இவைபோன்றிருந்தால் - அரசன் 
தேவியாவாள் ; போர்புரியும் வேலாயுதம் , கதை , சூலாயுதம் , குலவும் 
கிரணம் பொருந்திய கொலை செய்யும் வாள் , இவைபோன்றிருந்தால் 
பொருள் தொகுதி மிகுதியும் தரித்திரர்கள் களிக்கத் . தினந்தோறும் 
விரும்பிய வகையில் அதிகமாய்க் கொடுப்பாள் .) 


. 


34. அரவம் ஒட்டகம் தவளைசெந் 

நாய்கழுகு அரற்றுவெங் கரம்பூஞை 
நரியு டற்றுதேள் நிகர்த்திடில் 

அருந்துயர் நண்ணும் ; அங் குட்டத்தில் 
வரைகள் இட்டிகை அளவுஉறின் 

காதலன் மரித்திடும் ; எழில்வாய்ந்த 
விரல்கள் ஊழ்முறை நேர்ந்து உறு 

சந்துக்கண் மிகுந்திடா வெனில் நன்றாம் . 
பாம்பு , ஒட்டகம் , - தவளை , செந்நாய் , கழுகு , கத்துகிற கொடிய 
கழுதை , பூனை, நரி ; துன்பப்படுத்தும் தேள் , இவைபோன்றிருந்தால் 
மிகுந்த துன்பம் உண்டாகும் ; பெருவிரல் வரைகள் செங்கல் அறுக்கும் 





பிற்சேர்க்கை -1 


97 


இட்டிகைபோல் இருந்தால் கணவன் இறப்பான் ; அழகுவாய்ந்த விரல்கள் 
நேராக மெலிந்து பொருந்திய சந்துக்கள் மிகுந்திராமல் நெருங்கியிருந் 
தால் நல்லது . ] 
35. மயிர்ந ரம்புஎழுந்து உயர்ந்து அற 

வன்மையாய் வளைந்து நேர்ந்து இடைநீங்கில் 
செயிர்வி ளைந்திடும் ; கூர்உகிர் 

நீண்டிடில் சிவந்திடில் சிறப்பாகும் ; 
பயிலு நல்லொளி யின்றியே 

பொன்மையாய்ப் பள்ளமாய் விளர்ப்புற்றால் 
துயர் உழந்திடும் ; புள்ளியாய் 

- விளர்ப்புறில் தோய்ந்திடும் பலரோடும் . 
( மயிரும் நரம்பும் தோன்றி , மிகவும் கடினமாய் , வளைந்து , மெலிந்து 
இடைவெளியோடு இருந்தால் துன்பம் உண்டாகும் ; 

கூரிய நகம் நீண் 
டிருந்தாலும் , சிவந்திருந்தாலும் சிறப்பு அடைவாள் ; நல்ல பொலிவு 
இல்லாமல் , பொன் நிறமாயும் , பள்ளமாயும் , வெளுத்தும் இருந்தால் 
துன்பம் அடைவாள் ; புள்ளியோடு வெளுத்திருந்தால் பலரோடும் 
இன்பம் துய்ப்பாள் .) 


36. முதுகு சேர்ந்திடும் என்பு மென் 

தசையினில் மூடி நீண் மயிரின்றி 
விதியின் நல்லெழில் வாய்ந்திடின் 

நன்று ; கூன் மேவிவன் மயிர்வேய்ந்து 
ததையும் என்பொடு நரம்பு எழுந்து 

உயர்ந்து அறத் தாழ்ந்திடில் தீதாகும் ; 
பொதிந ரம்புகோண் இன்றி மென் 

தசையினில் பொருந்திடிற் சுவனன்றாம் . 
[ முதுகு அதைச் சேர்ந்த எலும்பு மெல்லிய தசையினால் மூடப் 
பெற்று நீண்ட மயிர் இல்லாமல் கிரமமான . அழகு வாய்ந்திருந்தால் 
நல்லது ; கூன்விழுந்து , வலிய மயிர் நிறைந்து , நெருங்கிய எலும்பும் 
நரம்பும் தோன்ற , உயர்ந்திருந்தாலும் மிகவும் தாழ்ந்திருந்தாலும் 
தீமையாகும் ; பிடரியின் நரம்பு கோணல் இல்லாமல் மெல்லிய தசையில் 
பொருந்தியிருந்தால் செல்வம் ; நன்றாகும் .) 





37. சிறுபு றத்தினில் நரம்பு எழில் 
வன்மயிர் சேரில் 

நீண் டிடில்கோணில் 
அறவும் வற்றிடில் தீது ; மென் 

கழுத்து நால் அங்குலத்து அளவாகி 
உறுவ னப்பொடும் கன்னியம் - 

கமுகெனத் திரண்டுஒளிர் வரை மூன்று 
பெறுதல் நன்று ; அதுகுறுகிடில் , 

தாசியாம் ; பெருத்திடில் கலன்போக்கும் . 


98 


சாமுத்திரிகா லட்சணம் 


( சிறு பக்கங்களிலே நரம்பு தோன்றினாலும் , உரமான மயிர் சேர்ந் 
திருந்தாலும் , மிகவும் நீண்டிருந்தாலும் , கோணலாயினும் , மிகவும் 
வற்றியிருந்தாலும் தீது ; மெல்லிய கழுத்து நான்கு அங்குல அளவாகி , 
பொருந்திய அழகோடு இளங்கமுகமரம்போல உருட்சியாய் ஒளிபொருந்திய 
மூன்று மடிப்புகளுடன் இருந்தால் நல்லது ; அது குறுகினால் தாசி 
யாவாள் ; பூரித்திருந்தால் மாங்கலியம் இழப்பாள் .) 


38. உலர்ந்து நீண்டிடின் குறுகிடின் 

மயிரெழில் உலப்பறு திருநீங்கும் ; 
கலந்து நீள்மடிப்பு எய்திடின் 

மலடியாம் ; நாடின் நன் கவின் எய்தி 
நலஞ்சி றந்து இரண்டு அங்குலத்து 

அளவையாய்த் திரண்டிடின் நன்றாகும் ; 
மலிந்து நீண்டுஇரு கூறதாய்ப் 

பருத்துவன் மயிர் உறில் தீதாமால் . 
ti ( உலர்ந்து நீண்டிருந்தாலும் குறுகியிருந்தாலும் மயிர் தோன்றினா 
லும் அளவற்ற செல்வம் போய்விடும் ; நீண்ட மடிப்புகள் கலந்திருந் 
தால் மலடியாவள் ; நல்ல அழகு பெற்று நலம் சிறந்து இரண்டு 
அங்குல நீளம் உள்ளதாகத் திரண்டிருந்தால் நல்லது ; கனத்து நீண்டு 
இருபிரிவாகப் பூரித்தும் வலிய ரோமம் கொண்டும் இருந்தால் தீது .) 


39. அனுந ரம்புஉறு மயிர் இவை 

ஒழிந்திடில் அழகுறும் ; வளைந்தோங்கி 
நனிஇளைத்து அறக் குறுகிமென் 

மயிர்உறின் அவையதாம் ; கபோலங்கள் 
இனிய வாய்த்தசைந்து ஆடியின் 

எழில்கவர்ந்து இயைதல் நன்று ; எழில்நாளும் 
கனிவு றாது அறப் பள்ளமாய் 

மயிரொடும் கடினமயாய் உறில்தீதாம் . 


[கன்னத்தில் நரம்பு மயிர் ஆகியவை இல்லாமல் இருந்தால் அழகு 
பெறும் ; வளைந்து , உயர்ந்து , மிகவும் மெலிந்து , அதிகமாகக் குறுகி , 
மயிர் தோன்றியிருந்தால் குற்றம் ஆகும் ; கன்னங்கள் இனியனவாகித் 
தசைப்பற்றுடன் கண்ணாடியின் பொலிவைப் பெற்றிருத்தல் நல்லது ; 
எந்நாளும் முதிராமல் ( பூரிக்காமல் ) , பள்ளமாய் மயிர்பெற்றுக் கடின 
மாய் இருந்தால் தீது .] 


40. ஒளிஉமிழ்ந்து நல் வட்டமாய் 

எழில்திகழ் உவாமதி எனத்தோன்றி 
நளின மென்மணம் வீசுவாள் 

முகம் எனின் நன்று ; கீழ் இதம் சேந்து 


பிற்சேர்க்கை -1 


99 


வ்ளர்செ ழும்துகிர்க் கடிகைபோல் 

திரண்டுஅதின் நடுவண்ஓர் வரைசேரில் 
களைக ணாய் உலகு அளித்திடும் - 

அரசரின் கிழத்தியாய்க் களிகூரும் . 
[ முகம் ஒளிவீசி நல்ல வட்டவடிவமாய் அழகிய பூர்ண சந்திரன் 
போல் தோன்றி மென்மையான தாமரை மலர் மணம் வீசுமானால் 
நல்லது ; கீழ் உதடு சிவந்து செழுமையாக வளரும் பவளத் துண்டுபோல் 
திரண்டு, அதன் நடுவே ஒரு கீற்று இருந்தால் உலகுக்கு ஆதரவாகப் 
பிறக்கும் அரசன் தேவியாய் மகிழ்வாள் . ) 


41. பருத்து நாணெனச் சிறுத்து இரண்டு 

இதழ்எனப் பகர்ந்திடும் வரைமேவில் 
திருத்த ணப்புறும் ; கறுத்து அறப் 

பருத்திடில் கைம்மையாய்த் துயர்சேரும் ; 
பொருத்து மேலிதழ் நடுச்சிறிது 

உயர்ந்து எழில் பொருந்திடில் நன்றாகும் ; 
விரித்து உலர்ந்து நீண் மயிரொடும் 

பொருந்திடின் மிக்க வெந் துயர்கூரும் . 
(உதடு பருத்து , கயிறுபோல் சிறுத்து இரண்டு இதழ் என்று எடுத்துக் 
காட்டக்கூடியதான ரேகை இருந்தால் செல்வம் விலகும் ; கறுத்து 
அதிகமாகப் பருத்திருந்தால் விதவையாகித் துயர் அடைவாள் ; பொருத்த 
மான மேல் உதடு நடுவே கொஞ்சம் உயர்ந்து அழகானால் நல்லது ; 
பரந்து உலர்ந்து நெடிய மயிருடன் இருந்தால் மிகக் கொடிய துன்பம் 
அனுபவிப்பாள் .) 


42. முருந்து எறிந்துவெண் ணிலாக்கதிர் 

விரித்து ஒளிர் முத்தினை நிரைத்தென்னத் 
திருந்து வெண்பல் எண் நான்கெனும் 

தொகையவாய்ச் சிறந்திடின் நன்றாகும் ; 
பரந்து உயர்ந்து நீண்டு அகன்று பொன் 

நிறத்தவாய்ப் பசுமையாய்த் தெற்றித்துக் 
கரிந்து சிப்பி போன்று இருந்திடின் 

துயரொடும் கையறவு உறுமாதோ . 


[ மயில் இறகின் அடி வெண்குருத்தைவென்று , வெண்மையான 
நிலவுக் கிரணங்களைப் பரப்பி ஒளிரும் முத்துக்களை வரிசையாக வைத்தது 
போல் செவ்வையான வெண்பல் முப்பத்திரண்டு என்னும் தொகையாகி 
நெருங்கி இருந்தால் நன்மை பயக்கும் ; பரவி , உயர்ந்து , நீண்டு , அகன்று , 
பொன்னிறம் , பசுமை பொருந்திய பாசி நிறம் பெற்றும் தெற்றுப் பல்லாக 
ஒன்றோடு ஒன்று பின்னியும் , கறுமை வாய்ந்தும் சிப்பிபோலும் இருந்தால் 
துன்பத்தோடு தரித்திரத்தையும் அடைவாள் . ] 


100 


சாமுத்திரிகா லட்சணம் 


. 


" . 


43. அணரி மேயயல் உயர்ந்திடில் 

தாய் உயிர் அழிந்திடும் ; தெற்று ஆகில் 
கணவன் வீந்திடும் ; நீங்கிடில் 

பலரொடுங் கலந்திடும் ; நாச்சேந்து 
தணிவின் மென்மையாய் இருந்திடின் 

இனியன நுகர்ந்திடும் ; தழல் வெங்கண் 
பணியின் நாவென நுனிகவர்ந்து 

அகன்றிடின் படுதுயர் உறுமாதோ . 
[மேல் வாய்ப் பக்கத்ததில் உள்ள பல் உயர்ந்திருந்தால் அவளுடைய 
தாய் இறப்பாள் ; தெற்றுப் பல்லாகப் பின்னி இருந்தால் புருஷன் 
இறப்பான் ; இடைவெளி பெற்று நீங்கி இருந்தால் பலருடனும் கூடுவாள் ; 
நாக்குச் சிவந்து மிகமிருதுவாக இருந்தால் நல்ல போகங்களை அனுபவிப்பாள் ; 
நெருப்புப்போன்ற கொடிய கண்ணையுடைய பாம்பின் நாக்குப்போல நுனி 
பிளந்து ( இரண்டாகி } அகலமாக இருந்தால் மிகுந்த துன்பத்தை 
அடைவாள் . ) 


44. நாவி ளர்த்திடின் புனலின் வீழ்ந்து 

இறந்திடும் ; நனிகறுத் திடின் சீறும் 
ஓவறப்பெருத் திடின் இரப்பு 

எய்திடும் ; உயர்ந்து நீண்டிடின்நாளும் 
யாவ தாயினும் வரைவிகந் 

திருந்திடும் ; அகன்றிடில் இகல்செய்யும் : 
மேவு இன்றஉண் நாச்சிவத்து 

இழுதென மென்மையா மெனின்நன்றே . 
[நாக்கு வெளுத்திருந்தால் தண்ணீரில் விழுந்து உயிர் துறப்பாள் ; 
மிகவும் கறுத்திருந்தால் கோபம் மிகுந்தவளாக இருப்பாள் : 

குறை 
வின்றிப் பெருத்திருந்தால் பிச்சை எடுக்கவேண்டி நேரும் ; உயர்ந்து 
நீண்டிருந்தால் எந்நாளும் எதுவாக இருந்தாலும் ஒப்புக்கொள்ளாது 
தாழ்த்திப் பேசுவாள் ; அகலமானால் சண்டைபோடுவாள் ; உள் நாக்குச் 
சிவந்து நிணம் போல் மென்மையாக இருந்தால் நல்லது . ) 


45. இன்ன தன்மையின் அன்றிஉள் 

நாஅறதி தூற்றி நீண்டு எழுந்துஓங்கிப் 
பொன்மை யாமெனின் புறநகர் 

எங்கணும் போக்கு அயர்ந் திடும் ; அன்றி 


வன்மை யாமெனின் கள்வர்தம் 

மனைவியாம் , விளர்ப்பின் மங் கலநீங்கும் ; 
துன்ன ருங்கறுப்பு எய்திடின் 

கொழுநனைப் பிரிந்துவெந்துயர்கூரும் . 


பிற்சேர்க்கை -1 

1011 
(இவ்விதம் இல்லாமல் , உண்ணாக்கு மிகவும் கிளைத்து நீண்டு நிமிர்ந்து 
உயர்ந்து பொன்னிறமாயிருந்தால் அன்னிய தேசம் எல்லாம் செல்வாள் ; 
அல்லாமல் , , கடினமாக - இருந்தால் சோரர்களுடைய மனைவியாவாள் ; 
வெளுத்திருந்தால் விதவையாவாள் ; மிகவும் கறுத்திருந்தால் கணவனைப் 
பிரிந்து மிக்க துன்பத்தை அடைவாள் .) 
46. இலகு பொற்கொடி மூக்கின்என்பு 

உள்சிறிது உயர்ந்து சேந்து இயல்எள்ளின் 
மலரின் வண்ணயாய் நீண்டுதாழ்ந் 

திராதுமேல் வரவர வுறநேர்ந்து 
நிலவு மென் துளை சிறுத்து இரு 

புறங்களு நேர்பெறச் சமனாகில் 
உலக மியாவையும் கைதொழுது 

ஏத்திடும் ஒண்மலர்த் திருவொப்பாள் . 
( பொற்கொடி என விளங்கும் மாதர் மூக்கு , உள்ளே எலும்பு சிறிது 
உயர்ந்து , சிவந்து , எள்ளின் பூவைப்போல் நீண்டு , தாழ்ந்திராமல் , மேலே 
செல்லச் செல்ல மிகவும் குறுகி , நாசித்துவாரம் சிறுத்து இருபுறமும் 
ஒத்துச் சமமாக இருந்தால் எல்லா உலகும் வணங்கித் துதிக்கும் ஒளி 
வீசும் தாமரை மலரில் வசிக்கும் திருமகளை ஒத்திருப்பாள் .) 
47. கருமை யாய் நுனி வளைந்து இடை 

பள்ளமாய்க் கவிழ்ந்து அறப் பருத்து ஓங்கி 
அருண மாய் நுனி பருத்திடின் 

கைம்மையாம் ; சிலதியாம் மடிப்புற்றால் ; 
உருவு தேய்ந்து அறக் குறுகிடின் 

கலதியாம் ; உறுகவுள் சுரித்துஒண்பல் 
தெரிவு றாதுகண்ணிடுக்குறாது 

இளநகை செய்திடில் இனிதாமால் . 
[கருநிறம் உடையதாகவும் , நுனி வளைந்தும் , நடுவே பள்ளமாகவும் 
கவிழ்ந்தும் , மிகவும் பூரித்தும் , உயர்ந்தும் , சிவந்தும் , நுனி பருத்திருந் 
தாலும் விதவையாவாள் ; மடிப்பு ஆனால் குற்றேவல் புரியும் தோழி 
யாவாள் ; உருவம் தேய்ந்து மிகவும் குறுகினால் மூதேவியாவாள் ; 
சிரிக்கும்போது கதுப்புச் சுழித்து ஒளிவாய்ந்த பல் தெரியாமலும் கண் 
இடுங்காமலும் இருந்தால் நன்மை பயப்பதாகும் . ) 
48. சொல்லு மாறுஅலது உறுநகை 

புரிந்திடின் தோம்உறும் ; தும்முங்கால் 
* மெல்ல மெல்லென இருமுறை 

மும்முறை தும்முதல் விதியாகும் ; 
அல்ல தீது ; கண்மணிகறுத்து 

இமைகறுத்து அயல் இடம் விளர்ப்பாகிச் 
சில் அரிக்கடை சிவந்துபைங் 

குவளையின் செவ்விவாய்ந் திடின்நன்றாம் . 
Samu . - 8 


io2 


சாமுத்திரிகா லட்சணம் 


( 


(மேலே சொல்லியவிதம் அல்லாமல் நகைபுரிவாளானால் குற்றம் 
அடைவாள் ; தும்மும்போது மெல்ல மெல்ல இரண்டுதரம் . மூன்றுதரம் 
தும்முதல் முறையாகும் ; அல்லவாயின் தீது ; கண்ணில் மணி கறுத்து , 
இமையும் கறுத்து மணியைச் சுற்றிய பக்கத்து இடம் வெளுப்பாகி மெல்லிய 
செவ்வரி படர்ந்து , கடைக்கண் சிவந்து பசுமையான குவளை மலர்போல் 
செவ்வையாய் இருந்தால் நன்மையாகும் . ) 


49. கண்உ யர்ந்திடில் ஆயுள் போம் ; 

வட்டமேல் கலந்திடும் பலரோடும் ; 
அண்ணல் யானையின் கண் நிகர் 

அமைந்திடில் அகற்றுதல் குணனாகும் ; 
வண்ண மென்புறா நிறமெனின் 

நற்குணம் வாய்ந்திடாது ; அறச்சேப்பின் 
பண்ணுங் காதலன் உயிரினை ; 
ஆழுமேற் சிலதியாய் உழல்கிற்பான . 


( கண் உயர்ந்திருந்தால் ஆயுள் போய்விடும் ; வட்டமாக இருந்தால் 
பல ஆடவர்களோடு கூடுவாள் ; பெருமை வாய்ந்த யானையின் கண்ணை 
ஒத்திருந்தால் அவளை விலக்கிவிடுதல் நல்லது ; அழகிய புறாவின் நிறமானால் 
நல்ல குணம் பெறமாட்டாள் ; மிகவும் சிவந்தால் கணவன் உயிரைக் 
குடிப்பாள் ; ஆழ்ந்திருக்குமாயின் குற்றேவல் புரியும் , தோழியாகி 
வருந்துவாள் . ) 


50. ஆன்கண் ஒப்புறின் கலவியில் 

விழைவுறும் ; ஆடுமே தியின்கண்ணே 
போன்று மாறுகண் ணாகியும் 

இருந்திடின் பொலிவிலள் ; இடப்பாலின் 
என்று நோக்குறின் சிலதியாம் ; 

வலப்புறத்து இயைந்திடின் மலடாகும் ; 
நான்ற தேனிறம் அமைந்திடில் 
இருநிதி நண்ணிவான் சிறப்பெய்தும் , 

கண்போல் இருந்தால் கலவியில் விருப்பம் கொள்வாள் ; 
ஆடு , எருமை ஆகியவைபோன்றிருந்தாலும் , மாறுகண் ஆனாலும் பொலிவு 
பெறமாட்டாள் ; இடப்பக்கம் சாய்ந்து பார்த்தால் , குற்றேவல் புரியும் 
தோழியாவாள் ; வலப்புறமானால் மலடி ; துளிக்கின்ற தேன் நிறம் 
பொருந்தினால் மிகுந்த செல்வம் பெற்று உயர்கீர்த்தி அடைவாள் . ) 


F 1 [ பசுவின் 


1 . 


51. இமையின் மென்மயிர் பருத்து அற 

நேர்ந்திடாது எழிலொடும் கறுப்பெய்தின் 
அமையும் நல்திரு ; பொன்மையாய்ப் 

பருத்து இடை இடைவெளி உறில் ஆகா : 


பிற்சேர்க்கை -1 


103 


சமர்முகத்துவில் போன்று அற 

மென்மையாய்க் கருமைசார்ந்து எழிலாகி 
உமிழ்க திர்க்கொடிப் புருவம் மற்றொன் 

றொடொன்று உறாதெனின் மிகநன்றாம் . 
( கண் இமையில் மெல்லிய மயிர் பருத்து மிகவும் குறுகாமல் 
அழகுடன் கறுத்திருந்தால் நல்ல செல்வம் சேரும் ; பொன் நிறமாய்க் 
கனத்து நடு நடுவே விலகி இருந்தால் ஆகாது ; புருவம் போர்க்களத்து வில் 
போல் வளைந்து மென்மையாகக் கறுத்து , அழகு பெற்று , கிரணங்களைப் 
பொழியும் கொடிபோல் ஒன்றோடு ஒன்று சேராமல் இருந்தால் மிகவும் 
நல்லது .] 


52. புருவ மென்மயிர் பருத்து நீண்டு 

இடையிடை அகன்று பொன்னிறமாகி 
விரவி ஒன்றொடொன்று உற்றிடில் 

அருந்துயர் மேவும் ; அம் செவி நாப்பண் 
உருவ நன்சுழி இருந்திடின் 

நன்மக வுயிர்த்திடும் ; உதிப்பின்றி 
மருவு பன்மயிர் நரம்புஎழுந்து 

உயர்ந்துமேல் வளைந்திடின் தீதாமால் . 
[ புருவத்தில் உள்ள மெல்லிய ரோமம் பருத்து நீண்டு நடுநடுவே 
விலகிப் பொன்னிறமாகி இருபுருவங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து 
இருந்தால் கொடிய துன்பம் அடைவாள் ; அழகிய காதின் நடுவில் 
அழகிய நல்ல சுழி இருந்தால் நற்புதல்வரைப் பெறுவாள் ; தோற்றம் 
இல்லாமல் மயிர் மிகுதியும் சேர்ந்து நரம்பு தோன்றி உயர்ந்து மோனாக்கி 
வளைந்திருந்தால் தீமையாகும் . ) 


53 , நெற்றி மூவிரல் அகலமாய்ச் 

சின்மயிர் நெறித்திடு நரம்பின்றிக் 
குற்ற மின்றி வெண் பிறையென 

இருந்திடின் குலவிய திருவெய்தும் ; 
உற்ற சொத்திக ரேகை சேர்ந் 

திடில் அவள் உரியள்மன் னவர்க்கென்ப ; 
நெற்றி நீள நரம் பொடுமயிர் 

அணிந்திடின் சேர்குவள் பலரோடும் . 
( நெற்றி மூன்று விரல் அகலமாய் , சிறுரோமங்களும் நெறித்திடும் 
நரம்பும் இல்லாமல் , குற்றம் இல்லாமல் , வெண்மையான பிறைச் சந்திரன் 
போல் இருந்தால் , செல்வம் வந்து அடையும் ; சுவள் திகையின் ரேகை 
பொருந்தியிருந்தால் அவள் அரசன் தேவி என்பர் ; நெடிய நரம்பும் 
மயிரும் சேர்ந்திருந்தால் அவள் பலரோடும் கூடுவாள் .] 

Samu .--8A 


104 


சாமுத்திரிகா லட்சணம் 


( 


. 


54. ஒழுகி வார்ந்தொளிர் சீமந்த 

ரேகைநன்கு உற்றிடின் சிறப்பெய்தும் ; 
பழுதில் சென்னிமேல் உயர்ந்து அணி 

வட்டமாய் அழகுறின் பலன் எய்தும் ; 
கழிய வீங்கிடின் விதவையாம் ; 

நீளுமேல் காமுறும் பலர்பாலும் ; 
எழில் அகன்று அற இருந்திடில் 

யாவரும் இகழ்தர இரப்பாமால் . 
[ வரிசையாக நீண்டு அமைந்திருக்கும் - சீமந்த 

சீமந்த ரேகை எனப்படும் 
மயிரின் வகிடு நன்றாகப் பொருந்தியிருந்தால் சிறப்பு அடைவாள் ; 
குற்றம் இல்லாத சிரசு மேலே உயர்ந்து அழகான வட்டவடிவாக இருந்தால் 
பலன் அடைவாள் ; மிகவும் பருத்தால் விதவையாவாள் ; நீண்டிருந் 
தால் பலர்மீதும் ஆசைகொள்வாள் ; அழகு இல்லாமல் இருந்தால் 
யாவரும் பழிக்கும்படி பிச்சை எடுப்பாள் . ] 


55. கரிய மையினை நூற்றென 

வளர்ந்துமென் கடை குழன்று அறநேர்கின் 
முருகு வாய்மடுத் தளி நிறம் 

பூத்துற முறைமுறை நெறிப்பாகிப் 


பெருகல் நீளுதல் குறுகுதல் 

வளர்க்டை பிளந்திடல் இவையன்றிப் 
பொருவில் மேன்மையாய் நெறித்திடில் 

அளிமலர்ப் பூங்குழல் இனிதாமால் . 
வண்டு மொய்க்கும் மலர் சூடும்குழல் கருமையான மையைப் பூசியது 
போல நீண்டு வளர்ந்து நுனி குழைந்திருந்தாலும் , மிகவும் மெலிந்திருந் 
தாலும் தேன் குடிக்கும் வண்டின் நிறம் கொண்டு வரிசையாக நேராயிருந் 
தாலும் , பெருகுதல் , நீளுதல் , குறுகுதல் , வளர்கின்ற நுனி பிளவு 
படுதல் ஆகியவை இல்லாமலும் , சமானம் இல்லாத மேன்மை பெற்று 
நெறித்திருந்தாலும் இனியதாகும் .) 


56. கடைபி ளந்து இடை வெளிவெளி 

யாய் அறக் கடினமாய்க் குழைவின்றி 
வடிவம் இன்றிமற் றுலறு செந் 

நிறத்ததாய் வயங்குபொன்னிறமாகில் 
கொடிய வெந்துயர் நிரப்புறும் ; 

நெற்றியில் கொடி நெடும் புருவத்தின் 
இடையின் வாய்ந்த செம் மறுவுள 

தாம்எனில் எழுகடற் புவிகாக்கும் . 


கொடிற்றில் நன் இருசெவி தனில் ஏற்ற 
பிற்சேர்க்கை -1 

105 
( நுனி பிளந்து , நடுவே விலகி , மிகவும் கடினமானதாகிக் குழைய 
இல்லாமல் , அழகில்லாமல் செந்நிறம் வாய்ந்தும் , பொ . னிறம் உடைய 
தாயும் இருந்தால் மிகக்கொடிய துன்பம் உண்டாகும் ; நெற்றியிலே 
கொடி போன்ற நீண்ட புருவத்தின் நடுவே , சிவந்த மறுவிருந்தால் கடல் 
சூழ்ந்த பூமியைக் காக்கும் அரசி ஆவாள் . ) 
57. இடப்பு றத்தில் நல் தழும்புமென் 

புள்ளிசேப்பு எய்திய மறுவுண்டேல் 
அடுக்கு நல்திரு ; வலமுலை 

தன்னில் தழும்பு அணிமறு உளதாகில் 
கடற்பு விக்குஒரு திலகமாம் 

புதல்வன் வேற் கண்ணிய ரொருநால்வர் 
வடத்தின் மெல்லிலை நல்லெழில் 

கவற்றிய வயிறுவாய்த் திடுமன்றே . 
[ இடப்பக்கத்தில் நல்ல தழும்பு , மெல்லிய புள்ளி , சிவந்த மறு 
ஆகியவை இருந்தால் நல்ல செல்வம் வரும் ; 

வலது கொங்கையில் 
வடு , அழகிய மறு ஆகியவை இருந்தால் , உலகத்துக்கு ஒரு திலகம் 
போன்ற மகன் , வேல் போன்ற கண்ணையுடைய புத்திரிகள் நால்வர் 
ஆகியோரை ஆலமரத்தின் தளிர் இலை போன்ற தன் வயிற்றில் 
பெறுவாள் . ) 
58. சேந்த நன்மறு மூக்கினுள் 

நுதியிடைச் சேர்ந்திடில் உலகாளும் ; 
வேந்தர் நன்மனைக் கிழத்தியர்க்கு 

அல்லது மேவுரு முன்சொன்ன 
காந்து நன்மறுக் கறுப்பெனின் 

துய்ரொடும் கைம்மையாம் ; அலதென்னின் 
தோய்ந்த கேள்வரைப் பிழைத்து அலர் 

தூற்றிட எதிலா சொடும்தோயும் . 
[ சிவந்த நல்ல மறு மூக்கினுள்ளே முனையில் பொருந்தியிருந்தால் 
பூமியை அரசு புரிவாள் ; அரசன் மனைவிக்கு அன்றி வேறு யாருக்கும் 
தோன்றாத ஒளி பொருந்திய இந்த மறு கறுப்பாக இருந்தால் துன்பம் 
அடைந்து விதவையாவாள் ; இல்லையானால் தன்னைக் கூடிய கணவனைக் 
குற்றம் செய்து பிறர் பழித்துத் தூற்றும்படி அன்னியரோடு கூடுவாள் .] 

இடப்பு றத்தவாங் கைதனில் 
கழுத்தினில் 

வுடைத்தெனின் 
முன்னர் நற் குமரனைப் பெறுகிற்பாள் ; 


106 


சாமுத்திரிகா லட்சணம் 


அடிப்பு றத்தின்மேல் எழில்திகழ் 

உந்தியின் அளவும் எள் கொசுகுஏய்ப்ப 
வடுத்த யங்கிடில் நல்குர 

வுழந்துபின் வான் துயர்க் கடல் வீழும் . 
( இடப்புறத்தில் உள்ள கையிலும் கழுத்திலும் இரு காதுகளிலும் 
கதுப்பிலும் மறுவிருந்தால் முதலிலே நல்ல மகனைப் பெறுவாள் ; 
புறங்காலின்மேலே அழகுடன் கூடிய நாபிவரையில் 

சொசுகு 
போன்ற வடுக்கள் இருந்தால் தரித்திரம் அனுபவித்துப் பின் துன்பக் 
கடலில் வீழ்வாள் . ] 
60. நுதலில் முத்தலைப் படைநிகர் 

வரையுறின் உழை நுசுப் பகல் அல்குல் 
மதர்வை நோக்கியர் ஆயிரர் 

வழிபட மலர்மகள் எனவைகும் ; 


எள் , 


மதும் லர்க்கையில் மார்பினில் 


உந்தியில் வலஞ்சுழி உறின் நன்கு 
முதுகி னில்வலஞ் சுழிவலப் 

புறத்துறின் மொழிவர்நன் கெனமாதோ . 
[ நெற்றியில் சூலம் போன்ற ரேகை இருந்தால் , அழகிய மாதர் 
ஆயிரவர் பணி செய்ய லட்சுமிபோல் வாழ்வாள் ; மலர்போன்ற கையிலும் 
மார்பிலும் நாபியிலும் வலஞ்சுழியானால் நல்லதாம் . முதுகின் வலப்புறம் 
வலஞ்சுழியிருந்தாலும் நல்லது என்பர் .] 


61. பிற்பு றத்தினில் வலஞ்சுழி 

இரண்டுஉறில் பெருகும் ஆயுளுநாளு 
மற்பின் மீக்குயர் மக்களும் ; 

கோடுஉயர் அல்குலின் அடிப்பாட்டில் 
பொற்பி னல்வலஞ் சுழியுறின் 

அரசர் இற் கிழத்தியாம் ; புகல் ஆங்கண் 
உற்ற பாண்டிலஞ் சுழியுறின் 

ஆயுளும் மைந்தரும் உளவாமால் . 
[பின்புறத்தில் இரண்டு வலஞ்சுழி இருந்தால் , ஆயுளும் 

அன்பின் 
மேம்பட்ட மக்களும் அதிகமாம் ; வரம்புயர்ந்த அல்குலின் அடிப்பக்கத்தில் 
அழகிய வலஞ்சுழி இருந்தால் அரசன் தேவியாவள் ; அங்கே பாண்டில் கழி 
இருந்தால் ஆயுளும் மக்களும் உண்டு . ] 


இடமாவாள் . ) 
- பல்லைக்கடித்தால் 
பிற்சேர்க்கை - 1 

107 
62. கடிதொ டங்கி ஏந்து அல்குல் மட்டு 

ஒருசுழி கிடந்திடில் கணவன்சேய் 
முடிவர் ; மென்கடி முதல் வயிற்று 

அளவினும் மொழிந்தநீள் சுழிமேவின் 
உடைய காதலன் இறந்திடும் ; 

ஆயிடைச் சுழியிரண்டு உறுமாயின் 
வடுவில் கன்னியங் கற்பழிந்து 

அலர்புனை வம்பலர்க்கு இடனாகும் . 
(கடிதடம் தொடங்கி எடுப்பான அல்குல்மட்டும் ஒரு சுழி இருந்தால் 
கணவனும் மக்களும் மரிப்பர் ; கடி தடம் 

முதல் வயிறு வரையில் 
அத்தகைய நீண்ட சுழி இருந்தால் அவள் கணவன் இறப்பான் ; அவ்விடம் 
இரண்டு சுழி இருந்தால் அவள் கற்பழிந்து அலர் தூற்றும் வம்பர்க்கு 
63. கண்ணில் மென்சுழி யுடைத்தெனிற் 

கைம்மையாம் ; அன்றெனில் கற்பேகும் ; 
நண்ணு மூக்கினில் சுழியுறில் 

கற்புறும் ; நலங்கெழு செவிமீதில் 
வண்ண வார்குழல் வகிர்ச்சியில் 

வலஞ்சுழி வதியின் நாயகன் ஆவி 
உண்ணும் ; உச்சியில் ஒருசுழி 

இருசுழி யுற்றிடில் கலன் போக்கும் . 
( கண்ணில் மெல்லிய சுழி இருந்தால் விதவை ஆவள் ; அல்லது கற்பு 
இழப்பாள் ; மூக்கில் சுழியிருந்தால் கற்புடையவள் ; நலம் நிறைந்த 
காதின்மீதும் , அழகிய கேசத்தின் வடுவிலும் வலஞ்சுழி இருந்தால் 
கணவன் உயிரைக் குடிப்பாள் ; உச்சியிலே ஒரு சுழியோ இருகழியோ 
இருந்தால் மங்கலியத்தை இழப்பாள் .) 
64. நெற்றி மேல்வலஞ் சுழியுறின் 

அவள்தனை நீக்குதல் குணனாகும் ; 
முற்று மென்சுழி வலம் இட 

மாய்ப்பிடர் எய்திடின் ஓர் ஆண்டில் 
பெற்ற வின்னுயிர்க் கேள்வனை 

இழந்திடும் ; பெட்பொடும் துயில் போது 
பற்கறித்திடில் பலபல 

இலக்கணம் பயிலினும் கொளல் ஆகா . 
( நெற்றியில் வலஞ்சுழியிருந்தால் அவளை விலக்கிவிடுவது நன்கூட , 
மெல்லிய சுழி வலமாகவும் இடமாகவும் கழுத்தில் இருந்தால் அவள் 
ஓர் ஆண்டில் தன் உயிர்க்காதலனான கணவனை இழப்பாள் ; அழகோடு 

நல்ல லட்சணங்கள் 
இருந்தாலும் அவளைக் கொள்ளுவது ஆகாது . ) 


--108 


சாமுத்திரிகா லட்சணம் 


65. அரையில் மென்சுழி உடையளேனும் 

கன்னியங் கற்பினுக்கு அயலாவாள் ; 
உரைசெய் நூல்முறை இலக்கணம் 

அனைத்தையும் ஒருங்குவாய்ந் தனளேனும் 
பொருவி னற்குணம் பொருந்துதல் 

வேண்டு( ம் )மென் பூங்குழல் படைவாள் கண் 
திருவ னார்கள் தம் இலக்கணம் 

உரைத்தனம் ; மணவினை தெரிகிற்பாம் . 
[ அரையிலே மெல்லிய சுழியை உடையவள் அழகான கற்புக்கு அவள் 
அன்னியம் ஆவாள் ; சாமுத்திரிக நூலில் கண்ட இலட்சணம் அனைத் 
தையும் பெற்றிருந்தாலும் , ஒப்பற்ற நற்குணங்களையும் அடைந்திருத்தல் 
வேண்டும் . மெல்லிய மலர் சூடிய கூந்தலையும் , வாள் போன்ற கண்ணையும் 
பெற்ற லக்ஷ்மிபோன்ற மாதர்கள் இலக்கணம் இதுவரையில் சொன்னோம் . 
மணம் செய்யும் முறையை மேலே கூறுவோம் . ) 


பிர்சேர்கை -2 


வராஹமிஹிரர் இயற்றிய பிரஹத் ஸம் விதை 

அறுபத்தெட்டாம் அத்தியாயம் 


புருஷ லட்சணம் 


( 1 ) சாமுத்திரிக 

லட்சணத்தை அறிந்த சமர்த்தன் முதலில் 
மனிதனுடைய உயரம் , கனம் , நடை , சரீர புஷ்டி , வலிமை , நிறம் , 
எண்ணைக் கசிவு போன்ற பளபளப்பு , குரல் , இயற்கைக் குணம் , 
தோற்றத்தில் பிரதிபலிக்கும் சீலம் , உடல் உறுப்புகள் , உடற் காந்தி 
ஆகியவற்றைக் கவனித்து அவனுடைய கடந்த காலத்தையும் எதிர் 
காலத்தையும் சொல்லுகிறான் . 

( 2 ) அரசனுடைய பாதங்கள் வேர்வை யில்லாமலும் ,, மிருதுவான 
உள்ளங்கால்களை உடையனவாயும் , தாமரை மலாது உட்புறத்தின் 
காந்தியைப் பெற்றும் , நெருங்கிய விரல்களையும் , அழகிய சிவந்த நகங்களை 
யும் உடையனவாயும் , நன்கமைந்த குதிகால்களைப் பெற்றும் , வெது 
வெதுப்பாகவும் நரம்பு எழாமலும் நன்றாக மறைந்த பார்களை அடைந்தும் 
ஆமை யோடு போன்ற புறவடி ( பாதத்தின் மேற்பாகத்தைப் பெற்றும் 
இருக்கும் . 

( 3 ) பாதங்கள் முறம் போன்ற உருவம் கொண்டும் , முாடாகவும் , 
வெளுத்த நகங்களைப் பெற்றும் , வளைந்து கோணலாகவும் , நரம்பு 
நிறைந்தும் , நன்கு உலர்ந்தும் , விரல்கள் விலகியனவாகவும் இருந்தால் 
வறுமைத் துன்பத்தைக் கொடுக்கும் . நடு உயர்ந்து பெரிய பாதங்களானால் 
வழி நடக்கவேண்டும் . கஷாய நிறமானால் வமிச நாசம் ஏற்படும் . 
உள்ளங்கால் சுட்ட மண் நிறமானால் பிரம்மஹத்தி செய்வான் . மஞ்சள் 
நிறமானால் கூடத்தகாத பெண்டிருடன் கூடுவான் . 

( 4 ) கணைக்கால்கள் திரண்டும் , அடர்த்தியற்ற மெல்லிய ரோமங்களை 
யுடையனவாகவும் , தொடைகள் யானைத் துதிக்கைபோலவும் , முழங்கால்கள் 
பருத்து , ஒன்றையொன்று ஒத்தும் இருந்தால் அவன் அரசனாவான் , 
கணைக்கால்கள் நாய் , குள்ள நரி ஆகியவற்றினுடையவைகளைப்போல் 
இருந்தால் செல்வம் இல்லாதவன் . 

( 5 ) அரசனுக்கு (உடலில் ) மயிர்க்கால் ஒவ்வொன்றிலும் ஒரு ரோமம் 
இருக்கும் . வேதம் வல்லார்களுக்கும் கற்றோர்களுக்கும் ஒரு காலில் 
இரண்டு ரோமம் இருக்சம் . மூன்றும் அதற்கு மேலும் இருந்தால் 
அவர்கள் வறுமையையும் துன்பத்தையும் அடைவர் . தலைமயிரும் இம் 
மாதிரியே நன்மையாகவும் தீமையாகவும் இருக்கும் . 

( 6 ) முழங்கால் சதைப் பற்று இல்லாமல் இருந்தால் அவன் பிற 
நாட்டிலே இறப்பான் . சிறியதாக இருந்தால் சௌபாக்கியம் உண்டாகும் . 
அகன்று விகாரமானால் தரித்திரன் ஆவான் . தாழ்ந்திருந்தால் பெண்டிர் 
அவனை வெற்றி கொள்வர் . சதைப்பற்றுக் கொண்டிருந்தால் அரசுரிமை 
சிட்டும் . பருத்திருந்தால் நீண்ட ஆயுள் அடைவான் . 


110 


சாமுத்திரிகா லட்சணம் 


. 


(10) மணி சிவந்திருந்தால் 


( 7 ) லிங்கம் சிறுத்திருந்தால் தனவான் ஆவான் ; பருத்திருந்தால் 
பிள்ளையில்லாதவன் ; இடது பக்கம் சாய்ந்திருந்தால் செல்வம் குறைவு . 
கோணலாக இருந்தால் செல்வம் , புத்திரப்பேறு இல்லாதவன் . கோணலாக 
இல்லாவிட்டால் பிள்ளைப் பேறு உடையவன் . கீழ் நோக்கானால் வறுமை . 
நாம்பு எழுந்திருந்தால் புத்திரப் பேறு குறைவு. நுனி முடிப்புப்போல் 
பருத்திருந்தால் சுகத்தை அடைவான் . மிருதுவாகில் மேகரோகம் 
போன்றவை ஏற்படும் . 

( 8 ) உரையால் மூடியது போன்ற லிங்கமானால் அரசன் ஆவன் . நீண்டிருந் 
தாலும் வணங்கியிருந்தாலும் செல்வம் அற்றவன் . நேராகவும் உருண்டும் 
இருக்குமானாலும் , மென்மையான நரம்பு எழுந்திருந்தாலும் தனவான் 
ஆவான் . 

( 9 ) ஒற்றைப் பீஜம் உடையவன் நீரில் மரிப்பான் , ஒன்றுக்கொன்று 
வித்தியாசமாக இருந்தால் பெண்களிடம் சபலம் கொண்டவன் ; இரண்டும் 
சரியாக இருந்தால் அரசன் ; மேல் இழுத்துக்கொண்டிருந்தால் அற்பாயுசு ; 
தொங்குபவையானால் நூறு வயது இருப்பான் . 

( 10 ) மணி சிவந்திருந்தால் செல்வம் நிறைந்தவன் வெளுத்தும் 
கறுத்தும் இருந்தால் பொருள் அற்றவன் . சிறுநீர் ஓசையுடன் விழுந்தால் 
சுகம் அனுபவிப்பான் ; ஓசையில்லாதிருந்தால் வறுமை. 

( 11 ) சிறுநீர் வலம்புரியாக இரண்டு மூன்று நான்கு தாரைகளாக 
விழுந்தால் அரசன் ஆவான் . சிதறி விழுவதானால் செல்வம் அற்றவன் . 

( 12) சிறுநீர் ஏகதாரையாகச் சுழன்று விழுந்தால் மிகுந்த அழகோடு 
புத்திரன் அடைவான் . * 

மணி உயர்ந்து சமமாக இருந்தால் , அவன் 
செல்வம் , பெண்டிர் , ரத்தினம் ஆகியவற்றை அடைவான் . 

( 13) மணி நடுவில் தாழ்ந்து இருந்தால் , பெண்களையே பெறுவர்ன் ; 
அதனோடு வறுமையும் உறுவான் ; நடுவில் உயர்ந்திருந்தால் , கால்நடைச் 
செல்வம் மிகுந்தவன் ; தடித்திருந்தால் வறுமை . 

( 14 ) சிறுநீர்த்துவாரம் நன்றாக உலர்ந்திருந்தால் , செல்வம் இல்லாத 
வனாகவும் , குரூபியாகவும் இருப்பான். சுக்கிலம் மலர்போன்று நறுமணம் 
வீசினால் அரசனாவான் . 
( 15 ) சுக்கிலம் தேன் 

கமழ்ந்தால் மிகுந்த பணக்காரனாக 
இருப்பான் ; மீன் நாற்றம் கொண்டிருந்தால் அநேகம் பிள்ளைகள் பிறப்பர் . 
நீர்த்து ( தடிப்பு இல்லாமல் ) இருந்தால் பெண் குழந்தைகளை அடைவான் ; 
இறைச்சி நாற்றம் கொண்டிருந்தால் வெகுபோகி . 

( 16 ) சுக்கிலம் சாராய நாற்றம் வீசினால் யாகம் செய்வான் ; உவர் 
நாற்றமானால் வறுமை எய்துவான் . சீக்கிரமாய்ப் போகம் செய்பவன் 
நீண்ட ஆயுள் உடையவன் ; அவ்விதம் இல்லாதவன் அற்பாயுசு கொண்ட 
வன் . 


மணம் 


* வேறு பாடத்தின்படி நல்ல அழகு வாய்ந்தவன் . ஆனால் , புத்திர பாக்கியம் 
இல்லை என்று ஆகும் . 


பிற்சேர்க்கை -2 


111 


( 17 ) பிருஷ்டபாகம் - ( சூத்தாம்பட்டை ) மிகவும் பருத்திருந்தால் 
வறுமை அடைவான் ; சதைப்பற்றுடன் சமமாக இருந்தால் இன்பம் அனுப 
விப்பான் ; பாதி அளவே இருக்கு பாயின் நோயால் பீடிக்கப்பாவான் ; 
தவளையினுடையதைப்போல் இருக்குமானால் அரசனாவான் . 


அரசனா 


( 18 ) இடை ( க ) சிங்கத்தினுடையதைப் போல் இருந்தால் 
வான் ; குரங்கு , ஒட்டகம் ஆகியவற்றின் இடையை ஒத்திருந்தால் செல்வம் 
நீங்கியவன் ஆவன ; அடி வயிறு (மேடு பள்ளம் இல்லாமல் ) சமமானதாக 
இருந்தால் சுகம் அனுபவிப்பான் ; குடம் , தட்டு ஆகியவை போலானால் 
ஏழைாவான் . 


( 19) விலா குறைவின்றிச் சதைப்பற்றுடன் இருந்தால் டணக்காரன் 
ஆவான் ; பள்ளமாகவும் கோணலாகவும் இருந்தால் வாழ்க்கையின்பத்தை 
அனு விக்க மாட்டான் ; மேடு பள்ளம் இல்லாமல் சமமான வயிறு ஆனால் 
போகத்தை நன்கு அனுபவிப்பான் ; தாழ்ந்திருந்தாலோ போகம் இல்லா 
தவன் ஆவன் . 


( 20 ) ( மேல் ) வயிறு உயர்ந்திருந்தால் அரசன் ஆவன் ; சமமாக இல் 
லாத மனிதர்கள் வக்கிர சுபாவத்தைப் பெற்றிருப்பர் ; பாம்பின் வயிற்றைப் 
போல் (நீண்டு மெலிந்து ) உடையவர்கள் வறுமையால் வாடுவர் ; அதனோடு 
பெருந்தீனிக்காரராகவும் இருப்பர் . 

( 21 ) வட்டமாகவும் , உயர்ந்தும் , அசன்றும் உள்ள தொப்புளை 
உடையவர்கள் சகத்தை அனுபவிப்பர் ; சிறியதும் கண்ணுக்குப் புலப் 
படாததும் ( தாழ்ந்தும் ) ஆழமாகவும் உள்ள தொப்புளை உடையவர்கள் 
துக்கத்தை அனுப்விப்பர் 
( 22 ) கோட்டின் 

நடுவில் , அதாவது சதை மடிப்பின் நடுவில் , 
உள்ளதோ , சரியாக இல்லாமல் மாறாக அமைந்தோ உள்ள தொப்புள் சூலை 
( வயிற்று வலி ) நோயையும் , வறு மயையும் காட்டும் . இடஞ்சுழியாக இருந் 
தால் வஞ்சகனாவான் . வலஞ்சுழியானால் புத்திசாலியாவான் . 


( 23 ) தொப்புள் பக்கவாட்டில் அகன்று அமையக்கொண்டவன் 
நீண்ட ஆயுளை உடையவன் ; மேற்புறமாக அகன்றிருந்தால் அரசனா 
வான் ; கீழ்ப்புறமாக விருந்தால் ( ஆநிரை ) பசுச்செல்வம் நிறைந்தவன் . 
தாமரையின் காய்போன்ற காந்தியையுடைய தானால் அவன் அரசனாவான் . 


( 24 ) வயிற்றிலே - சதைமடிப்பு ஒன்றையுடையவன் ஆயுதத்தால் 
மரணம் அடைபவன் . இரண்டு உருக்குமானால் ஸ்திரீபோகம் உடையவன் . 
மூன்றானால் ஆசிரியனாவான் . நான்கானால் அநேக புத்திரர்களை அடை 
வான் சதைமடிப்பே இல்லாதவன் அசனாவான் . 


( 25 ) அந்த மடிப்பு கோணலாக இருந்தால் , அவன் சேரத்தகாத 
மாதருடன் கூடுவர்ன் ; பாவியுமாவான் . அது நேராக (சரியாக ) இருக்கு 
மானால் அவன் அயல் மாதரை வெறுப்பவனாவான் . 


சமமாக 


கழுத்துள்ளவன் 
112 

சாமுத்திரிகா லட்சணம் 
( 26 ) விலாப்பக்கம் 

சதைப்பற்றுடன் மிருதுவாகவும் , வலஞ்சுழியான 
ரோமங்களைப் பெற்றுமிருந்தால் அவன் அரசனாவான் . இதற்கு மாறாக 
( அதாவது விலாப்பக்கம் சதைப்பற்று இல்லாமலும் சொரசொரப்பாகவும் 
இடஞ்சுழி ரோமங்களையுடையதாகவும் ) இருந்தால் அவன் சுகத்தை அடை 
யாமல் வறுமையுடன் பிறருக்கு அடிமையாவான் . 

( 27 ) உயர்ந்து இல்லாமல் உள்ள மார்புக்காம்பை உடையவர்கள் 
பாக்கியசாலிகள் . ஒன்றையொன்று ஒவ்வாமல் நீண்டவைகளாக உள்ள 
வர்கள் வறுமையில் உழல்வர் . பருத்தோ உயர்ந்தோ அழுந்தியோ 
உடையவர்கள் அரசர்களாகவும் சுகத்தை அனுபவிப்பவராகவும் ஆவர் . 

( 28 ) மார்பு உயர்ந்து பந்து உறுதியானதாகச் சதைப்பற்று மிகுந்த 
தாகவும் உள்ளவர் அரசராவர் . - விகாரமான மயிர் நிறைந்து நரம்புடன் 
கூடியதாக உள்ள மார்பையுடையவர் அதமர் ஆவர் . 
( 29 ) மார்பு உள்ளவன் செல்வந்தனாவான் . 

பருத்த 
மார்பையுடையவன் வீரன் ஆவன் ; குறுகியிருந்தால் வறுமை எய்தும் . 
சரியாக இல்லாமல் ( மேடு பள்ளங்களைக் கொண்டோ கோணலாகவோ) 
இருந்தால் ஆயுதத்தால் மரணம் அடைவான் . 
( 30 ) ( ஜத்ரு = தோளும் கழுத்தும் சேரும் இடம் ) 

பிடரி ஒன்றோ 
டொன்று ஒத்திராமல் உள்ளவன் கொடியவன் . தோள் எலும்பு , கூடும் 
சந்தி அகலமாக இருந்தால் பொருள் அற்றவன் ; வறியன் . உயர்ந்திருந் 

போகத்தை அனுபவிப்பவன் ; தாழ்ந்திருந்தால் தரித்திரம் . 
பருத்து இருந்தால் பொருள் உடையவன் ; செல்வந்தன் . 

( 31 ) கழுத்து தட்டையாகவோ , சதைப் பற்று இன்றி உலர்ந்து நரம்பு 
புடைத்தோ உள்ளவன் தரித்திரன் . எருமையின் கழுத்தைப் போன்ற 

; 
தால் உயிர் துறப்பான் . 

( 32 ) கழுத்து சங்கு போல் இருந்தால் அரசன் ஆவான் ; தொங்கும் 
கழுத்தை உடையவன் நன்றாகச் சாப்பிடுவான் ( பெரு வயிறன் ); முதுகு 
வளைவில்லாமலும் புறமயிர் இல்லாமலும் இருந்தால் அவன் பொருள் 
உடையவன் . இதற்கு மாறாக இருந்தால் கெடுதல் . 

( 33 ) அக்குள் வேர்வையில்லாமல் பருத்து உயர்ந்து சமமாக அமைந்து 
நறுமணம் உடையதாகவும் , மயிர் அடர்ந்ததாகவும் இருந்தால் அவன் 
செல்வம் படைத்திருப்பான் . இதற்கு மாறாக இருந்தால் பொருள் இல்லாத 
வன் ; வறியன் . 
( 34 ) கழுத்து , தசை ( மாம்சம் ) இல்லாமலும் மயிர் 

அடர்ந்தும் 
வளைவாகவும் குட்டையாகவும் ( 

சிறுத்தும்) இருந்தால் பொருள் அற்ற 
வன் ஆவன் : விசாலமாகவும் , உயர்ந்தும் , தோளோடு நன்கு பொருந்தி 
யும் இருந்தால் சௌக்கியத்தையும் , வீரியத்தையும் 

வீரியத்தையும் வலிமையையும் ) 
அளிக்கும் , 


தால் 


பிற்சேர்க்கை 


113 


( 35 } கைகள் ஒன்றை யொன்று ஒத்து , திரண்டு, பருத்து , யானைத் 
துதிக்கை போல் முழங்கால் வரை தொங்கினால் அவற்றையுடையவன் 
அரசனாவான் : - குறுகி மயிர் அடர்ந்து இருப்பவன கீழ்ப்பட்டவன் ( அதமன் ) 
ஆவான் . 


( 36 ) கை விரல்கள் நீண்டிருந்தால நீண்ட ஆயுளைக் கொடுக்கும் . 
விரல்களிலே சதை மடிப்பு இல்லாமல் இருந்தால் பாக்கியவான் ஆவான் . 
மெலிந்த விரல்களையுடையவன் மேதாவி . தட்டையாயிருந்தால் பிறருக்கு 
அடிமைப்பட்டு வாழ்வான் . 


. 


( 37 ) பருத்த விரலானால் செல்வம் இல்லை ; வெளிப்புறமாக வளைந்த 
விரலானால் ஆயுதங்களால் மரணம் அடைவன் . குரங்கின் கையைப் போல் 
அமைந்திருந்தால் தனிகன் , செல்வம் உள்ளவன் . புலியினுடையதைப் 
போல் இருந்தாலோ பாவியாவான் . 


( 38 ) மணிக்கட்டு வெளியில் தெரியாமல் மறைந்தும் திடமாகவும் 
நன்றாகக் கூடியுள்ள பூட்டை உடையதாகவும் இருந்தால் அரசனாவான் ; 
இந்த இலக்கணத்தில் குறைந்தால் கைக்குச் சேதம் 
தளர்ந்தும் சப்தத்தோடு கூடியிருந்தாலும் ( நெட்டை முறித்தாலும் ) 
பொருள் அற்றவன் ஆவன் . 


உண்டாகிறது . 


( 39 ) உள்ளங்கை ஆழ்ந்திருந்தால் தந்தையின் பொருள் ( பிதுரார்ஜித 
சொத்து ) கிட்டாது . உருண்டு பள்ளமாக இருந்தால் பொருள் உடையவர்கள் . 
நன்கு மேடான உள்ளங்கையை உடையவர்கள் வள்ளல்கள் ஆகி வழங்குவர் . 


( 40 ) உள்ளங்கைகள் ஒன்றையொன்று ஒத்திராமல் இருந்தால் கொடிய 
வனாகவும் தரித்திரனாகவும் ஆவான் . சிவந்திருந்தால் அரசன் ; மஞ்சள் 
நிறமாயிருந்தால் அடையத்தகாத மங்கையரைப் புணருபவன் . மழ 
மழப்பு இல்லாத உள்ளங்கையானால் பொருள் செல்வம் அற்றவன் . 


( 41 ) நகம் 

உமிபோல் இருந்தால் " நபும்சகன் ; தட்டையாகவோ 
பிளந்தோ இருந்தால் பொருள் இழந்தவன் ( தரித்திரன் ) ; சொத்தை 
யாகவோ நிறம் குலைந்தோ இருந்தால் பிறருக்கு அடிமையாக ( நூல் 
வேலை செய்பவனாக ) இருப்பான் . சிவந்திருந்தால் அரசனாவான் . 


( 42 ) பெரு விரலில் யவ -தானியம் போன்ற ரேகை இருந்தால் 
பணக்காரன் . பெருவிரலின் அடிப்புறத்தில் உள்ளவை புத்திர பாக்கி 
யத்தைக் காட்டும் . விரல் இறை ( கணு ) நீண்டிருந்தால் பாக்கியவானாகவும் 
தீர்க்காயுள் உடையவனாகவும் இருப்பான் . 


. ( 43 ) கைரேகைகள் ஆழ்ந்து அழகாக ( பளபளப்பாக ) இருந்தால் 
செல்வம் உள்ளவன் ஆவான் . அவ்விதம் இல்லாது போனால் தரித்திரம் . 
விரல்கள் நெருங்கியிராமல் இருந்தாலும் ஏழைமை ; பருத்து நெருங்கி 
யிருந்தால் செல்வம் மிகுந்து வாழ்க்கையில் சிறந்து விளங்குவான் . 


114 


சாமுத்திரிகா லட்சணம் 


( 44 ) மணிக்கட்டிலிருந்து 

தொடங்கி 

உள்ளங்கையை அடையும் 
மூன்று ரேகைகள் உள்ளவன் அரசனாவான் . மீன் போன்ற இரண்டு 
ரேகைகள் இருந்தால் அவன் யாகங்களைச் செய்து எப்போதும் அள்ளி 
வழங்குபவனாக இருப்பான் . 

( 45 ) வச்சிராயுதம் போன்ற ரேசையானால் செல்வம் உடையவன் , 
மீன்வால் போன்ற ரேகையானால் வித்தை அடைவான் . சங்கரேகை 
யானால் அரசன் . குடை , பல்லக்கு , யானை , குதிரை, தாமரை ஆசியவை 
போன்ற ரேகைகளும் சமமான பலனை ( அரச பதவியை ) அளிக்கும் . 


( 46 ) குடம் , தாமரைத்தண்டு , வெற்றிக்கொடி ( பதாகை ) , அங்குசம் 
இவை போன்ற ரேகையுடையவர்கள் குபேர சம்பத்து உள்ளவர்கள் . மாலை 
போல் ரேகை இருந்தால் பணக்காரன் . ஸ்வஸ்திகை உருவமானால் 
ஐச்வர்யம் பெருகும் . 

( 47 ) சக்கரம் , கத்தி , கோடரி , தோமராயுதம் , சக்தி , வில் , ஈட்டி 
ஆகியவை போன்ற ரேகைகள் இருந்தால் சேனாதிபதிகளாக ( வீரர்களாக ) 
ஆவர் . உரல் போன்ற உருவத்தைப்பெற்ற ரேகை உள்ளவர் விதிப்படி 
யாகம் செய்பவராவர் . 


( 48 ) மகரம் , துவசம் ( கொடி ), பொக்கிஷம் இவை போன்ற ரேகை 
களையுடையவர்கள் ( இந்தப் பகுதியை வேறு விதமாகவும் பொருள் 
கொள்ள முடியும் . மகரக்கொடியை உடைய மன்மதன் பொக்கிஷமான 
யோனி போன்ற ரேகை உள்ளவர்கள் ] பெருஞ்செல்வத்தைப் பெற்றிருப்பர் . 
பெருவிரல் அடியில் யாகவேதி போன்ற உருவத்தையுடைய பிரம்ம 
தீர்த்தம் எனப்பெறும் ரேகை இருந்தால் அக்நிஹோத்திரம் செய்தவ 
ராவர் . 


(49 ) முக்கோண வடிவமான ரேகையுள்ளவர்கள் குளம் , கோயில் 
முதலியவற்றை நிர்மாணித்துத் தருமம் செய்பவர் . பெருவிரலின் அடியில் 
உள்ள ரேகைகள் பிள்ளைகளைக் குறிக்கும் . மெல்லிய ரேகைகள் 
பெண்கள் ஆகும் . 

( 50 ) பெருவிரலுக்குப் பக்கத்து விரலான சுட்டுவிரலை அடையும் 
ரேகை நூறு வயதைக் குறிக்கும் . குறைந்தோ நடுவில் அறுந்தோ 
இருந்தால் மரத்திலிருந்து விழுவதைக் கற்பனை செய்யவேண்டும் . ( மரத் 
திலிருந்து விழுந்து உயிர் துறப்பர் என்றோ வயது குறையும் என்றோ 
கொள்ளலாம் .) அதிகமான ரேகைகள் இருந்தாலும் , ரேகைகளே இல்லா 
விட்டாலும் தரித்திரம் . 

( 51 ) மோவாய் மிகவும் குறைவாக ( மெலிந்து ) நீண்டிருந்தால் 
தரித்திரம் ; பொருள் அற்றவன் ஆவான் . சதைப்பற்றுடன் கூடியிருந் 
தால் தனம் மிகுந்தவன் ஆவான் . கோணல் இல்லாமல் கோவைப் 
பழத்தை ஒத்த கீழ் ) உதடு வாய்ந்தவர்கள் அரசராவர் . சிறுத்திருந்தால் 
எழைமை . 


பிற்சேர்க்கை -2 


115 : 


1 ( 52 ) உதடு . வெடித்தோ , துண்டிக்கப்பட்டோ (அறுந்தோ) , நிறம் 
அற்றோ, மாறியோ , குரூரமாகவோ இருந்தால் பொருள் அற்றவர் ஆவார் . 
அழகு வாய்ந்து நெருங்கி மிகவும் கூர்மையாக உள்ள கோரைப் பற்களும் 
சமமாக வரிசையாக உள்ள பற்களும் நன்மை பயக்கும் . 


(53) நாக்கு சிவந்து நீண்டு மெல்லியதாகவும் பொருத்தமானதாக 
(சமமானதாகவும் இருந்தால் சுகத்தை நல்கும் . வெளுத்தோ , 
கறுத்தோ , பருத்தோ (உலர்ந்து குரூரமாகவோ) இருந்தால் பொருள் 
அற்றவன் ஆவான் . ( தவடையும் ) கன்னமும் அப்படியே . 

(54 ) நன்கு பொருந்தி மூடும் வாயைப் பெற்று அழகாகவும் அழுக் 
கற்று ( குற்றம் இல்லாமல் ) , சமமாக ( கோணல் இல்லாமல் ) உள்ள முகம் 
அரசர்க்கு உரியதாகும் . இதற்கு மாறாக அமைந்திருந்தால் துக்கத்தை 
அனுபவிப்பார்கள் . மிகப்பெரிய முகத்தைப் பெற்றவர்கள் பாக்கியமில்லாத 
வர்கள் ஆவர் . 

முகத்தைப் பெற்றவர்களுக்குக் குழந்தை இல்லை . 
வட்டவடிவமான முகம் கபடிகளுக்கு ஆகும் ; நீண்ட முகம் எழைமை 
யைக் குறிக்கும் . பெண் முகத்தைப் பெற்றவர்கள் பாபத்தொழிலைச் 
செய்வார்கள் . 


( 55 ) பெண் 


விகார 


( 56 ) தூர்த்தர் ( மோசக்காார் ) களுடைய முகம் சதுரமாக இருக்கும் ; 
பிள்ளை இல்லாதவர்களுக்குத் தாழ்ந்து ( பள்ளமாக ) இருக்கும் ; லோபி 
களுக்கும் ( பொருள் - அற்றவர்களுக்கும் ) மிகக் குறுகலாக இருக்கும் . 
போலிகளுக்கு நிறைந்து அழகாகக் காணப்படும் . 

( 57 ) மீசை மயிர் நுனிபிளவாமல் வழுவழுப்பாகவும் , மிருதுவாகவும் , 
வணக்கமாகவும் இருந்தால் சுபத்தை அளிக்கும் . சிவந்தோ, 
மாகவோ , அற்பமாகவோ இருக்குமானால் அவர்கள் திருடர்கள் என்று 
அறிக . 

( 58) காது சதைப்பற்று இல்லாமல் இருந்தால் பாபத்தினால் மரணம் 
அடைவர் . - சப்பட்டையான காது . வெகுபோகங்களை அளிக்கும் . சிறியதாகக் 
குறுகிய காதை உடையவன் கிருபணன் ( தரித்திரன் ) . இரும்பு முளை போன்ற 
காது உள்ளவர் அரசர் ஆவர் . 

(59) காதில் மயிர் உள்ளவர் நீண்ட ஆயுளை உடையவர் . விசால 
மான காது செல்வத்தை அளிக்கும் . நரம்புமிகுந்து தோன்றும் காதை 
உடையவர் கொடியவர் ( குரூரர் ). சதைப் பற்றுமிகுந்தோ நீண்டு தொங்கு 
வதாகவோ உள்ள காது வாய்ந்தவர் நல்ல சுகத்தை அனுபவிப்பர் . 


( 60 ) கன்னம் தாழ்ந்து , பள்ளமாக இராமல் ( மேடாக இருந்தால் ) 
போகத்தை அளிக்கும் . சதைப்பற்று மிகுந்த கன்னத்தை உடையவன் 
மந்திரி ஆவான் . கிளிமூக்குப் போன்ற மூக்கை உடையவன் சுகத்தை 
அடைவான் . வற்றி இருந்தாலும் ( சிரஞ்சீவி ) நீண்ட ஆயுளை அடைவான் . 


(68 
116 

சாமுத்திரிகா லட்சணம் 
(( 61 ) அறுந்ததுபோன்ற உருவத்தைப் பெற்ற மூக்கு உடையவன் 
புணரத்தகாத மாதரை அடைவான் . நீண்ட மூக்கானால் செல்வம் 
நன்றாக வளைந்திருந்தால் திருடன் ஆவான் . சப்பையாக இருந்தால் 
மங்கையரால் மரணம் எய்துவான் . 

( 62 ) மூக்கின் நுனி கோணியிருந்தால் (வளைந்திருந்தால் ) பெரும் பணக் 
காரன் . வலது பக்கமாக வளைந்திருந்தால் அதிகமாகச் சாப்பிடுகிறவன் ; 
கொடியவன் . நேராகவும் , சிறுதுவாரங்களைப் பெற்றும் , அழகாகவும் 
உள்ள நாசி பாக்கியத்தை அளிக்கும் . 

( 63 ) தும்மும்போது தும்மல் இரண்டு மூன்று சேர்ந்து ( தொடர்ச்சி 
யாகப் ) பலத்த சப்தத்துடன் வெளிப்பட்டுப் பிறகு எதிர் ஒலித்தால் 
அவன் பணக்காரன் ஆவான் . தும்மல் ஒன்றோடு ஒன்று சேராமலும் 
கெட்டியாகவும் இருந்தால் நீண்ட ஆயுளை உடையவன் . 

( 64 ) தாமரை இதழின் ( காந்தியை ) அழகை உடைய கண்களைப் 
பெற்றவர் தனிகர் ; சிவந்த கடையோடு கூடிய கண்களைப் பெற்றவர் 
செல்வத்தை அடைவர் ; தேன்போன்ற பொன்னிறம் வாய்ந்த கண்ணை 
அடைந்தவர் மிகப்பெரும் பணக்காரர் . பூனைக் கண்ணை உடையவர் பாவிகள் 
ஆவர் . 

( 65 ) பச்சை , (மஞ்சள் ) , வெண்மை கலந்த நிறத்தை 
கண்ணைப் பெற்றவரும் , வட்டமான கண்ணை உடையவரும் பாவிகள் . 
கண் கோணலாக இருந்தால் திருடர் . சாய்ந்த ( அல்லது காய்ப்புண்ட) 
கண்ணை உடையவர் 

குரூரமனம் 

படைத்தவர் . யானைக்கண் போன்ற 
கண்ணை அடைந்தவர் அரசர் ஆவர் . 

( 66 ) கம்பீரமான , அதாவது ஆழ்ந்த கண்களையுடையவர்கள் ஐச்வர் 
யத்தை அடைவர். 

நீலோத்பலம்போன்ற நிறம் கொண்டிருந்தால் 
வித்வான் ஆவர் ; மிகவும் கறுப்பான கருவிழிகளானால் அந்தக் " கண்கள் 
பிடுங்கப்பட நேரும் . 

( 67 ) பெரிய கண்களை உடையவர் மந்திரிப்பதவி அடைவர் ; பொன் 
னிறமானால் பாக்கியம் கிட்டும் . எழைகளின் கண்கள் மெலிந்து தோற்றம் 
அளிக்கும் . பளபளப்புடன் விளங்கினால் மிகுந்த செல்வமும் நல்ல போக் 
மும் கிட்டும் . 


உடைய 


உயர்ந்திருந்தால் அற்பாயுசு உள்ளவன் ; 
விசாலமாகவும் உயர்ந்தும் இருந்தால் மிகுந்த இன்பத்தை அடைவான் . 
ஒன்றையொன்று ஒவ்வாமல் இருந்தால் வறுமை . இளம் பிறைபோல் 
வளைந்த புருவமானால் தனவான் ஆவான் . 


( 69 ) நீண்டு தொடர்ச்சியான ( ஆனால் நடுவில் கூடாத ) புருவமானால் 
தனிகர்கள் ஆவர் ; நடுவிலே பிளந்திருந்தால், செல்வமற்றவர் ; நடுவில் 
தாழ்ந்து வளைந்திருக்கும் புருவமானால் புணரத்தகாத மாதரிடம் பற்றுதல் 
கொள்வர் . 


பிற்சேர்க்கை -2 


117 


( 70 ) உயர்ந்து அகன்ற நெற்றிப் பூட்டை உடையவர்கள் செல்வம் 
மிகுந்தவர் ; பள்ளமாக இருந்தால் செல்வம் இராது ; பிள்ளைகளும் இல்லை . 
நெற்றி மேடுபள்ளமாக இருந்தால் பொருளற்றவர் ; பாதிச் சந்திரன் 
போன்றிருந்தால் தனவான் . 

( 71 ) முத்துச் சிப்பிபோல் நெற்றி விசாலமாக இருந்தால் ஆசாரியர் 
ஆவர் . நரம்பு நிறைந்து இருந்தால் அதர்மத்தில் இச்சையுள்ளவர் . 
ஸ்வஸ்திகை போன்ற உருவங்களில் நரம்பு புடைத்திருந்தால் செல்வம் 
நிறைந்தவர் ஆவார் . 

( 72 ) தாழ்ந்த நெற்றியை யுடையவர்கள் சிறைப்படுவர் ; கொலை 
நிமித்தமும் ஏற்படும் ; கொடிய தொழிலிலும் இச்சை கொள்வர் ; உயர்ந்த 
நெற்றியானால் அரசர் ஆவர் ; நெருங்கியிருந்தால் கிருப்பணன் ஆவன் . 


- ( 73 ) ஒருவனுடைய அழுகை தீனமாக இல்லாமலும் , கண்ணீர் இல்லா 
மலும் அழகாகவும் இருக்குமானால் அது அவனுக்கு நன்மை பயக்கும் . 
தீனமாகவும் அதிகக் கண்ணீரை உடையதுமான அழுகை 

நன்மை 
அளிக்காது . 


( 74 ) நடுக்கமற்ற சிரிப்பு நன்மை பயப்பதாகும் ; கண்ணை மூடிக் 
கொண்டு சிரிப்பவன் பாவி ; சந்தோஷம் உள்ளவனுக்கும் , பைத்தியக் 
காரனுக்கும் சிரிப்பு அடிக்கடியும் புன் சிரிப்பாகவும் ஏற்படும் . 

( 75 ) நெற்றியிலே நீண்ட ரேகைகள் மூன்று இருந்தால் அவன் 
நூறு ஆண்டு வாழ்ந்திருப்பான் . நான்கு ரேகைகள் இருந்தால் அரசுப் 
பதவியுடன் தொண்ணூற்றைந்து ஆண்டு வாழ்வான் . 


( 76 ) அறுந்து போன ரேகையானால் புணரத்தகாத மாதரைக் கூடுவான் ; 
ரேகையே இல்லாவிட்டால் தொண்ணூறு வயது வாழ்வார் . ரேகை இரு 
புறமும் கேசத்தைத் தொடுமானால் எண்பது வயது வரை வாழ்வார் . 


( 77 ) ஐந்து ரேகையானால் எழுபது வயது ; ஆறு ஆனால் அறுபது ; அதிக 
மான ரேகைகளானால் ஐம்பது ; 

கோணலாக வளைந்திருந்தால் நாற்பது 
வயது . 


( 78 ) ரேகை 

புருவத்தைத் தொட்டிருந்தால் முப்பது வயது ; இடது 
புறம் வளைந்திருந்தால் இருபது ; சிறு ரேகைகளானால் அற்பாயுசு ; 
( இன்னும் ) குறுகியிருந்தால் அதற்கு ஏற்றவாறு ஆயுள் அமையும் . 


( 79 ) உருண்டை வடிவான தலையையுடையவன் ஆநிரைச் செல்வம் 
அடைந்தவன் ஆவான் . குடை போன்ற வடிவம் ஆனால் அரசன் , 
சப்பட்டையானால் பெற்றோர்களைக் கொல்பவன் ; 

எலும்பு பருத்த தலை 
யானால் நீண்ட காலம் உயிர்வாழ்வான் . 

( 80) பானை போன்ற தலையை உடையவனுக்குத் தியானத்தில் ரு 
ஏற்படும் ; இரட்டை மண்டையானால் பாபம் செய்பவன் ; செல்வமற்றவன் ; 

Samu .-- 9 


மூக்கு , வாய் , 
118 

சாமுத்திரிகா லட்சணம் 
பள்ளமான தலையானால் 

பெரியோராவார் ; மிகவும் பள்ளமானால் 
அனர்த்தம் விளையும் . 

( 81 ) தலை , மயிர் மயிர்க்காலுக்கு ஒன்றாகவும் , பளபளப்பாகவும் , 
கறுத்தும் , சுருண்டும் , நுனி பிளக்காமலும் , மிருதுவாகவும் , மிகவும் 
அதிகமாக இல்லாமலும் இருந்தால் நல்ல சுகத்தை அனுபவிப்பனாகவோ 
அரசனாகவோ ஆவான் . 

( 82 ) தலைமயிர் மயிர்க்காலில் அதிகமான ரோமங்களும் , ஏற்றக் குறை 
வாகவும் , செம்பட்டை நிறமாகவும் , தடித்தும் , பிளந்த நுனியுடனும் , 
சொரசொரப்பாகவும் , குட்டையாகவும் , அதிகமாகச் சுருண்டும் , மிகச் 
செறிந்தும் இருந்தால் தனம் அற்றவன் ஆவான் . 

( 83) உடலின் எந்த உறுப்பும் உயர்ந்து , தசைப்பற்று இல்லாமல் 
நாம்பு எழுந்து இருக்குமானால் , அது நன்மை பயக்காதது என்பது . 
மாறுபட்டு இருந்தால் நன்மை பயப்பதாகும் . 

( 84 ) உடலிலே மூன்று இடங்கள் விசாலமாகவும் , மூன்றிடம் ஆழ்ந் 
தும் , ஆறு உயர்ந்தும் , நான்கு குறுகியும் , ஏழு சிவந்தும் , ஐந்து 
மெலிந்தும் , ஐந்து நீண்டும் இருந்தால் , அவன் அரசனாகவும் பூஜிக்கத் 
தக்கவனாகவும் ஆகிறான் . 

( 85 ) மனிதனுக்குத் தொப்புள் , குரல் , சுபாவம் ( தன்மை ) ஆகிய 
மூன்றும் ஆழ்ந்திருத்தலே நன்று . ஆண்களுக்கு மார்பு , நெற்றி , முகம் 
ஆகிய மூன்றும் விசாலமாக இருத்தல் சிறந்தது . 
ஆகிய ஆறும் உயர்ந்து இருத்தல் நலம் . ஆண்குறி , முதுகு , கழுத்து ,, 
கணைக்கால் ஆகிய நான்கும் குறுகியிருத்தல் நன்மை பயக்கும் . 


கை , 


( 87 ) . கடைக்கண் , கால் , 

கன்னம் , உதடுகள் , - நாக்கு , 
நகம் , ஆகிய ஏழும் சிவந்திருந்தால் சிறந்ததாகும் . பல் , விரற்கணு , 
தலைமயிர் , நகம் , தோல் , ஆகிய ஐந்தும் மெலிந்து இருந்தால் இன்பத்தை 
அளிக்கும் . துன்பம் அனுபவிக்கப் பிறந்தவர்களுக்கு இவ்விதம் இராது . 


( 88 ) தவடை , கண் , கை , மூக்கு ; மார்பகம் ( முலைக் காம்புகளுக்கு 
இடைப்பட்ட பாகம் ) ஆகிய ஐந்தும் நீண்டதாயின் அரசர்கள் ; அல்லா 
தார்க்கு இவ்விதம் இராது. 

( 89 ) ஸ்படிக ரத்தினத்தாலான குடத்தில் இட்ட விளக்கின் ஒளி பிர 
காசிப்பது போல் மனிதன் , மிருகம் , பறவை 

ஆகியவற்றின் உடலில் 
தோன்றும் பளபளப்பைக் கொண்டு தேஜவின் குணங்களால் நன்மை 
தீமைகளைச் சாமுத்திரிகாலட்சணம் வல்லவர் தெரிந்து கொள்வார் . 


( 90 ) பூமி தத்துவத்தினின்றும் உண்டாகும் காந்தி , பல் , தோல் 
நகம் , கேசம் , புற மயிர் ஆகியவற்றுக்கு மழமழப்புள்ள ஒரு பளபளப் 


பிற்சேர்க்கை -2 

119 
பையும் நல்ல வாசனையையும் அளித்து , சந்தோஷம் , தனலாபம் , இகலோக 
போகம் ஆகியவற்றையும் நல்கி , எப்போதும் தர்ம வழியில் நிலைக்கச் 
செய்கிறது . 


( 91 ) நீரினின்றும் உண்டாகும் காந்தி அழகாகவும் , கறுப்பாகவும் 
நிர்மலமாகவும் , பச்சை நிறமுள்ளதாகவும் , கண்ணுக்கு இனிமையாகவும் 
இருக்கும் . அது பிராணிகளுக்குத் தாயைப் போல எல்லா விஷயங்களி 
லும் சித்தியை அளித்து , பாக்கியம் , மிருதுத்தன்மை , சுகம் , இகலோக 
போகம் ஆகியவற்றுடன் மங்களத்தையும் நல்குவது . 


( 92 ) நெருப்பினின்றும் உண்டாகும் காந்தி குரூரம் வாய்ந்ததும் , 
ஒதுக்கமுடியாததும் , தாமரை , பொன் அல்லது நெருப்புப் போன்ற 
நிறத்தைக்கொண்டதும் தேஜஸ் ( பிரபாவம் ) , பராக்கிரமம் , சக்தி ஆகிய 
வற்றோடு கூடியதும் ஆகும் . அது மக்களுக்கு வெற்றியைக் குறிப்பதாக 
ஆகும் . விரும்பிய பொருளைச் சீக்கிரம் அடையவும் செய்யும் . 

( 93 ) காற்றினின்றும் உண்டாகும் காந்தி அழுக்கடைந்தும் , குரூரமாக 
வும் , கறுத்தும் , நல்ல வாசனை இல்லாததுமாக இருக்கும் . அது கொலை , 
சிறை , நோய் , அனர்த்தம் , பொருளழிவு ஆகியவற்றை உண்டாக்கும் .. 
ஆகாய வெளியினால் ஏற்படும் காந்தி ஸ்படிகத்தை ஒத்து நிர்மலமாகவும் , 
கம்பீரமாகவும் உள்ளது . அது அதிருஷ்டத்தோடு கூடி எல்லா நன்மைகளுக் 
கும் கருவூலம் போன்றது . 


( 94 ) நிலம் , நீர் , நெருப்பு , காற்று , வெளி ஆகிய இவற்றினின்றும் 
உண்டாகுபவை ஐந்து . இன்னும் சிலர் சூரியன் , விஷ்ணு , இந்திரன் , 
யமன் , சந்திரன் ஆகிய ஐவரிடமிருந்து தோன்றுபவையென வேறு 
ஐந்தையும் கூறுவர் . அவற்றின் லட்சணம் , பலன் ஆகியவை மேலே 
கூறியபடிதான் . ஆகவே பத்து எனக் கொள்ளவேண்டியதில்லை . ஐந்தே 
ஆகும் . 


( 95 ) யானை , காளை , தேர் , வெள்ளம் , பேரிகை , மிருதங்கம் , சிங்கம் 
இவற்றின் ஓசையைப் போன்ற குரலை உடையவர் அரசர்கள் ஆவர் ; 
கழுதை , ஜர்ஜாப்பறை போன்ற கடூரமான குரலை உடையவர்கள் செல்வம் , 
இன்பம் ஆகியவை அற்றவர் ஆவர் . 


( 96 ) உயிர்ப்பிராணிக்கு உடலிலே கொழுப்பு , எலும்புக் கசிவு 
( மஜ்ஜை ) , தோல் , எலும்பு , சுக்கிலம் , ரத்தம் , மாமிசம் 

எழு 
சாரங்கள் ( உள் பலம் ) உண்டு . அவற்றின் பயன் பின்வருமாறு : 


என 


( 97 ) கன்னம் ( அண்ணம்) , உதடு , எயிறு , நாக்கு , கடைக் கண், குதம் , 
கை , கால் ஆகியவை சிவந்திருந்தால் , ரத்தத்தின் சாரம் நிறைந்திருக் 
கிறது என்றாகும் . அப்படிப்பட்டவர்கள் மிகுந்த சுகம் , பெண்டிர் , பிள்ளை , 
செல்வம் ஆகியவற்றைப் பெற்றிருப்பார் . 

Samu .-- 9A 


120 


சாமுத்திரிகா லட்சணம் 


( 98 ) மழமழப்பான தோலை உடையவர்கள் மிகுந்த பணக்காரர்கள் ; 
மிருதுவான தோலானால் பாக்கியவான்கள் ; மெல்லிய தோலானால் 
நல்ல அறிஞர்கள் ஆவர் . கொழுப்பு , எலும்புக் கசிவு ( மஜ்ஜை ) ஆகிய 
சாரம் திறைந்தவர்கள் , அழகிய தேகத்தை உடையவர்களாகவும் ; 
மக்கள் , செல்வம் நிறைந்தவர்களாகவும் இருப்பர் . 

( 99 ) எலும்பு சாரம் மிகுந்தவன் பருத்த எலும்பை உடையவனாக 
இருப்பான் . நல்ல பலமும் , வித்தையும் , அழகிய ரூபமும் 
பெற்றிருப்பான் . தடித்து நிறைந்த சுக்கிலம் உடையவன் பாக்கியவான் . 
வித்தை , அழகு ஆகியவற்றையும் அடைந்திருப்பான் . 

( 100 ) மாமிசஸாரம் மிகுந்தவன் நன்றாக வளர்ச்சி பெற்றிருப்பான் ; 
வித்துவானாகவும் , செல்வம் நிறைந்தவனாகவும் , அழகுள்ளவனாகவும் 
இருப்பான் . உடல் உறுப்புகள் நன்றாக இணைந்து பொருந்தி இருந்தால் 
அதற்கு ஸங்காதம் ( சேர்க்கை , செறிவு ) எனப் பெயர் . அவ்விதம் 
உள்ளவன் சுகத்தை அனுபவிப்பான் . 
( 101 ) வாய் , நாக்கு , பல் , கண் , நகம் ஆகிய ஐந்து இடங்களிலும் 

ஜொலிப்பு காணப்படும் . அவ்விதம் இருப்பவனுக்கு 
செல்வம் , மக்கள் , பாக்கியம் ஆகியவை கிட்டும் . அவ்விதம் இல்லாமல் 
சொரசொரப்பாக இருந்தால் வறுமை ஏற்படும். 

- 
( 102 ) மிகுந்த பளபளப்பான ஜொலிப்பு வாய்ந்து ஒளி வீசும் 
உடலைப் பெற்றவர் அரசராவர் ; நடுத்தரமாக உடையவர்கள் செல்வம் , 
மக்கள் பெற்றிருப்பர் ; ஜொலிப்பு இல்லாமல் சொரசொரப்பாக 
இருந்தால் பொருளற்றவராவர் ; அந்த ஜொலிப்பு சுத்தமாக இருந்தால் 
நன்மை பயக்கும் . கலப்பாக இருக்குமானால் நன்மை பயக்காது . 

( 103 ) சீலத்தை ( முன்வினைப்பயனை ) முகத்திலிருந்து அறியலாம் . 
பசு , எருது , புலி , சிங்கம் , கருடன் ஆகியவற்றின் முகம்போல் இருந்தால் , 
தடுக்க முடியாத வீரத்தையும் , எதிரிகளை வெல்லும் வல்லமையையும் 
பெற்று அரசர்கள் ஆவார் . 
( 104 ) குரங்கு , எருமை , பன்றி , ஆடு 

ஆகியவற்றின் 

முகம் 
போலிருந்தால் மக்கள் , செல்வம் , சுகம் ஆகியவற்றை அடைவர் . 
கழுதை , ஒட்டகம் ஆகியவை போன்ற முகமும் உடலும் இருந்தால் 
செல்வம் , சுகம் இல்லாத தரித்திரர் ஆவர் . 

( 105 ) உத்தமம் , மத்திமம் , அதமம் ஆகிய மூவகை ஆடவர்களின் உயரம் 
முறையே நூற்றெட்டு , தொண்ணூற்றாறு , எண்பத்து நான்கு அங்குலம் 
( கைவிரல் அளவு ) கொண்டதாக இருக்கும் . 


( 106 ) தராசில் 

நிறுத்தால் அரைப்பாரம் எடையுள்ளவன் மக்கள் 
செல்வம் உள்ளவன் ; அதற்குக் குறைந்தால் துக்கம் அனுபவிப்பான் ; 
ஒரு பாரம் எடை உள்ளவன் தனிகன் ஆவான் . அதற்குமேல் ஒன்றரைப் 
பாரம் எடையுள்ளவன் பூமி முழுவதையும் ஆளும் அரசன் ஆவன் . 


ஆகியவற்றி பிற்சேர்க்கை -2 

121 
( 107 ) உயரத்தையும் எடையையும் பெண்களுக்கு இருபது வயதிலும் , 
ஆண்களுக்கு இருபத்தைந்து வயதிலும் அதாவது அவர் அவர் ஆயுள் பரி 
மாணத்தில் நாலில் ஒரு பாகம் கழிந்ததும் கணக்கிடவேண்டும் . 

(108 ) நிலம் , நீர் , நெருப்பு , காற்று , ஆகாயவெளி, தேவர் , மனிதர் , 
அரக்கர் , பிசாசு , மிருகம் ஆகியவற்றின் தன்மையை ( ஸத்துவத்தை ) ப் 
பெற்றவனாகிறான் மனிதன் . அவற்றின் லக்ஷணம் பின்வருமாறு : 

( 109 ) பூமியின் தன்மை வாய்ந்தவன் மங்களகரமான புண்ணிய 
வாசனை யுடையவன் ; நல்ல போகங்களை அனுபவிப்பான் ; அழகிய மூச்சை 
உடையவன் ; திடமானவன். நீரின் தன்மை வாய்ந்தவன் ; அதிகம் நீரைப் 
பருகுவான் ; மனைவியிடம் நீங்காத காதல் கொண்டவன் ; ரசமான பொருள் 
களை நுகர்பவன் ஆவன் . 

( 110 ) நெருப்பின் தன்மை பெற்றவன் அலைபாயும் மனத்தை உடைய 
வன் ; மிகவும் கடுமையானவன் ; பெருங்கோபி ; அதிகப்பசி உடையவன் ; 
பெருந்தீனிக்காரன் . காற்றின் தன்மை வாய்ந்தவன் நிலையில்லாதவன் ; 
மெலிந்த சரீரம் உள்ளவன் ; சீக்கிரம் கோபத்தை அடைபவன் ஆவன் . 

( 111 ) ஆகாயத்தின் தன்மை வாய்ந்தவன் கெட்டிக்காரனாகவும் 
சப்தங்களின் இலக்கணத்தை அறிந்தவனாகவும் நன்கு அமைந்த உடலுறுப் 
புகளை உடையவனாகவும் இருப்பான் . தெய்வத்தன்மை பொருந்திய ஆடவன் 
தியாகம் புரிபவனாகவும் , அற்பமான கோபத்தை உடையவனாகவும் 
நட்பிலே விருப்பமுள்ளவனாகவும் இருப்பான் . 

( 112 ) மானிடத் தன்மை , பெற்ற மனிதன் சங்கீதம் , ஆபரணம் 
வனாகவும் இருப்பான் . 


( 113 ) ராக்ஷஸத் தன்மை வாய்ந்தவன் கடுங்கோபியாகவும் , துஷ்ட 
காரியங்களைச் செய்பவனாகவும் , பாபியாகவும் இருப்பான் . பேயின் தன்மை 
பெற்றவன் நிலையில்லாதவனாகவும் , அழுக்கடைந்தவனாகவும் , அதிகமாகப் 
பேசுகிறவனாகவும் , பருத்த அங்கங்களை உடையவனாகவும் இருப்பான் . 


( 114 ) மிருகத்தன்மை பெற்றவன் பயந்தவன் ; கோரமான பசியை 
உடையவன் ; பெருந்தீனிக்காரன் . மனிதனுடைய ஸத்துவத்தை 
( தன்மையை ) அறிந்தவர்கள் இவ்விதம் கூறுவர் . 


( 115 ) புலி , அன்னம் , மதயானை , ரிஷபம் , மயில் ஆகியவற்றின் 
நடையை ஒத்தவர்கள் அரசர்கள் ஆவர் ; ஓசைப்படாமலும் , வேகமில்லாமல் 
மந்தமாகவும் நடையுள்ளவர்கள் சீமான்கள் , தலைவர்கள் ஆவர் . விரை 
வாகவும் குதித்துக் கொண்டு நடப்பவர் தரித்திரர்கள் ஆவர் . 


122 


சாமுத்திரிகா லட்சணம் 


L 


( 116 ) எவனுக்குக் களைப்படைந்த சமயம் வாகனமும் , பசித்த சமயம் 
ஆகாரமும் , தாகம் எடுத்த வேபோயில் தண்ணீரும் , பயம் உண்டான 
போது பாதுகாப்பும் கிட்டுகிறதோ அவனைப் புண்ணியவான் என்று சாமுத் 
திரிகா லட்சணம் அறிந்தவர் கூறுவர் . 

( 117 ) இந்தப் புருஷ லட்சணம் . மாமுனிவர் கூறியதைக் கொண்டு 
என்னால் சுருக்கமாக வரையப்பட்டது . இதைப்படித்தவன் அரசனுக்கு 
வேண்டியவனாகவும் எல்லோருக்கும் பிரியனாகவும் ஆவன் . 


69 - ஆம் அத்தியாயம் சோதிட நூலை அனுசரித்து ஜனன காலத்தில் பலம் பெற்று 
விளங்கும் கிரக நக்ஷத்திரங்களைக் கொண்டு வகுக்கப் பெறும் ஐந்து வித புருஷர்களின் 
லக்ஷணங்களைக் கூறுவது , இவ்விடம் மொழி பெயர்த்துக் கொடுக்கப் பெறவில்லை . 


போல் உயர்ந்து தோன்றும் யோனியின் நெற்றி : மறைந்து 
( 7) 

எழுபதாம் அத்தியாயம் . 

மகளிர் இலக்கணம் . 
( 1 ) உயர்ந்த நுனி ( முனை ) யைப் பெற்று வழுவழுப்பாக உள்ள பாதம் ; 
சிறுத்துச் சிவந்த நகங்கள் ; சரியான வளர்ச்சியோடு அழகாக வெளிக்குத் 
தெரியாமல் மறைந்திருக்கிற பாடு ( கணுக்கால் ) ; தாமரை மலரின் காந் 
தியைப் பெற்ற உள்ளங்கால் ; ஆகியவை அடைந்த பெண்ணை மணந்து 
கொள்பவன் தரணி ஆளும் அரசனாவான் . 

( 2 ) மீன் , அங்குசம் , தாமரை , தானியம் ( நெல் ) , வச்சிராயுதம் , 
கலப்பை , கத்தி ஆகியவற்றின் குறிகளைக் கொண்டு , வேர்வையில்லாமல் 
மிருதுவான உள்ளங்கால்களைப் பெற்றுள்ள பாதங்கள் ; மயிர் , நரம்பு 
இல்லாமல் ( தோன்றாமல் ) உருண்டு திரண்டு உள்ள கணைக்கால் ; ஒன்றை 
யொன்று ஒத்துப் பூட்டுப் பருக்காமல் சரியாகவுள்ள முழங்கால்கள் ; 
ஆகியவை சிறந்தவை . 

( 3 ) நெருங்கி , யானையின் துதிக்கையை ஒத்து , மயிர் இல்லாமல் 
காணும் தொடை ; அரசிலையைப் போன்று விசாலமான அல்குல் ; பரந்து 
தோன்றும் மணி ; இவை செல்வத்தை அளிக்கும் . 
( 4) சதைப் பற்று மிகுந்து , பருத்து , விசாலமான நிதம்பப் பிரதேசத்தை 

மங்கை அரை நூல்மாலை என்னும் ஆபரணத்தைத் தரிக்கும் 
பேறு அடைவாள் . ஆழ்ந்து அகன்று வலஞ் சுழி பெற்ற தொப்புள் 
சிறந்தது . 

( 5 ) மூன்று (சதை ) மடிப்புகள் பெற்று , மயிர் இல்லாமல் உள்ள இடை ; 
ஒன்றையொன்று ஒத்து நெருங்கிப் பருத்துக் கடினமாக விளங்கும் 
கொங்கைகள் ; மயிரில்லாமல் மிருதுவான மார்பகம் , சங்குபோல் உயர்ந்த 
கழுத்து ; ஆகியவை பெற்ற மங்கையர் சிறந்தவர்கள் ; பொருள் , இன்பம் 
ஆகியவற்றை அடைவார்கள் . 
( 6 ) செம்பருத்தி 

ஒத்துச் சதைப் பற்று மிகுந்து , அழகிய 
கொவ்வைப் பழத்தின் தோற்றம் வாய்ந்த உதடு ; மல்லிகை மொக்கைப் 
போன்று ஒன்றுக்கொன்று வேறுபாடு இல்லாமல் வரிசையாக உள்ள 
பற்கள் ; இவை பெற்ற பெண் இல்லற இன்பத்தையும் செல்வத்தையும் 
அடைவாள் . 


உடையு 


மலரை 


சமமாக 


ஆகியவற்றின் குரலைப்போல் அழகான பேச்சை உடையவள் தீனதசையை 
அடையமாட்டாள் ; குறைவற்ற சௌக்கியத்தை அடைவாள் . 
ஒன்றையொன்று ஒத்த பக்கத்தைப் பெற்று நேராகவுள்ள அழகிய மூக்கு , 
கருநெய்தல் இதழின் காந்தியை வெல்லும் கண் ஆகியவை சிறந்தவை . 


T 


(13 
124 

சாமுத்திரிகா லட்சணம் 
( 8 ) ஒன்று கூடாமலும் , அதிகமாகப் பருத்திராமலும் , பிறைச் சந்திரன் 
போல் வளைந்திருக்கும் புருவங்கள் சிறந்தவை . பாதிச் சந்திரன் போன்ற 
உருவத்தைப் பெற்று , ரோமம் இல்லாமல் , வணங்காததும் உயர்ந்திராத 
தும் (பள்ளமாகவோ 

மேடாகவோ இல்லாமல் ) உள்ள நெற்றியானது 
சிறந்தது ! 

( 9 ) இரண்டு காதுகளும் ஒன்றையொன்று ஒத்து , ஏற்றபடி மாம்சம் 
நிறைந்து ஒட்டினாற் போலவும் மிருதுவாகவும் ஒலியைக் கேட்பதில் கூர்மை 
யாகவும் இருந்தால் சிறந்தவை . தலைமயிர் வழவழவென்று கறுத்துச் 
சுருண்டு மிருதுவாகவும் தனித் தனியாக முளைத்ததாகவும் இருந்தால் 
சுகத்தை அடைவாள் . தலை (கோணல் முதலிய குறைகள் இல்லாமல் ) 
சமமாக இருக்கவேண்டும் . 

( 10 ) உள்ளங்காலிலோ உள்ளங்கையிலோ கும்பம் , சிங்காதனம் , குதிரை , 
யானை , தேர் , கற்பக விருக்ஷம் , யூபஸ்தம்பம் , பாணம் , மாலை , குண்டலம் , 
சாமரம் , அங்குசம் , தானியம் ( யவ - நெல் ) , மலை , கொடி , தோரணம் , 
மீன் , ஸ்வஸ்திகை , வேதி , விசிறி , சங்கு , குடை , தாமரை ஆகியவை 
போன்ற பேகையை உடைய ஸ்திரீ அரசனை மணந்து , அரசி ஆவாள் . 

( 11 ) வெளிக்குத் தோன்றாமல் மறைந்துள்ள மணிக்கட்டுடன் மலர்ந்த 
தாமரையின் உட்புறத்தை ஒத்த கைகள் , சிறுத்து நெருங்கியிராத கணுவை 
யுடைய விரல்கள் , தாழ்ந்தோ உயர்ந்தோ இல்லாமல் அழகிய நல்ல ரேகை 
களுடன் கூடிய உள்ளங்கை , இவைகளோடு கூடியவர்கள் அரசன் மனைவி 
யாவார்கள் . அவர்கள் நீண்டகாலம் சுமங்கலிகளாகப் பிள்ளைகளை அடைந்து 
சுகம் , செல்வம் , ஆகியவற்றை அனுபவிப்பார்கள் . 

( 12 ) ஸ்திரீயின் உள்ளங்கையில் மணிக்கட்டிலிருந்து கிளம்பி நடுவிரலை 
அடையும் ஒரு ரேகை இருந்தாலும் அல்லது உள்ளங்காலில் நெடுக ஒரு 
ரேகை (ஊர்த்துவமாக ) இருந்தாலும் அல்லது ( அவளுடைய ) புருஷனுக்கு 
இவ்விதம் இருந்தாலும் அவள் ராஜ்ய சுகத்தை அடைவாள் . 

சுண்டு விரலின் அடியில் தோன்றிச் சுட்டு விரலுக்கும் ( அதாவது 
ஆள்காட்டி விரலுக்கும் ) நடு விரலுக்கும் இடையை அடையும் ரேகை அவளு 
டைய ஆயுள் பூரணமானது என்பதைக் காட்டுகிறது . அது குறைந்திருப்பது 
ஆயுளின் குறைவைக் காட்டும் . 

(( 14 ) பெரு விரலின் அடியில் உள்ள ரேகைகள் பிள்ளைப் பேற்றைக் 
குறிக்கும் . பருத்துள்ள ரேகைகள் ஆண் குழந்தைகளையும் , மெல்லிய 
ரேகைகள் பெண் குழந்தைகளையும் காட்டும் . அந்த ரேகைகள் நடுவில் 
அறுந்து போகாமல் நீண்டு இருந்தால் குழந்தைகள் தீர்க்காயுள் உடைய 
வர்கள் ; அறுந்திருந்தால் அற்பாயுள் உடையவர்கள் என்பதை அறிவிக் 
கும் . 

( 15 ) இவ்விதம் சொன்னவை பெண்களுடைய நல்ல லக்ஷணங்கள் . 
இவற்றுக்கு மாறுபட்டு உள்ளவை கெடுதல்களைக் கொடுப்பனவாம் . 
அவற்றையும் சுருக்கமாகச் சொல்லுகிறேன் , 


பிற்சேர்க்கை -2 


125 


( 16 ) காலின் சுண்டு விரலோ அதை அடுத்த விரலோ பூமியில் பதியாமல் 
இருந்தாலும் ; கால் பெரு விரலுக்கு அடுத்த விரல் பெரு விரலைக் காட்டி 
லும் நீண்டிருந்தாலும் அவள் கற்பில்லாதவள் ; மிகுந்த பாபத்தைச் 
செய்பவள் . 


( 17 ) மேல் பாகம் பருத்து , உருண்டையாகவோ சதைப்பற்றுடன் 
திரண்டோ , நரம்பு தெரியும்படியாகவோ , வற்றியோ , மயிர் நிறைந்தோ, 
அதிகமான சதைப்பற்றுடனோ உள்ள கணைக்கால் ; ஆழ்ந்தோ மிகச் 
சிறுத்தோ , அப்பிரதக்ஷிணமான சுழியை உடையதாகவோ அமைந்த 
யோனி , பானை போன்ற வயிறு ஆகியவை மங்கையருக்குத் துக்கத்தை 
அளிக்கும் . 

( 18 ) பெண்களுக்குக் கழுத்துக் குட்டையாகி , குறுகியிருந்தால் மிகவும் 
வறுமை ; நீண்டிருந்தாலோ குல க்ஷயம் ; பருத்திருந்தாலோ அவள் 
குரூரம் வாய்ந்தவளாக இருப்பாள் . 


(குல க்ஷயம் 


வமிச நாசம் அல்லது பரம்பரையாக வருகிற எலும்புருக்கும் நோய் .) 


( 19 ) சாய்ந்த ( அதாவது ஓரக்கண் ) பார்வை பெற்றோ, பொன்னிற 
மாகவோ , கறுப்பும் மஞ்சளும் கலந்த ( சியாவ நீல ) நிறம் வாய்ந்த 
தாகவோ உள்ள கண்களையுடைய பெண் நடத்தை கெட்டவள் ; குறுநகை 
புரியும்போது கன்னங்களில் குழி விழுந்தால் அவள் சந்தேகமில்லாமல் 
விபசாரி ஆவாள் . 

( 20 ) ஒருத்தியின் நெற்றி ( தொங்கிக் கொண்டிருந்தால் ) தாழ்ந்திருந் 
தால் அவளுடைய மைத்துனன் மரணம் அடைவான் . வயிறு தொங்கினால் 
மாமனாருக்கும் , பிருஷ்டபாகம் தொங்குவதானால் கணவனுக்கும் மரணம் 
நேரும் . மயிர் , மிகுந்து நெருங்கிக் கூடிய மேல் உதடு கீழ் உதடுகளையுடைய 
வளும் கணவனைக்காட்டிலும் உயரமானவளும் நன்மை பயக்கமாட்டாள் . 

( 21 ) மயிருடன்கூடியோ, மாசு நிறைந்தோ. நன்கு ஒளி பெற்றோ, 
ஒன்றுக்கொன்று சரியில்லாமலோ உள்ள கொங்கைகளும் காதுகளும் 
மங்கையருக்குக் கிலேசத்தைக் கொடுக்கும் . பருத்தோ , கோணலாகவோ,, 
ஒழுங்கில்லாமலோ, கறுத்த சதை மிகுந்தோ காணப்படும் பற்களையுடைய 
பெண்ணும் கிலேசத்தை அடைவாள் ; அவள் திருட்டுத்தனம் உள்ளவ 
ளாகவும் இருப்பாள் . 

( 22 ) கையில் உள்ள ரேகைகள் விகாரமாகவும் , செந்நாய் , காக்கை 
கழுகு , பாம்பு , கோட்டான் இவை போன்றனவாகவும் , கைகள் சுருங்கியோ 
நரம்பு தோன்றியோ உடைய பெண் சுகம் , தனம் ஆகியவை இல்லாதவள் . 
( 23 ) மேல் 

உதடு உயர்ந்தும் தலைமயிரின் நுனி வழுவழுப்பாக 
இல்லாமலும் உடையவள் கலகத்தில் ஆசையுள்ளவளாக இருப்பாள் . 
பார்வைக்கு விகார உருவம் படைத்த பெண்ணிடம் பெரும்பாலும் 
குறைகள் தோன்றுகின்றன . அதேபோல அழகான உருவம் பெற்றவளிடம் 
நல்ல குணங்கள் தோன்றுகின்றன , 


126 


சாமுத்திரிகா லட்சணம் 


( 24 ) கணு (பாடு ) வோடு கூடிய பாதம் முதலாவது ஆகும் . முழங் 
காலுடன் கூடிய கணைக்கால் இரண்டாவது ; லிங்கம் , தொடை , விருஷணம் 
இவை மூன்றாவது : தொப்புளும் இடுப்பும் நாலாவது . 


( 25 ) வயிறு ஐந்தாவது ; ஸ்தனங்களோடு கூடிய மார்பு ஆறாவது ; 
பிறகு வரும் தோளும் தோள்பட்டையும் எழாவது ; உதடு , கழுத்து 
ஆகியவை எட்டாவது என்பர் . 


( 26 ) புருவங்களோடு உள்ள கண் ஒன்பதாவது ; நெற்றியுடன் கூடிய 
தலை பத்தாவது : இவ்விதம் உடலைப் பத்துப் பிரிவாகக் கொள்வர் . இந்த 
உறுப்புகள் அசுப லக்ஷணங்களைப் பெற்றிருந்தால் கெடுதலான பலனை 
அளிக்கும் . அவை நல்ல லக்ஷணங்களையுடையனவாக இருந்தால் நன்மை 
பயக்கும் . 


சய்யுள் முதற் குறிப்பு அகராதி 


புருஷ லட்சணம் 


* 


18 ( அ ) 


( எண்- செய்யுள் எண் ) 

( எண்- செய்யுள் எண் ) 
அக்குறி கழுத்தைவந்து 

18 சிரிப்பினில் 

அழகு 

12 
அக்குறி கழுத்தை 

தோன்றா . 
அங்கையின் 

ரேகை 

35 

சிறுவிரற் கீழ்வரைபோய் . 42 
செம்மை . 

சுழியினில் மயிரொன்றாகில் . 24 

57 
அடி பெரிதேனும் 

ஞானவரை போய் 

30 
அடியது பெரிய னேனும் . 59 

தடித்த லிங்கம் 

45 
அடியிணை யொக்கு மாகில் . 56 தாமரை யுடைய கண்ணான் . 9 
அதரந் தாமரையே 11 தோளொடு நடுவிரல் 

16 
அலைவிலா உரக னுச்சி 52 - தோன்று ரேகையும் 

29 
8 
அஷ்டமி மதியம் போலும் . 

நாலுங் குறுகியெழ 

62 
ஆங்கதோர் கோட்டம் 44 நாவியே சாந்தே பூவே 

47 
இரவி தனைவணங்கி 

2 நீண்டிடும் ஐந்து கண்கை . 4 
உடம்பு தனில்மயிர் 25 நெற்றி மயிர்முடிமேல் 

66 
உள்ளங்கால் அங்கை 65 நெற்றிவரை ஐந்தர்கில் 

7 
ஏழ் இடம் சிவத்தல் 5 நேரிதாய் நீளு மாகில் 

46 
ஐந்து நீண் டைந்து 

3 பாற்றருந் துன்ப மெய்தும் , 51 
நேர்ந்து . பெருவிரற் கீழ்வரை 

32 
ஒன்றிய பீச மொன்றே 50 மகரத னுருவம் போல 

34 
21 
ஒன்றுல காள நிற்கும் 

மறுவது தோளி னுள்ளும் 19 
கங்கை ஆனை கனங்கொடி . 36 மன்னிய உதரந் தானும் . 

22 
கணபதி என்றிடக் 

1 மன்னிய நெற்றி தன்னில் 17 
கணைக்காலும் லிங்கம் 

63 மன்னிய புருவமேல் 
கவிதரு செவியு மானைக் .. 10 மன்னிய மணிக்கையிற் 

26 
கழுத்துறு வரைகள் நாலு . 14 மார்போடு நெற்றி 

20 
கறுத்தவன் குறளன் 67 மூன்றிடம் ஆழ்தல் 

6 
தானும் . மொழியுடை விரல்கள் 

40 
காரியல் மேகம் போன்றும் . 13 வஞ்சமில் மணிக்கட்டில் 

27 
காலில் நெஞ்சினில் 

55 வட்டமாய் நரம்பு வற்றி . 54 
குரங்கின் கைகளே 33 வட்டிய நரம்பு மூழ்கி 

61 
குறைய வாயின 

41 வயிறுடன் 

சென்னி 23 
கையுள்ளே வரை நின்று . 31 வாய்தான் . 
கையொடுகண் மூக்கு 

64 வல்லையே புணரு மாகில் . 48 
கைவிரல் ஐந்து தன்னை 43 வலந்திரி தாரையொன்றாய் . 49 
கொக்கென மிடற்றினோடும் . 

15 வாய்ந்ததன் மணிக்கட்டில் . 28 
கொடியேறி யானை 

39 வெறிதேன் தளிர் மெல்லிய . 58 
சங்கு தாரை 

37 வேர்பட விரல்கள் சேர்ந்து . 60 
சங்கொடு சக்கரம் 

38 வேரொடு வெண்மை யாகி . 53 


17 ( அ ) 


.. 


60 


துடியே 


போலும் . 


37 


மழலைச் 


47 


-- 
128 

சாமுத்திரிகா லட்சணம் 

ஸ்திரீ லட்சணம் . 
( எண்- செய்யுள் எண் ) 

(எண்- செய்யுள் எண் ) 
அங்க மாழ்ந்து 

18 சினைக்கெளிறனைய வாகி .. 36 
அங்குசங் கும்ப மாலை 

40 தண்டு போல் நெருங்கி 34 
அடிக்கடி நகைப்பா 

நீண்டு , 
ளேனும் . 

தானமங் கையில் தோளில் , 35 
அடிமுதல் கூந்த லீறாய் .. 

1 

திருத்தகு பாதஞ் செம்மை . 2 
அணிவிரல் பூமி பாவா 7 தேய்ந்ததோர் 

24 
அருங்கயப் 

பேடாம் 12 
அன்னம் . 

தொக் கெனத் தோகை 
அன்னம் போல் 

52 

மாதர் . 
சொல்லாள் . நடுவிரற் கணி விரல் 

6 
இடையகன் றிருக்கு மாகில் . 

30 நன்முலை 

நெருங்கித் 33 
இடையது பெரிய தாகில் 

28 தோன்றில் . 
உகிர்நல முரைக்கும் 3. நாக்குவாய் கரியாளேனும் 
போதில் . நாவிகர்ப் பூர மற்றை 

59 
உதிரமே இறைச்சி ஊறல் . 57 

நாவிதழ் எயிறு மூன்றும் . 45 
ஐயவாய் மயிர்கள் 

15 நித்திலம் நிரைத்த 

46 
ஒன்றினோ டொன்று கூடா . 10 

போலும். 
கண்ணொரு பாகம் - நோக் 55 நிறைந்த கண் மயிர்கள் 56 

நீளா 
கதித்தெழும் முலைகள் 

29 நெஞ்சமும் 

முலைகள் 31 
விம்மி . 
கரிவரிக் கண்ணினுள்ளே .. 54 

முலையும் 32 
கழுத்தழ குடைய மாதர் 

43 

கூனும் . 
காகத்தின் கணைக்கால் 16 நெட்டென நடக்கு மேனும் 

13 
பஞ்சில்மெல் லடியா 

64 
காண்டருங் கோதை மாது . 42 

வாகில் . 
காலினில் மயிரு மாகா 

62 பணைத்தகன் றெழுந்த 

231 
காவியொத் திரண்டு நீண்டு . 49 

செல்வி . 
பற்றிய அல்குல் தன்னில் . 

19 
காற்பெரு விரலிற் 

பாலினில் சுரும்பு வீழ்ந்து . 

50 
குட்டைக் கைச்சி குறுவிரற்சி 
கைவரை யாழ்ந்து நேர்மை . 

26 
39 

புகலும் ஆல் இலையதான . 

புள்ளிமான் வயிறு போ 25 
கைவிரல் பயற்றங் காய் 

போல் . 
சிலைத்தமூக் குடையா . 48 

புறவடி வற்றில் துன்பம் 
வாகில் , 

பெருவிரல் தனக்குச் 
சிறுமுழந் தாள தாகிற் 17 மல்லிகை கோங்கு நாவி . 

22 
சிறுவிரல் பூமி பாவா 

9 மிக்கமாந் தளிரே போல ... 41 


கில் . 


போன்று . 


61 


38 


லும் . 


செய்யுள் முதற் குறிப்பு அகராதி 


129 


ஸ்திரீ லட்சணம்- தொடர்ச்சி . 


( எண்- செய்யுள் எண் ) 

( எண் - செய்யுள் எண் ) 
முண்டகம் அனைய கொங் 20 வரிசிலைக் குனிவை யொத்த . 

51 
கை . 

வலஞ்சுழித் தெழுந்த 

27 
முழுமதி அனைய வாகி 

44 

கொப்பூழ் . 
மூக்குநீண் டிருப்பா 

63 வள்ளைதன் வடிவ தாகி 

53 
ளேனும் . 
மேனிய வரிசை யாகி 

14. வெள்ளடி யுடைய மாதர் 11 
வண்டுவாழ் கூந்தல் மாது . 21 வேம்புகற் றாழை மற்றும் . 

58 


56 ( அ ) 


நந்தி நூல் ( சர நூல்) 
( எண் - செய்யுள் எண் ) 

( எண் -- செய்யுள் எண் ) 
அக்குறி கழுத்தைவந்து 

99 இன்னமொன் றுரைக்கக் 34 

கேளாய் , 
அங்கையிலே வரையிருக் 57 ( அ ) 
கும் . 

இன்னுமொரு குறிப்பு 90 
அங்கையின் வரைகள் 

110 ( அ ) முண்டு. 
அச்சரமா யன்னவரைக் 79 

உரைக்கிறேன் 

தாரம் 22 
குள்ளே . 

ரெண்டு . 
அணிவரை தனிலே நிற்கில் 

83 

என்றன இனிமேல் அந்த . 40 
அந்தவகை கயிறளந்து 

92 
என்னவென்று உலகி 

3 
அப்படி வரைகள் தாட்டி . 

82 

லுள்ளோர் . 
அப்பினில் பிறந்த அடி 

59 
வரை . 

ஐவிர லதுபோல் தோன் 73 

றும் . 
அப்பெனும் அங்குலத் 

61 
தில் . 

ஒரு நூலைக் கழுத்ததனில் . 95 
அம்முழியில் அடிவரையில் 86 ஒவ்வொரு விரலுக்கு 
அறிந்து கொள்வாய் 63 ஒவ்வொரு விரலுக்கு 

56 
இன்னுமொரு . 

ஓங்கிய நாகந் தன்னில் 

54 
அன்னவரை மேலேறில் .. 80 

குங்குமச் 
அஷ்டமி மதியம் போலே . 24 சேறோடு . 
ஆண்வரையும் பெண் 75 

கடைக்கண்ணோ 

டளந்த 96 . 
வரையும் . 

நூலை . 
ஆமெனவே நெற்றியினில் . 10 

கரமதில் எழுந்த 

58. 

/ 
இடது புறம் மங்கிருந்து 

26 கரமது நீட்டிப் பார்க்கில் 

76 
இத்தின் மேல் தாரமென் 38 

கழிந்தபின் உரைக்கக் 
னில் . 

17 

கேளாய் . 
இதனின்மேல் யோகம் 18 
கேளீர் . 

காலமுன் 

108 

போலே . 
இப்படி இடது பாகம் 

106 

காவிளை மலரைப் போலே . 25 
இப்படிக் குறிகள் சொன் 94 
னோம் . 

குமிழ்நீண்டு காவிசிவப்பு . 20 
இன்னமதற் கொரு 

42 கூடிய மணிக்கை தன்னில் 46 
குறிப்பு . 

கூரிய மணிக்கை தன்னில் . 66 
இன்னமொரு 

கூறியதோர் இவ்வரை 85 
புண்டு . 

62 

மேல் . 


கடிகொள் 


80 ( அ) 


சொன்னாற் 


குறிப் 


136 


சாமுத்திரிகா லட்சணம் 


( 


30 தெளிந்து 


- 


நந்தி நூல் ( சரநூல் ) - தொடர்ச்சி . 
( எண்- செய்யுள் எண் ) 

( எண் - செய்யுள் எண்) 
கூறியதோர் நெற்றி 31 திரிபுர 

மெரித்தோன் 

1 
யினில் . 

மைந்தன் . 
கேளப்பா முகக்குறியும் 

6 துரந்துதான் சொல்லு 

7 
கேளுமைந் தாயு சுக்குள் . 

16 

கிறோம் . 
கேளொரு மூன்று பத்து 

சொல்வேன் 27 
கைதனிலே அன்னவரை . 44 

இன்னும் ஒரு . 
கையினில் வரைகள் எல் 

77 தேடிய வரைக 

ளொன் 88 
லாம் . 

றில் . 
கைவிரல் ஐந்து தம்மை 

81 தோளொடு நடுவிரல் 

97 
கொடுங்கையில் இரண் 107 தோற்றுமடா அக்குறிகள் . 4 
டிலே . 

நந்தி நூல் நூற்றுப்பத்து . 111 ( அ ) 
கொடுங்கையினில் வரை 57 

நிலையன்ன 

வரைகள் 
யிருக்கும் . 

தாட்டி . 
சகோதரத்தில் பெண் 23 

நூலென உரைத்தோம் 84 
ணினும் . 

நாமே . 
சாற்றலாம் யோகமுண்டு. 36 

நெய்நிறம் போலே யந்த. 78 
சாற்றுகிறேன் அடியிதழும் . 

28 நெற்றியில் பயறு போலே . 

29 
சிந்தைதனி லேநினைந்து . 55 

102 
சிறுவிரல் தன்னில் 109 (அ ) நெற்றியில் வலது பக்கம் . 
சீர்பெறு நெற்றி தன்னில் . 15 நெற்றியில் வரைகள் 12 
செங்கையிலே 

41 

ஐந்து . 
களுடை . நெற்றியில் வரைகள் 

39 
செப்புவேன் நடத்தைக் 

2 

மூன்றும் . 
கண்டு . 

நெற்றியில் வரைகள் 

21 
செல்வம்பேர் மிகுதியுண் 64 ரெண்டு நன்கழுத்து . 
டாம் . நெற்றியில் வரைகள் 

37 . 
சொல்லிய வரைகள் 

53 

ரெண்டு நிலை , 
தாண்டி . பத்திய ஆயு சுக்குள் 

93 
சொல்லுவேன் கேளு 

72 பிரிதிவியெனு மேல்முழிக் 69 
மின்னம் . 

குள் . 
சொல்லுவேன் நெற்றி 33 பெண்வரையி லிருக்கும் 

49 
தன்னில் . 

வரை . 

பெருவரை கையி னுள்ளே . 45 
தரணிதனில் மானிடர்க்கு . 5 

105 
தனக்கொரு உள்ளங் 

71 

பெருவிரல் முழியின் மேலே . 
தனவரையும் பெண் 51 பெருவிரல் வளையங் 91 . 
வரைக்குள் . 

கொண்டு . 
தாடையில் சுழியொன்றா 101 பொன்னிறமாய்ப் பயறது 

35 
கில் . 

போல் . 
தானென்ற நெற்றியினில் . 11 மங்கது பால்போல் தோன்றி . 


வரை 


செய்யுள் முதற் குறிப்பு அகராதி 


131 


நந்தி நூல் ( சரநூல்) - தொடர்ச்சி . 


67 


( எண் - செய்யுள் எண் ) 

( எண் - செய்யுள் எண் ) 
மணிதனி லிருந்த ரேகை . 47 மூன்றுதான் வரையாய் 
மத்தகத்தி விருக்கும் வரை . 70 நெற்றி 

68 
மொழிந்திடுவேன் அதன் 

43 
மத்தகத்துக் குள்படவே 

50 மேலும் . 
மன்னியதோர் குமிழ் நீண்டு . 19 யோகமாய்ப் பொருளும் 

சேரும் . 
மன்னியதோர் நெற்றி 

9 வரையென்றே அறிவதற்கு . 48 
தனில் . 
மன்னிய நெற்றி தன்னில் . 98 வலத்தினுள் 

தோளி 103 
மார்பிடை வலது பாகம் 

104 

னுள்ளே. 
மானிடர்க்கு நடக்குமந்த . 

100 வன்னமாய் நெற்றி 
முடியினில் கயிறு மேற 

39 தன்னில் . 
முத்தியுடன் நெற்றியினில் . 32 வாயுவெனும் நடுவிரல் 

60 
முன்கையினில் வரை 65 வாரென்ற நெற்றி தனில் . 

8 
யிரண்டு . வாழ்த்தினோம் அடிமுழி 

87 
முனிவர்கள் உரைத்த 

74 யில் . 
நூலை . 


13 


. 


